வள்ளுவம்‌ 


(கற்பனைப்‌ பொழிவுகள்‌) 


ஆசிரியன்‌ : 
டாக்டர்‌ வ. சுப, மாணிக்கம்‌ 
எம்‌. ஏ., எம்‌. ஓ. எல்‌., பிஎச்‌.டி. 


தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழஈம்‌ 


னர ட்ட்‌ £0 விற்பனை உரிறை! 


. பாரி நிலையம்‌ 


ட பனி 


வள்ளுவம்‌ 
(கற்பனைப்‌ பொழிவுகள்‌ ) 


கு 


ரத 12 ட 2 


ஆசிரியன்‌ 1 
“டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌, 
எம்‌.ஏ., எம்‌.ஓ.எல்‌., பிஎச்‌ டி. 


தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


விற்பனை உரிமை 1 


REIT நிஸெராராம்‌ 


முதற்‌ பதிப்பு 
இரண்டாம்‌ பதிப்பு 
மூன்றாம்‌ பதிப்பு 
நான்காம்‌ பதிப்பு 
ஐந்தாம்‌ பதிப்பு 
ஆறாம்‌ பதிப்பு 
ஏழாம்‌ பதிப்பு 


உரிமை ஆசிரியற்கு 


விலை ரூ. 10 


: ஏப்பிரல்‌ 1953 


: ஏப்பிரல்‌ 1955 (யாடப்பகுதி) 
॥ மே 1956 த 
: ஜூலை 1956 


செப்டம்பர்‌ 1969 
! அக்டோபர்‌ 1969 
: அக்டோபர்‌ 1976 


2 


ஆசிரியன்‌ பிற நூல்கள்‌ 


மனைவியின்‌ உரிமை 
தெல்லிக்‌ கணி 

உப்பங்‌ கழி 

ஒரு தொடியில்‌ 
தொல்காப்பியப்‌ புதுமை 
எந்தச்‌ சிலம்பு? 
இலக்கிய விளக்கம்‌ 
தமிழ்க்‌ காதல்‌ 


கம்பர்‌ 


ஜஜ கூடி மவ 


ஷ்‌ 
ண 
க்‌ 


சிந்தனைக்‌ களங்கள்‌ 

12. உரைதடைத்‌ திருக்குறள்‌ 
இரட்டைக்‌ கரப்பியங்கள்‌ 
தகரத்தார்‌ அறப்பட்டயம்‌ 
Tamilology 

Tamil Concept of Love 
17. Tamil Verbs 


ha be 
லல 


ha 
(ட்‌ 
ச 


மெட்ரோபாலிடன்‌ பிரிண்டர்ஸ்‌, சென்னை-2. வழ 


5078 


முகவுரை 


திருக்குறள்‌ நண்பர்களே ! 


வணக்கம்‌. 


வள்ளுவம்‌ எனப்‌ பெயரிய நூல்‌ பன்னிரண்டு 
சொற்பொழிவுகளைக்‌ கொண்டது. இவை யாண்டும்‌ 
யார்‌ முன்னும்‌ பேசப்பட்டன வல்ல ; யானே 
திருவள்ளுவரை முன்வைத்துப்‌ பேசினாற்போல்‌ 
எழுதிய கற்பனைச்‌ சொற்பொழிவுகள்‌. இஃதோர்‌ 
இலக்கியப்‌ புதுநெறி. உங்கட்கும்‌ எனக்கும்‌ நெஞ்சக்‌ 
கலப்பு - சுற்றப்பிணிப்பு - உண்டாகும்‌ என்ற நோக்‌ 
கத்தால்‌, கற்பனைப்‌ பொழிவு நெறியை மேற்‌ 
"கொண்டேன்‌. 


சென்ற கால நம்‌ மொழித்தாயின்‌ இயற்கை 
வளம்‌, நிகழ்காலத்‌ தமிழ்மக்களின்‌ மொழியறிவுக்‌ 
குறைவு, வருங்காலத்‌ தமிழகத்தின்‌ தூய பெருஞ்‌ 
செயல்கள்‌ என இவ்வெல்லாம்‌ நீளநினைந்தேன்‌. 
இந்‌ நினைவுச்சூல்‌ முதிர்ச்சியால்‌ பிறந்தது வள்ளுவத்‌ 
,தமிழ்க்‌ குழவி. 


வள்ளுவ நூலின்‌ நடை கற்பவரை நிறுத்திக்‌ 
கற்கச்‌ செய்யும்‌! வேகப்‌ படிப்பைக்‌ குறைத்து 
விளங்கிப்‌ படிக்கத்‌ தூண்டும்‌; சொல்‌ தோறும்‌ 
ஒன்றி நின்று மனம்‌ வைத்து அறிவு செலுத்தி 
உண்மை காணச்‌ சொல்லும்‌. ஓரளவேனும்‌ 
தமிழ்‌ இலக்கியம்‌ பயின்றார்க்கு-மொழியறிவு பெற 
விழைவார்க்கு- வள்ளுவம்‌ அரிய நடையதன்று; கருத்‌ 
துக்கு உரிய நடையது எனத்‌ தமிழறிஞர்‌ உடன்‌ 
படுவர்‌. 


4 


வள்ளுவம்‌ தொகுப்பு நூலன்று | முதற்கண்‌ 
முழுதும்‌ வரையறுத்துக்‌ கொண்டு முரணறுத்து 
எழுதிய முறை நூல்‌. ஆதலின்‌, கற்கும்‌ பெருமக்கள்‌ 
சோற்றுப்பதம்‌ காண்பதுபோல்‌ இடையிடையே 
ஒரு பக்கத்தை விரித்துத்தள்ளிக்‌ கல்லாது, முதல்‌ 
தொடங்க வரன்முறையாய்க்‌ கற்பாராக. இஃ. 
என்‌ விழைவு. 


தூய கிழமையீர்‌! வள்ளுவநூற்‌ கருத்துக்களைப்‌ 

பிறர்‌ ஏற்றல்‌ வேண்டும்‌; ஏற்குமாறு வலிந்தேனும்‌ 

உரைத்தல்‌ வேண்டும்‌ என்பது என்‌ குறிக்கோள்‌ 

அன்று. யான்‌ கண்ட வள்ளுவங்களை-அவற்றுக்கு 

நிலைக்களனாகக்‌ கொண்ட உலகியல்‌ விளக்கங்களை: 

பிறர்‌ அறிதல்‌ வேண்டும்‌; அறியுமாறு அழுத்தம்‌ 

பெற மொழிதல்‌ வேண்டும்‌ என்பதுவே என்‌ குறிக்‌ 
கோள்‌. கொள்ளுவதும்‌ தள்ளுவதும்‌ நும்‌ அறிவின்‌ ! 
தனியுரிமை. தள்ளுங்கால்‌ ஆசிரியனுக்கு மாசு: 
கற்பிக்க முயலவேண்டா என்று வேண்டுவல்‌. 


வள்ளுவநூல்‌ இயற்கையழகொடு வெளிவரற்குப்‌ 
பதிப்புதவியும்‌ பார்வையுதவியும்‌ செய்தளித்த 
சாது அச்சகத்தார்க்கும்‌, பாரி நிலையத்தார்க்கும்‌ 
உள்ளன்பு பெரிது உடையேன்‌. 


காரைக்குடி 


1-4-1953 வ. சுப, மாணிக்கம்‌ 


i அன்புறை 
ட்‌ அண்ணன்‌ திருப்பதி அவர்களுக்கு 


ள்‌ குலமுதல்வன்‌ ; இல்லாண்மை ஏற்றமகன்‌ ; 
பகல்‌ மனைபோற்‌ பொலிவுடையன்‌ ; -- சங்கத்‌ 
னைய தூயன்‌ ; தனைமறந்த தொண்டன்‌ ; 

ங்‌ குடிமைக்கோர்‌ காட்டு. 


பக்‌ களத்துக்‌ குறிக்கோட்‌ படையால்‌ 

்‌ பைப்‌ புறங்கண்ட எம்முன்‌ -- நெடும்பொறையை, 
நவ நூலகத்து வாழ்வெண்ணிக்‌ கற்பவர்‌ 

ள்ஞூப நெஞ்சிற்‌ குறித்து. 


1. 
2, 
3. 
4, 
5. 
6. 
1: 
8. 

2 
10. 


ப்‌ 
நன்‌ 


பொருட்‌ பயனிலை 
இன்மை நிலை 
அறிவுப்‌ பிறப்பு 
அறிவுக்‌ கல்வி 
குடும்ப வாழ்க்கை 


வள்ளுவ அரசு 


திருக்குறள்‌ நடை 
ஆசான்‌ கடுத்துரை 
வாய்மை நெஞ்எம்‌ 


௦ 354-382 


316 


வ 
ஜு 
& 

ப 


எ 1. வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 


ர்களே ! 


ாளுவார்‌ டு 2 2 
ட ட அக்கு வணக்கம்‌. திருக்குறளே என்‌ 


சொற்பொழிவுகள்‌“ முழுப்பொருள்‌. அப்பொருட்கு 
ஒரு பெருர்தோற்றுவாயாக, “வள்ளுவர்‌ செஞ்சம்‌' 
என்பது குறித்து முதற்கண்‌ சொல்லாற்றுவேன்‌. 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ வேறு, தருக்கு றள்‌ வேறா? 


குறளின்‌ அகத்ததோ புறத்ததோ அப்‌ பெருமகன்‌ 
உள்ளம்‌? ஆசான்‌ கெஞ்சுக்கும்‌. குறள்‌ நூலுக்கும்‌ 
உரிய தொடர்பு என்கொல்‌'' என்பது வினா. இவ்வினா 
“விற்கு விடையாகவும்‌ என்‌ பின்னைச்‌ சொற்பொழிவு 
அனைத்திற்கும்‌ உள்ளுறையாகவும்‌ ஓர்‌ அடிப்படைக்‌ 
கருத்‌ தினை இத்தொடக்கத்தே யான்‌ சொல்லிவிடக்‌ 
கடமைப்பட்டிருக்கிறேன்‌. உளங்கொள்வது உங்கள்‌ 
கடன்‌. 


ஒருவன்‌ வாழ்க்கைச்‌ செயலெல்லாம்‌ மனத்தின்‌ 


விளைவு. மனத்திற்கு அமைச்சன்‌ போல்வது அறிவு. 


ஆதலின்‌, அறிவினை ஒருவன்‌ மனக்கண்‌ என்று 
கொள்ளல்‌ சாலும்‌. அறிவு வெளியீடே ஒருவன்‌ 
சொல்லும்‌ எழுத்தும்‌ என்க. இருக்குறள்‌ வள்ளுவனார்‌ 
அறிவுக்‌ குழவி; திருக்குறள்‌ அவ்வறிஞன்‌ நெஞ்சோடு 
நம்‌ நெஞ்சினைப்‌ பிணைக்கும்‌ எண்ணக்‌ கயிறு, திருக்‌ 


10 வள்ளுவம்‌ 


குறள்‌ அச்‌ சான்றோன்‌ உள்ளத்து நுண்ணிய நினைவை. 
தீட்டாத ஈம்‌ அறிவிற்குக்‌ காட்டும்‌ பூதக்கண்ணாடி. 


வள்ளுவர்‌ நெஞ்சிற்கும்‌ அவர்‌ யாத்த ஆயிரத்து 
முந்நூற்று முப்பது குறள்களுக்கும்‌ உரிய தொடர்பு 
என்னை? இட்ட வித்துக்கும்‌, அதனில்‌ தோன்றிய மரம்‌... 
யாருங்‌ காணப்‌ பலவாகத்‌ தாங்கிக்‌ கொண்டி 
வித்துக்களுக்கும்‌ பொருந்திய உறவினை அ 


கொள்க ; கொள்வீராயின்‌, பின்வரும்‌ 7 

புலனாம்‌. வள்ளுவர்‌ கெஞ்சம்‌ நிலச்‌” 

ஓக்கும்‌; அவர்‌ கெஞ்சம்‌ தந்த அ 
தோற்றிய மரம்‌ ஓக்கும்‌; அவ்வ.” அவளிப்படுத்திய 


குறள்கள்‌ மரம்‌ தாங்கிய விதைகள்‌ ஓக்கும்‌. மேலும்‌ 
எண்ணுவோம்‌. வித்திய விதை செத்தொழிர்ததென 
யாரும்‌ துணியார்‌. ஒழிந்தால்‌ மரம்‌ தோன்றுமாறு 
எங்கன்‌? தோன்றிய மரத்திலும்‌ அது தாங்கும்‌ பல்‌ 
வித்துக்களிலும்‌ இட்ட முதல்விதை உடனிலையாய்‌ 
வாழ்கின்றது. மேலெழுந்த எல்லாவித்தும்‌ ஒரு தாய்‌ 
வித்தின்‌ உரத்தைக்‌ கொண்டு அதன்‌ பண்பைத்‌ தந்த 
நிற்ன்றன. அதுபோல, வெளிப்பட்ட அனைத்துக்‌ 
குறள்களும்‌ வள்ளூவர்‌ நெஞ்சுரம்‌ பெற்று அட்நெஞ்‌ 
சின்‌ நினைவைப்‌ புலப்படுத்து நீ.ற்கின்றன. இவ்‌ 
வுவமையை மேலும்‌ தொடர்ந்து நினை வோம்‌. ஒரு 
வித்து தாய்மரமாய்த்‌ தோன்றி அளவிறந்த வித்துக்‌ 
களை எனும்‌. அங்கனம்‌ பிறந்த ஓவ்வொரு வித்துக்கும்‌ 
தன்னிலிருந்து எண்ணிலா வித்துக்களைப்‌ பிறப்பிக்கும்‌ 
ஆற்றலுண்டு, பாருங்கள்‌ ! இதனால்‌ நாம்‌ கொள்ளக்‌ 
கிடப்பது என்ன? குறள்‌ ஓவ்வொன்றும்‌ தனி வித்தாடி 
“நவில்தொறும்‌ நூல்‌ ஈயம்‌ போலும்‌” ( 783) என்றாங்கு, 
எத்துணேயோ எண்ணங்களைத்‌ தன்னில்‌ தோற்‌ அவிக்கும்‌. 
ஆற்றல்‌ சான்றது என்பதாம்‌. 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ tr 


மணற்கிளைக்க நீரூறும்‌; மைந்தர்கள்‌ வாய்வைத்து 
உணச்சுரக்கும்‌ தாய்முலை யொண்பால்‌;--பிணக்கிலா 
வாய்மொழி வள்ளுவர்‌ முப்பால்‌ மதிப்புலவோர்க்கு 
ஆய்தொறும்‌ ஊறும்‌ அறிவு. 


என்னும்‌ திருவள்ளுவமாலை திருக்குறள்‌ அறிவூற்று' என: 
“யு கூறும்‌ அழகு காண்க.” ஆகவே, வள்ளுவர்‌ நெஞ்சு: 
காம்‌; அவர்‌ யாத்த பலகுறள்‌ புறப்பல்வித்தாம்‌ 
ணிபு. 
அள்ளுவர்‌ நெகளிடை ஆசிரியன்‌ நெஞ்சங்‌ காண்டல்‌ 
யாமி...” ட்ட பார்ப்போம்‌. உள்ளக்‌ கருத்தினை 
வெளிக்காட்டுமிகரல்‌ம சொல்லுக்கு ஓரளவுதான்‌ உண்டு. 
கோவலன்‌ கண்ணகியோடு மதுரை மூதூர்‌ செல்கிறான்‌: 
என்ற... காட்சியை எவ்வளவுதொலை நாடகம்‌ காட்ட 
வியலும்‌; அவ்வளவேதான்‌, சில பொழுது அவ்வளவினும்‌ 
குறைவாகத்தான்‌, சொல்‌ ஒருவன்‌ உள்ளக்‌ கருத்தினை த. 
தொடக்கூடியது. ஓரளவேனும்‌ உட்கருத்தைப்‌ புறப்‌ 
படுத்துவது கிடக்க, 'வினைவேறு சொல்வேறு பட்டார்‌ | 
தொடர்பு' (819) எனைத்‌ தொன்றும்‌ சொல்லினால்‌ தேறற்‌ 
பாற்றன்று' (325) என்ற குறட்பகுதிகளால்‌, அகத்தை 
ஒளித்துக்‌ காட்டும்‌ பொய்த்திறமும்‌ சொல்லிற்கு உண்டு 
காண்‌ எனவே, சொல்லெனப்படுவது யாதெனின்‌, மக்கள்‌' 
நெஞ்சூர்‌ தி யன்று; கருத்தூர்‌ தி என்பதுவே உண்மை. 


'சொல்வஜி ஆசிரியன்‌ உள்ளம்‌ காணவேண்டின்‌ 
கற்பார்க்குப்‌ பொய்யில்‌ தூயகெஞ்சும்‌ மயக்கமில்‌ நுண்ணறி ' 
வும்‌ வேண்டுவன. வானிலைக்‌ காட்சிக்கு உதவுவது: 
தொலைநோக்கிக்‌ கருவி. அக்கருவியாற்‌ பயனென்‌ கண்‌ 
ணீழந்தானுக்கு? கண்ணிருந்தும்‌ பயனென்‌, நினைமின்‌. 
அறிவில்லாதவனுக்கு? அறிவொடு கண்வைத்துத்‌ தொலை 
நோக்கிவழி வானிலைகளைக்‌ காணுமாப்‌ போல, கற்பாண்‌ 


12 வள்ளுவம்‌ 


[மாசில்‌ கெஞ்சும்‌ மயக்கமில்‌ அறிவும்‌ : உடையனாய்‌ 

| தூலாசிரியன்‌ சொல்வழி அவன்‌ உள்ளநிலை காண அவாவ 

| வேண்டும்‌. சொல்லிடை ஆசான்‌ நெஞ்சக்‌ காட்டி கற்பவன்‌ 

ட்ட மனத்தைப்‌ பொறுத்தது. சொல்வான்‌ கருத்‌ 
! தின்‌ ஒரு கூறே சொல்லெனக்‌ கொள்க; அங்கன்‌ கொள்‌ 
-ளாது, அவன்‌ முழுக்கருத்தே சொல்‌ என்பது உடம்‌?” 
மனிதன்‌ என்பதுபோலப்‌- பிழைபட்டது. 


நெஞ்சங்‌ காண்டல்‌ என்பதன்‌ பொருள்‌ யாது? 
சொல்லியான்‌ கருத்தாழம்‌ _ உணர்ச்சி நூகீர்ச்கெளையும்‌, 
சொல்லத்‌ தூண்டிய சூழ்நிலையையும்‌? அவன்‌ எதிர்‌ 
பார்க்கும்‌ பயனையும்‌ உயிராகக்‌ காண்ட ப்து. இக்கு 
அவன்‌ ஆண்ட சொற்களையும்‌ சொலங்ண்ட்யையும்‌ உட 
லாகக்‌ கொள்வது. சொல்வழி இத்துணையும்‌ காண 
வொல்லுமோ என்பீராயின்‌, இவை மாத்திரமல்ல, சொல்லி 
யான்‌ கல்வி ஒழுக்கம்‌ குடிமை நாகரிகம்‌ வரலாறு என்றின்ன 
வாழ்க்கை நிலைகளையும்‌ காண வொல்லும்‌ என்று 
திருக்குறள்‌ அறிவூட்டும்‌. 

நட்டார்போல்‌ நல்லவை சொல்லினும்‌ ஒட்டார்சொல்‌ 

ஒல்லை யுணரப்‌ படும்‌ (826) 

உறாஅ தவர்போற்‌ சொலினும்‌ செறா அர்சொல்‌ 

ஒல்லை யுணரப்‌ படும்‌ (1096) 
ஏன்ற குறள்களால்‌, இன்சொல்வழிப்‌ பகைகெஞ்சினை 
யும்‌, வன்சொல்வழிக்‌ கேள்நெஞ்சினையும்‌, அஃதாவது 
வெள்ப்பட்ட பொய்ச்‌ சொல்‌ வழியும்‌ நெஞ்சுண்மை 
காணலாம்‌ என்பது வள்ளுவர்‌ காட்டும்‌ வாழ்விய 
லாகும்‌. இக்காட்சி முன்னர்‌ அறுதியிட்டாங்கு, கற்ப 
வர்‌, கேட்பவர்‌ தூய நெஞ்சினைச்‌ சார்ந்தது எனத்‌ 
தெளிக. தன்னைமட்டும்‌ தனித்துச்‌ சுட்டி நிற்கவல்ல 
கனிப்பொருள்‌ மக்களுலகில்‌ உண்டா? ஒரே பொருள்‌, 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 13 


இடம்‌ காலம்‌ ஆளுக்கொப்பப்‌ பல எண்ணங்களை 
எழுப்ப வல்லதாகும்‌. ஒருவற்குப்‌ பல்லுச்‌ குத்தும்‌' 
நினைவை, ஒருவற்குக்‌ வாது குடையும்‌ நினைவை, 
ஒருவற்கு நகவழுக்கு எடுக்கும்‌ நினைவை, ஒரு 
வற்குப்‌ பொட்டு வைக்கும்‌ நினைவை, ஒருவற்கே 
பல்வேறு காலங்களில்‌ இவ்வனைத்து நினைவுகளை, ஒரு- 
சிறு துரும்பு பிறப்பிக்கக்‌ காண்கிறோம்‌. ஆதலின்‌ சொல்‌ 
அடிப்படையாக அதனை அப்பொழுது சொல்லியான்‌ 
எவ்வுள்ளத்தான்‌ எனக்‌ காணவேண்டும்‌. காணும்‌ 
இயல்பு தமிழர்க்குப்‌ புதுமையன்று; ட தான்னெறி' 
யாகும்‌. இந்நெறியை நம்‌ தமிழுக்கு இன்று முதனூ 
லாக வாழும்‌ தொல்காப்பியம்‌ “நோக்கு” என மொழியும்‌... 


மாத்திரை முதலா அடிநிலை காறும்‌ 
நோக்குதற்‌ காரணம்‌ நோக்கெனப்‌ படுமே. (தொல்‌. 1361) 


புலவனது உள்ளம்‌ ஆராய்வார்க்கும்‌ மக்களின்‌ உள்ளம்‌: 
காண்பார்க்கும்‌ இந்நூற்பா பொய்யாக்‌ கைவிளக்காகும்‌... 
கோக்கு என்பது மேலோடான பார்வையன்று; அழுந்திக்‌ 
காணும்‌ அகக்காட்டு. பிறன்மனை நோக்காத பேராண்மை! 
(148) என்ற குறட்பகுதியில்‌ இப்‌ பொருளுண்மை அறிக. 
“நோக்காத” என்னும்‌ சொல்லாட்சயால்‌ பிறன்‌ மனைவியை 
மனத்துக்‌ கொளல்‌ பிழை என்பதூஉம்‌, இயல்பாய கண்‌ 
பார்வை பிழையன்று எனபதாஉம்‌ பெறப்படும்‌. ஒருவன்‌ 
வாய்‌ திறந்து சொல்லாமுன்னரே, அவன்‌ முகம்‌ கண்கதாக்‌ 
கூர்ந்து பார்த்து உள்ள பொருள்களை அறிய வேண்டும்‌. 
இக்‌ குறிப்பறிவை கூறாமை நோக்‌: (201) என்று: 
குறள்‌ ஆளும்‌. 'கண்ணொடு கண்ணிணை நோக்கு ஓக்கின்‌' 
(1100) என்ற வள்ளுவர்‌ காதற்குறளை, அண்ணலும்‌,.. 
நோக்கினான்‌ அவளும்‌ நோக்கனாள்‌' என்னும்‌ கம்பர்‌ 


14 வள்ளுவம்‌ 


காட்சிப்‌ பாவொடு நீங்கள்‌ பன்முறை கேட்டிருப்‌ 
பீர்கள்‌. உள்ளம்‌ தாக்கும்‌ உரனுடைப்‌ பார்வையைத்தான்‌ 
இப்‌ பெரும்புலவர்கள்‌ “நோக்கு! எனச்‌ சுட்டுப்‌. “கோக்கு 
அரிய நோக்கே' என்னும்‌ மணிவாசகத்தின்கண்‌ இந்‌ 
அணுக்கப்‌ பொருள்களை ஓர்க. ஆதலின்‌, நோக்கு என்ப து 
கண்பார்வையல்லா மனப்பார்வை எனப்‌ பொருள்படும்‌. 


சொல்லிடை நோக்குதல்‌ எங்ஙனம்‌? தொல்காப்பிய 
வுரையின்‌ பேராசிரியர்‌ எழுநூறு ஆண்டுகட்கு முன்‌ 
வாழ்ந்தவர்‌, இது பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார்‌. 
“கேட்டார்‌ மறித்து நோக்கிப்‌ பயன்‌ கொள்ளுங்கருவி' 
என்பது அவ்வுரையாளர்‌ வரைந்த குறிப்பு. இவ்வாறு ஏன்‌ 
சொன்னான்‌? இப்படி ஏன்‌ சொல்லிற்றிலன்‌? இவ்வண்ணம்‌ 
மறித்துத்‌ தானே வினவிக்‌ காண்பதால்‌, சொல்லியான்‌ 
கெஞ்சம்‌ வெளிப்படும்‌ என்பது இக்குறிப்பின்‌ விளக்கம்‌, 
ஆதலின்‌ வெளிப்பட்ட சொல்லை ஆசிரியன்போற்‌ கருதி, 
வினவி வினவித்‌ தன்‌ நினைவுக்‌ கருவி கொண்டு அவன்‌ 
நினைவுப்‌ பொருளைக்‌ கல்லியெடுக்க வேண்டும்‌. இனிவரும்‌ 
அனைத்துச்‌ சொற்பொழிவிலும்‌ “நோக்கு” என்னும்‌ 
இவ்வறிய தனியுண்மை பரந்து விளங்கக்‌ காண்பீர்கள்‌. 


பேரன்பர்களே! பரப்பும்‌ வனப்பும்‌ குளுமையும்‌ 
செறிந்த இக்‌ காவணச்‌ சோலைக்கு இன்று காலை ஒன்பது 
மணிக்கு வந்தேன்‌. அவ்வமயம்‌ பல பெருமக்களைக்‌ 
கண்டேன்‌ ; உவந்தேன்‌. ஈம்‌ இந்தியப்‌ பிற பகுதித்‌ 
தமிழர்களும்‌, இலங்கை மலேயா தென்னாப்பிரிக்கா 
முதலாம்‌ பிறநாட்டுத்‌ தமிழர்களும்‌, பெண்களும்‌ ஆண்‌ 
களுமாய்‌ குழுஉக்‌ குழஉவாய்த்‌ திருக்குறட்‌ சொற்‌ 
பொழிவு கேட்க அவாவி வந்துளர்‌. ஒரு மொழித்‌ 
தாய்‌ வயிற்றுப்‌ பிறந்த ஈம்‌ மக்கட்கெல்லாம்‌, தாய்த்‌ 
தமிழகத்து வாழும்‌ பேறுடைய நாம்‌ குடும்ப நல்வரவு 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 15 


கூறுகின்றோம்‌. தமிழ்‌ மதிக்கும்‌ பீறமொழிப்‌ பெரு 
மக்களும்‌ பலராய்‌ இவண்‌ குழுமியுளர்‌. அவவன்பர்க்‌ 
கெல்லாம்‌ காம்‌ பெருமைசான்ற நல்வரவு கூறுகின்றோம்‌. 
ஞாலத்துப்‌ பரந்து வாழ்‌ தமிழரனைவரையும்‌ ஒருங்கு 
கூட்டி வைக்கும்‌ மொழியாற்றல்‌ நிரமபிய வள்ளுவர்க்கு 
நம்‌ பெருஞ்‌ செய்க்கன்‌ றி உரியதாகுக. செயலுக்கு வரும்‌ 
வாழ்க்கை அறங்கூறி, எவ்வகை மக்களையும்‌ உய்விக்கவும்‌ 
உயர்விக்கவும்‌ உளங்கொண்ட வள்ளுவரை நாம்‌ நன்றி 
மறப்போமா? நன்‌ றி மறக்கவில்லை; ஆனால்‌ அதனைக்‌ காட்ட 
வேண்டிய நன்முறையை மறந்தோம்‌. அவரைப்‌ பெருமைப்‌ 
படுத்தனோம்‌; அஃது எஞ்ஞான்றும்‌ செய ற்பாலது; 
ஆனால்‌ அங்கன்‌ பெருமைப்படுத்தக்‌ கையாண்ட முறைக்‌ 
கண்‌ சிறுமை செய்தோம்‌. அவர்‌ திருக்குறளைப்‌ பன்‌ 
மாணும்‌ வரப்பண்ணிக்‌ கற்றோம்‌. ஈல்லதோர்‌ தொடக்கம்‌ 
செய்தோம்‌. அதனாற்‌ பயனென்‌? குறள்கள்‌ நாள்வாழ்வில்‌ 
ஓட்டுமா?  உலகியலிற்‌ பொருந்துமா? இவற்‌ அப்படி 
நடந்தால்‌ இழப்பல்ல;து ஊதியம்‌ உண்டா? என ஓவ்வாகன 
உளறி ஓராண்டுக்‌ குழந்தை வாய்ச்சோறு போலச்‌ செய்ய 
மறுத்தோழிந்தோம்‌. 

வாய்மைக்‌ கழகத்துச்‌ சார்பில்‌ நிகழும்‌ இக்கூட்டம்‌ 
இன்றுமுதல்‌ பன்னிரண்டு நாட்கள்‌ தொடர்ந்து நடை 
பெறும்‌. வெயில்‌ சுடவும்‌ வேர்க்கவும்‌ கான்கு மணிக்குத்‌ 
தொடங்கிப்‌ பசி சுடவும்‌ ஆள்‌ சுருங்கவும்‌ பத்து 
மணிக்கு முடியாது முடியும்‌ கூட்டங்களையும்‌, கேட்‌ 
போர்தம்‌ உள்ள நிலையும்‌ உடல்‌ நிலையும்‌ கணித்‌ 
தறியாப்‌ போக்குடைய கூட்டங்களையும்‌ கேட்டுக்‌ 
கேட்டு நன்மக்கள்‌ உவர்ப்புற்று வருகின்றனர்‌. நம்‌ 
கழகம்‌ அப்‌ போக்குவறிச்‌ செல்லாது காண்மின்‌! 
மென்குளிர்காற்று கர முதிர்ந்த தாய்போல்‌ உலவி 
வர, உயிர்கள்‌ இன்புறும்‌ சாயுங்காலம்‌ ஆறு மணிக்குத்‌ 


16 வள்ளுவம்‌ 


துவங்கி, கூடியது ஒரு மணியளவு நிகழ்ந்து, ஏழு மணிக்குள்‌- 
நம்‌ கூட்டம்‌ நிறைவெய்தும்‌ என அறிவிக்க விரும்புவல்‌. 
திறந்த நெஞ்சும்‌ மலர்ந்த முகமும்‌ உடையராய்‌, உண்டற்‌: 
கண்‌ உரையாடல்‌ போல காம்‌ இனிது பழகுவோமாக. 
உங்கள்‌ பற்றும்‌ என்‌ ஆர்வமும்‌, உங்கள்‌ அமைதியும்‌ என்‌ 
பணிவும்‌, உங்கள்‌ மலர்ச்சியும்‌ என்‌ உவகையும்‌, நம்‌ தூய 
எண்ணமும்‌ எண்ணத்‌ திட்பமுமெல்லாம்‌ என்‌ செய 
வேண்டும்‌? ஞாலம்‌ புகழும்‌ தருக்கு ளுக்கு நம்‌ வாழ்க்கையை 
இலக்கியமாக்க வேண்டும்‌. நம்‌ நாள்வாழ்வு ஒழுக்கக்குறள்‌ 
வாழ்வாதல்‌ வேண்டும்‌. 


என்‌ உள்ளம்‌ பொங்கும்‌ ஓர்‌ உவகை யுணர்ச்சியை' 
அடக்கி வையாது இன்னே சொல்ல விழைவல்‌ கேள்விப்‌ 
பெருமக்களாகிய நீங்கள்‌ கூட்டங்குறித்த காலத்திற்குக்‌ 
கால்மணிப்‌ பொழுது முன்பாகவே வந்துவிட்டீர்கள்‌.. 
வந்த ஓழுங்கொடு பின்னே நின்று கொண்டிராது 
எல்லோரும்‌ அமர்ந்தும்‌ இருக்கிறீர்கள்‌. வாய்மைக்‌ கழகம்‌ 
காட்டும்‌ தொடக்கப்‌ பண்பிது. “சித்திரப்‌ பாவையின்‌ 
அத்தக அடங்கி என்ற ஓழுங்கு இந்நாள்‌ மாணாக்கரிடத்து: 
அவ்வளவு காணப்படு மாறில்லை. பூசற்கும்‌, யாரும்‌ 
யாதும்‌ பேசற்கும்‌ உரிய கட்சிக்கூட்டங்களில்‌ இவ்வொழுங்கு. 
கரணப்படாமை வியப்பன்று. திருக்குறள்‌ சொற்பொழிவுக்‌ 
கேள்வியராகிய நீங்கள்‌ ஒழுங்கமைதி காட்டுவது வழி 
காட்டும்‌ இயல்பன்றோ! நிற்க. 


“வள்ளுவர்‌ நெஞ்சம்‌' எனப்‌ பெயரிய இம்முதற்‌: 
பொருள்‌, குறளனைத்திற்கும்‌ நீங்கா உயிர்நிலையாகவும்‌ 
நில்லாக்‌ குருதி யோட்டமாகவும்‌ அமைவது. ஆதலின்‌ 
அவர்‌ கெஞ்சம்‌ காண்டற்கு முன்‌, காட்௫க்குத்தக்க. 
அறிவுவீளக்கம்‌ காம்‌ பெறல்‌ வேண்டும்‌. அவ்விளக்க. 
மாக, முன்‌ சொல்லிய நோக்கு என்னும்‌ அறிய: 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ I 


பண்புக்கு நாள்வழக்கிலும்‌ இலக்கிய வழக்கிலும்‌ : சில 
காட்டுக்கள்‌ தந்து செல்வேன்‌. இச்செலவால்‌ வரும்‌ 
பிறிதொரு பயன்‌ யாதெனின்‌, தமிழ்மக்கள்‌ வழக்கும்‌ 
தமிழ்ச்‌ செய்யுள்‌ வழக்கும்‌ பூவும்‌ கனியும்‌ போன்ற 
உறவுடையன என்பது -ெ தளியப்படும்‌. கால்மணிப்‌ 
பொழுது கொள்ளும்‌ இந்நோக்கு விளக்கத்தை, மிகையெனா, 
புறம்டெனாக்‌ கருதாதீர்கள்‌. செல்லச்‌ செல்ல இவ்வீளக்கப்‌ 
பயனை உணர்வீர்கள்‌. 


நோக்கு” எனப்படும்‌ நெஞ்சுகாண்‌ முறையை 
முதற்கண்‌ வழக்குலகிற்‌ பார்ப்போம்‌. ஒரு வணிகன்‌ 
சேலையொன்றிற்கு ரூபாய்‌ பதினைந்தென விலை பகர்கிறான்‌. 
அவன்‌ வீலையைக்‌ குறைக்க முடியாது என அழுத்திக்‌ கூறும்‌ 
நில்கொண்டே மிகக்குறைந்த விலைக்குத்‌ தருவான்‌ என்று 
நாம்‌ கண்டுகொள்கிறோம்‌. இவ்வளவு உயர்த்திச்‌ 
சொன்னாற்றான்‌ மக்கள்‌ அரைவிலையளவுக்கேனும்‌ வந்து 
நிற்பர்‌ என்ற அவன்‌ உள்ளக்கிடை புலனாகின்றது. ஒரு சிறு 
பையன்‌ மணிப்பொறியொன்று கொண்டுவந்து, “நீர்‌ தரும்‌ 
விலையைத்‌ தருக! என்று விரைறொன்‌. நாம்‌ கேளாமுன்னே 
“ஏன்‌ அப்பன்‌ மணிப்‌ பொறியிது; அவர்‌ இறந்து விட்டார்‌; . 
கோய்வாய்ப்பட்டுக்‌ இடக்கும்‌ தாய்‌ மருந்துச்‌ செலவிற்கென 
விற்று வர என்னை விடுத்தாள்‌” என்று மன்றாடிக்‌ 
கழறினாலும்‌, குறைந்த விலை கண்டு மயங்கி உயர்ந்த விலை 
மணிப்பொறியை ஈன்‌ மக்கள்‌ வாங்கத்‌ துணியார்‌. அச்‌ 
சிறான்‌ சொல்லைப்‌ பொருளாகக்‌ கொள்ளார்‌. சொல்‌ 
வழியாக அவன்‌ களவு நெஞ்சைக்‌ காண்ப. **உங்களைப்‌ 
பார்க்க வந்தேன்‌” என்று ஒருவன்‌ சொன்னால்‌, என்னைப்‌ 
பார்த்தாயிற்றே போ'' எனச்‌ சொல்வார்‌ உளரோ? “நான்‌ 
செத்தாபோனேன்‌ பார்க்க .வருதற்கு?'' எனக்‌ கேட்பார்‌ 
உளரோ? “வந்த காரியம்‌ என்னப்பா?!" என்றுதான்‌ 
இயல்பாகக்‌ கேட்ப. 

வ-2 


18 வள்ளுவம்‌ 


... பொருளஞ்சல்வழிப்‌ பணம்‌ போக்கினால்‌, விடுசெலவு 
வருமே என்று கருதிக்‌ கடிதத்துள்‌ பொதிந்து ரூபாய்‌ பத்து 
அனுப்புகிறான்‌ ஒருவன்‌. உரியானைத்‌ தெருவில்‌ நாலுபேர்‌ 
சூழக்‌ கண்டபோது “என்‌ முடங்கல்‌ வந்திருக்குமே' என்று 
வினவுகிறான்‌. அதன்‌ குறிப்பென்ன? ரூபாய்‌ பத்து 
வந்ததா?' என்பது. காணீர்‌! 'முடங்கலை இன்னாரிடம்‌ 
கொடுத்துவிட்டேன்‌” என்று மற்றவன்‌ விடையிறுக்கிறான்‌. 
பணத்தை நீ எழுதியானிடம்‌ சேர்ப்பித்துவிட்டேன்‌” 
என்பதன்றோ குறிப்பு. இவ்வாறு முழுக்க முழுக்க நாள்‌ 
வழக்கில்‌ சொற்களை - மொழியை - சொற்பொருள்‌ காட்டற்‌ 
பயன்‌ கொள்ப. பலபட விளம்புவானேன்‌? வந்த விருந்‌ 
இனரை “வாருங்கள்‌' என நாம்‌ அழைப்பதும்‌, *வருகின்றோம்‌' 
என அவர்‌ சொல்லிச்‌ செல்வதுமெல்லாம்‌, பண்பு காட்டும்‌ 
கிளவிகள்‌ அல்லவா? இனைய சொற்களுக்கு நெஞ்சப்‌ 
பொருள்‌ அல்லது நோக்குப்பொருள்‌ தவிரச்‌ சொற்பொருள்‌ 
அப்பொழுது உண்டா? 


நாள்‌ வழக்கிற்கு நல்ல எடுத்துக்காட்டாவது அரசியல்‌. 
ஒரு நாட்டு அரசுத்‌ தலைவன்‌ வீடுத்த அறிக்கையைப்‌ பிற 
காட்டுத்‌ தலைவர்கள்‌ கூர்ந்து நோக்குப. அறிக்கைச்‌ 
சொற்களின்‌ வாயிலாய்‌ அதனை விடுத்தான்‌ நெஞ்சங்காண 
முயல்ப. “போரை நிறுத்தி, அமைதி செய்து கொள்வோரம்‌'* 
என்ற அறிக்கை காணின்‌, எதிர்‌ நாட்டுத்‌ தலைவன்‌ என்ன 
கருதுகிறான்‌? அமைதிக்‌ காலத்துப்‌ படையாற்றலைப்‌ பன்‌ 
மடங்கு பெருக்கிக்கொள்வான்‌. இட்ட சூழ்ச்சி என உட்‌ 
பொருள்‌ காண்கிறான்‌. “எங்‌ கொள்கை உலகவமைதியே'” 
என்னுமோர்‌ புறத்துரை கண்டால்‌ உள்ளே படைமிகுத்து 
உலகினை ஏய்ப்பான்‌ செய்த வெளியீடு என்று கருத்துரை 
பகர்ப. “ஞாலத்தமைதி நாட்டவே நில நீர்‌ வானப்‌ 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 19 


படைகளைத்‌ திரட்டுகறோம்‌'' என்ற புறத்தீடு காண்பவர்‌, 


என்றால்‌, நம்பிக்கை பிறக்கிறதா? இல்லை, இல்லை.. 
படைமுனை காட்டி இணைக்கப்‌ பார்ப்பர்‌ என்று பறை 
சாற்றுப. இந்‌ நிகரனவாய்‌ அரசியலுலகில்‌ நாம்‌ காணும்‌ 
செய்திகள்‌ எண்‌ கடந்தன. 


அரசியல்‌ தலைவர்கள்‌ இகல்‌ நோக்கத்தானும்‌ பகல்‌ 
நோக்கத்தானும்‌ மக்கள்‌ நலங்‌ கொளாது, பொய்‌ மானம்‌ 
பற்றி வேண்டாது ளெறிப்‌ பார்க்கும்‌ அளவிறந்த ஆகா 
மதியானும்‌, அறிக்கை விடுத்தவர்‌ தம்‌ உண்மை நெஞ்சம்‌ 
காணப்‌ பல்காலும்‌ பிழைத்து வீடுகன்றனர்‌; என்றாலும்‌, 
அறிக்கைச்‌ சொற்கடை முறைப்படி அறிக்கையாளன்‌ 
நெஞ்சம்‌ காணவேண்டும்‌ இன்றியமையாமையை யாரும்‌ 
உடன்படுவர்‌. அறிக்கைச்‌ சொற்பொருளே பொருளெனத்‌ 
அணியார்‌. இதுகாறும்‌ நோக்கு என்னும்‌ அரியவற்றுள்‌ 
அரிய கருவியை வழக்குச்‌ செயல்களில்‌ வைத்து அறிந்தோம்‌. 
இனி, இலக்கிய உலகில்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டுத்‌ தந்து 
நிறுத்துவேன்‌. 


சங்க நெடும்‌ பாட்டாய அகநானுற்றிலிருந்து ஒரு சிறு 
தொடர்‌. சோலையிடை நிற்கும்‌ தலைவி, மருங்கில்‌ நிற்கும்‌ 
தன்‌ தோழியை விளித்து, “இவன்‌ மகனே தோழி' என்று 
சட்டுகிறாள்‌. இம்மூன்றே தலைவி சொல்லிய சொற்கள்‌. 
இவன்‌, மகனே, தோழி என்னும்‌ இக்கிளவிகள்‌ அருஞ்‌ 
சொற்களா? தமிழ்‌ தாயாகப்‌ பிறந்த எவரும்‌, குழவி 
நில்தொட்டு இச்சொற்களின்‌ பொருளை யறிவர்‌. ஆனால்‌ 
ஒன்று நினைமின்‌! அன்னோர்‌ தெரிந்தவை சொற்பொருள்‌; 


20 வள்ளுவம்‌ 


நிகண்டுப்‌ பொருள்‌; அவ்வளவுதான்‌. சொன்ன தலைவியின்‌ 
நெஞ்சப்‌ பொருளல்ல; நோக்குப்‌ பொருளல்ல. ஓவ்வொரு. 
சொல்லுக்கும்‌ பொருள்‌ உண்டு. அது சொற்பொருள்‌ 
எனப்படும்‌. இதனை “எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ 
குறித்தனவே” என்னும்‌ தொல்காப்பியம்‌. இச்‌ சொற்‌ 
பொருள்களைப்‌ பழைய நிகண்டுகளிலும்‌, புதிய அகர நூல்‌ 
களிலும்‌ கற்கலாம்‌. சொற்பொருட்‌ கல்வி யார்க்கும்‌ 
எளிது. சொல்லுக்குப்‌ பொருள்‌ அனைவர்க்கும்‌ பெரும்‌ 
பாலும்‌ எல்லாக்‌ காலத்திற்கும்‌ இடத்திற்கும்‌ ஒன்றாகவே 
அமையும்‌. இணி, ஓவ்வொரு சொல்லுக்கும்‌ இயல்பான 
சொற்பொருளோடு உடன்‌ கலக்கும்‌ நெஞ்சப்பொருளும்‌ 
ஒன்று உண்டு. இப்பொருள்‌ சொல்லிடை என்று கலக்கும்‌? 
ஒருவன்‌ பேசுங்‌ காலத்து, எழுதுங்காலத்து. அஃதாவது 
சொல்லை ஆட்சிப்படுத்துங்காலை, அவன்‌ எடுத்தாளும்‌ 
சொல்லுள்‌ அன்னவன்‌ நெஞ்ச நினைவு கலந்துவிடுறெது. 
இச்‌ கெஞ்சப்பொருள்‌ ஆள்‌, இடம்‌, காலந்தோறும்‌ தனித்தனி 
வீற்று வீற்றுப்படும்‌. சொற்பொருள்‌ உடல்‌ போல்வது! . 
கெஞ்சப்பொருளே உயிரனையது. இவ்வுயீர்ப்‌ பொருள்‌ 
காண்டற்கு அரியதாயினும்‌ நோக்கெனும்‌ கருவிகொண்டு, 
காணற்கு உரியது.உள்ளப்‌ பொருளைக்‌ சண்டுகொள்ளவல்ல, 
பண்பட்ட அறிவுக்‌ கூர்மையின்‌ றிச்‌ சொற்பொருளை மட்டும்‌ 
கற்றொழியும்‌ பரந்த மொழிப்பயிற்சயொல்‌ பயன்‌ என்னோ? 


“இவன்‌ மகனே தோழி என்றாள்‌ ஒரு குமரித்தலைவி.. 
இங்ஙன்‌ சொல்ல வாயெழுப்பிய சூழ்‌ நிலையாது? தன்‌ 
சொல்லால்‌ தலைவி எதிர்பார்க்கும்‌ பயன்‌ ஏன்ன? பொருந்திய 
கற்பனைப்‌ படுத்துக” என மாணாக்கர்க்குத்‌ தேர்வில்‌ ஒரு: 
வீனா வருவதாகக்‌ கொள்வோம்‌. எத்துணைப்‌ பேர்‌ எத்துணை 
வகையாகவோ எழுதி முடிப்பர்‌. அகநானூற்றுப்‌ பாடலை 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 21 


(48) யாத்த தங்கால்‌ முடக்கொற்றனார்‌ தீட்டிய சூழ்‌ 
நிலையைக்‌ கேண்மின்‌! 


“என்‌ மகள்‌ சோற்றை மறந்தாள்‌; பாலும்‌ பருகாள்‌; 
வருத்தமுற்று மேனியும்‌ பசந்தாள்‌; தோழி, நீ அறிவா 
யன்றோ காரணம்‌'” என்று தலைவியின்‌ தாய்‌ வினவுகிறாள்‌. 
வினவக்‌ கேட்ட தோழி, “அவள்‌ துன்பத்துக்‌ காரணம்‌ 
யானும்‌ விளங்க அறியேன்‌. ஆனால்‌ நடந்த ஒரு நிகழ்ச்சி 
யைக்‌ கேள்‌. நேற்று நின்மகள்‌ எம்மொடு பூக்கொய்யச்‌ ' 
சென்றாள்‌. புலிறிறம்‌ பாய்ந்த வேங்கைமலரைப்‌ புலி புலி 
என்று கூவிப்‌ பறிப்பது ஈம்‌ வழக்கங்‌ காணாய்‌. அவ்வழக்கப்‌ 
படி, தலைவியும்‌ நாங்களும்‌ புலி புலியெனா விளையாடிப்‌ 
போது உதிர்த்தோம்‌. எங்கள்‌ பொய்ப்‌ புலி யாரவாரத்‌ 
தைக்‌ கேட்டானோ இல்லையோ ஓரிளைஞன்‌, மார்பிற்‌ 
செங்கழுநீர்‌ மாலையணிந்தவன்‌; தலையில்‌ வெட்டிப்‌ பூத்‌ 
தொடுத்தவன்‌; ' நெஞ்சு கமழச்‌ சாந்து பூசியவன்‌; என்‌ 
செய்தான்‌? கடுகியோடி வந்து, தொடுத்த அம்போடு, புலி 
எங்கே, அது போகிய இடம்‌ எங்கே, சொல்லீர்‌ சொல்லீர்‌ 
என்று துடிதுடித்தான்‌. அவன்‌ பதற்றத்தைக்‌ கண்டு 
முறுவலித்து, யாங்கள்‌ ஒருத்தி புறமே ஒருத்திக்குத்‌ திரை 
யாக, நாணி மறைந்து ஒடுங்கினோம்‌. எம்‌ புன்முறுவலைக்‌ 
கண்டான்‌ அச்‌ செம்மல்‌. நறுங்கூந்தல்‌ மடவீர்‌, பழம்‌ 
ஓக்கும்‌ நும்‌ செவ்வாயும்‌ பொய்க்குப்‌ பிறப்பிடமாயிற்றோ?' 
என்று நகை செய்தான்‌. வேறென்‌ செய்வான்‌/ தேரே றிக்‌ 
குதிரையை மிடுக்கி வந்தவழிச்‌ செல்பவன்‌, திரும்பித்‌ 
திரும்பி, நின்மகள்‌ கண்ணினையே பன்முறை நோக்கி 
நோக்கிச்‌ சென்றான்‌. அற்றை விளையாட்டு முடிந்து வீடு 
.மீளுஞ்‌ சாயுங்காலத்து நின்மகள்‌ என்செய்தாளோ எனின்‌, 
அவன்‌ மறைந்த இசையைப்‌ பார்த்த வண்ணமாய்‌, “இவன்‌ 


22 வள்ளுவம்‌ 


மகனே தோழி' என ஒரு முக்கூட்டுத்‌ தொடர்‌ மாத்திரம்‌: 
உரைத்தாள்‌. இதுதான்‌ நெருகல்‌ நிகழ்ந்த நடப்பு!” எனத்‌ 
தோழி தாய்க்கு விடை மயிறுத்தாள்‌. அவையப்‌ புலவர்‌: 
தங்கால்‌ முடக்கொற்றனார்‌ கற்பித்த சூழ்நிலை இது. 


“இவன்‌ மகனே” என்ற இரு சொற்களில்‌ தலைவியின்‌ 
கெஞ்ச வோட்டங்கள்‌ நன்கு புலனாகின்றன. புலியென்‌ ஓலி: 
கேளாமுன்‌ காக்கத்‌ துடித்த அருளும்‌, விற்பூட்டி வந்து 
நின்ற ஆண்மையும்‌, பொய்க்கு அஞ்சும்‌ ஒழுக்கமும்‌, கண்‌ 
அனைத்து எய்த காதற்‌ குறிப்புமெல்லாம்‌ தலைவீயின்‌ 
நெஞ்சை. உருக்கிவீட்டன. உருகிய குமரித்‌ தலைவி தன்‌ 
காதல்‌ வேட்கையை இவ்வீரு சொற்களில்‌ வைத்துக்‌ 
குறிட்பீடுகறாள்‌. “மகன்‌ எனத்தக்க ஆண்டகை இவன்‌ 
ஒருவனே” என்று வாழ்க்கை நினைகிறாள்‌. “மகனே” என்ற: 
கிளவி, இவன்‌ ஆடவருட்‌ சிறந்தான்‌ என்பதனொடு, என்‌ 
கணவனும்‌ ஆனான்‌ என வறிந்துகொண்ட அவள்‌ துணிபை: 
யும்‌ உடன்‌ காட்டி நிற்கிறது, “நினக்கிவன்‌ மகனாய்த்‌ 
தோன்றியதூஉம்‌'' என வரூஉம்‌ மணிமேகலை யடியால்‌,. 
மகனென்‌ சொற்குக்‌ கணவன்‌ என்ற பொருள்‌ பண்டுண்‌ 
மையை அறிகிறோம்‌. ஆதலின்‌, இவன்‌ மகனே' என்ற 
கன்னி வாய்த்தொடருக்கு, 'இவன்‌ என்‌ கணவனே” எனவும்‌ 
ஈண்டுப்‌ பொருள்படும்‌. ்‌ 


இவ்‌ வகப்பாடல்‌ 26 அடிகொண்ட நெடும்‌ பாட்டா 
யினும்‌, “இவன்‌ மகனே தோழி' என்னும்‌ ஒரு சிறு தொடரின்‌ 
சூழ்கிலையைத்தான்‌ ஆசிரியன்‌ வீரித்துரைக்கின்றான்‌, யான்‌ 
முன்‌ வரையறுத்தாங்கு. தலைவி தன்‌ கூற்றால்‌ எதிர்பார்க்கும்‌ 
பயனென்ன? இதனை இப்பாட்டு காட்டிற்றிலது. ஒரு பருவ 
கங்கை, சட்டென மலர்ந்த தன்‌ காதலைச்‌ சொற்களால்‌ 
விளம்புதல்‌ அழகிய காகரிகமன்று என்ற கருத்தால்‌, 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 23 


உய்த்துணரவைத்துப்‌ பாடலை ஒரு நாடகம்போல்‌ ஆசிரியன்‌ 
நிறுத்தி விடுகிறான்‌. “இவன்‌ மகனே' என்ற தன்‌ துணிபை, 
இல்லம்‌ ஏகும்‌ அமையத்து, “தோழி என விளித்துக்‌ 
கூறுவானேன்‌? அவன்‌ குடிகொண்ட தன்‌ மனப்பாங்கினை, 
வாய்ப்பு வரின்‌ தாய்க்குத்‌ தோழி வெளிப்படுத்த வேண்டும்‌ 
என்பதன்றோ தலைவி எண்ணம்‌! 


நண்பர்களே! 26 அடிப்பாடல்‌ முச்சொல்லின்‌ சூழ்‌ 
நிலயை வெளிப்படையாகவும்‌, நெஞ்சக்கருத்தை உய்த்‌ 
துணர்வாகவும்‌ தந்து நிற்கிறது. இருவள்ளுவரோ எனின்‌, 
ஈரடி வெண்பா யாத்தவர்‌. ஈரடி என்பதிலும்‌ எழு£ராதலின்‌ 
ஒன்றே முக்காலடி என்பதே பொருந்தும்‌. இச்சிறு பாவில்‌ 
வைத்துச்‌ சூழ்நிலையும்‌ நெஞ்சப்பொலிவும்‌ ஓரிடத்தேனும்‌ 
காட்டவியலுமா? முன்னிருக்கும்‌ ஓரன்பர்‌ வினவுகிறார்‌, எல்‌ 
லாம்‌ வெளிப்படுமாறு பலவடிப்‌ பாடலாக வள்ளுவர்‌ நூல்‌ 
ஏன்‌ செய்தாரிலர்‌ என்று. நல்வினா; யாவரும்‌ தெளியத்தகும்‌ 
ஒரு வினா. வினவிய அன்பர்க்கு ஈம்‌ ஈன்‌ றி. கற்பவர்‌ சிந்தனைக்கு 
இடம்‌ வைத்தார்‌ என்பது சுருங்கிய விடை. “சொல்லாற்‌ 
பரந்தபாவால்‌ என்பயன்‌'” என மறித்து வினவுவர்‌ மதுரைத்‌ 
தமிழ்‌ நாகனார்‌. எல்லாம்‌ ஆசிரியனே சொல்லிவீடுவதாயின்‌ 
விளக்கம்‌ நிரம்பப்‌ பெறலாம்‌. விளக்கம்‌ வேண்டுமென்பதை 
மறுப்பவர்‌ இலர்‌. அத ற்கும்‌ ஓரெல்லையுண்டு. “சுருங்கச்‌ 
சொல்லல்‌ விளங்க வைத்தல்‌' என்பது தமிழர்‌ கண்ட நெறி, 
பொருளையே மறைக்கும்‌ விளக்கம்‌ எற்றுக்கு? வினை 
செய்வதற்கும்‌ பொருள்களைக்‌ காண்டற்கும்‌ துணைதரும்‌ 
விளக்கொளியே, ௩ம்‌ நாள்‌ வாழ்க்கையில்‌ விரும்பப்படுவது. 
கண்கூசம்‌ திருவிழாப்‌ பேரொலியாலும்‌, விளம்பர நிற 
வொளியாலும்‌ பயன்‌ பெரிது உளதாமோ? பெருவிளக்கம்‌ 
அறிவு மூனையை ஒருவந்தம்‌ மழுக்குவது. அறிவிற்‌ பதிந்தா 


24 வள்ளுவம்‌ 


இம்‌ நினைவை இயக்காது. கற்பார்க்கு நீடிய ஆர்வமும்‌ 
உழைப்பின்பமும்‌, அறிவொளியும்‌, எண்ணத்‌ இட்பமம்‌ 
உண்டாகா. செயலெழுச்சி அறவே வருதலின்று. 


மக்கள்‌ நினைவு வளர்ச்சிக்கு ஏற்ற கருத்துணவை 
ஆசிரியன்‌ படைத்தருளூவான்‌. வளர்ச்சியையே தருதல்‌ 
யார்க்கு ஒல்லும்‌? பிறந்த குழந்தை வளர்ப்புக்கு உரிய 
உணவுப்பொருளையே தாய்‌ ஆய்ந்துதர மாட்டுவள்‌. “வளர்ந்த 
கண்‌, கால்‌, கை முதலிய உறுப்புக்களையே அப்படி அப்படி 
முழுமையாகத்‌ தந்துவிட்டாலென்ன?' என்று மடம்பட்டு 
வினவுவோர்‌ உளரோ? முழுவுறுப்பாக வேண்டின்‌, மரக்‌ 
கண்‌, மரக்கால்‌, மரக்கையாகத்தான்‌ கிடைக்கும்‌ காணீர்‌! 
ஆசிரியன்பால்‌ அறிவுணவு எதிர்பார்க்கலாம்‌. அவ்வளவு 
தான்‌. உண்பதும்‌, செரிப்பதும்‌, செர்த்ததற்கு உழைப்‌ 
(பதும்‌ வாழ வேண்டுவார்‌ வினை. ஆதலின்‌, வள்ளுவப்‌ 
பெருந்தகை பொருட்‌ பார்வை மாத்திரைக்கு ஓளி தந்தார்‌. 
தம்‌ சுருங்கிய குறளில்‌. ஏண்ண வளர்ச்சிக்கு நிரம்பிய 
இடம்‌ வைத்தார்‌. இவ்வமைப்பாலன்றோ, திருக்குறள்‌ 
பிறந்த நாள்தொட்டு ஈராயிரம்‌ ஆண்டுகளாக எல்லார்தம்‌ 
உள்ள நிறைவிற்கு ஊற்றிடனாய்‌ விளங்குகிறது. இதனால்‌ 
“வையத்தார்‌ உள்ளுவ எல்லாம்‌ அளந்தார்‌ ஓர்ந்து”? 
எனவும்‌, “'உள்ளுகர்‌ உள்ளும்‌ பொருளெல்லாம்‌ உண்டு 
என்ப" எனவும்‌ வரூஉம்‌ புகழுரை தகுதி சான்றது என 


அறிக, 


இதுகாறும்‌ பேசிய கருத்துக்களை ஈண்டு ஒருமுறை 
நினைவுகொள்வோம்‌. வள்ளுவர்‌ கெஞ்சுக்கும்‌ குறள்‌ 
களுக்கும்‌ அமைந்த இயைபு, வித்திய வித்துக்கும்‌ 
விளைந்த வித்துக்களுக்கும்‌ உரிய தொடர்பாகும்‌ என்று 
சொன்னேன்‌. “நோக்கு” என்னும்‌ நெஞ்சு காண்‌ 
முறையை வழக்காலும்‌ செய்யுளாலும்‌ விளக்கினேன்‌. 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 25 


“வெள்ளைக்‌ குறட்பா வீரி' என்னும்‌ உரைக்கு ஒப்பத்‌ 
இருக்குறள்‌ உள்ளம்‌ விரியும்‌ எண்ணப்‌ பெருக்கஞ்‌ செய்வது 
என்று நிறுத்தினேன்‌. இதுவரை செய்த விரிவெல்லாம்‌ 
எதன்‌ பொருட்டு? இனி யான்‌ சொல்ல நிற்கும்‌ எஞ்சிய 
பொருள்‌ என்ன? வள்ளுவர்‌ நெஞ்சம்‌. அந்கநெஞ்சம்‌ 
ஓவ்வொரு குறளிலும்‌ உண்டு. அத்‌ தனிக்‌ குறள்‌ 
நெஞ்சத்தை இன்று விளக்கப்‌ புகுந்தேனல்லேன்‌. திருக்‌ 
குறள்‌ முழுதும்‌, அனைத்துக்‌ குறள்களிலும்‌, வீறுகொண்டு 
ஓடி.ப்பரந்து கலந்து நிற்கும்‌ வள்ளுவர்‌ தனிப்பொது 
நெஞ்சமே, இந்நாள்‌ யான்‌ விளக்க எண்ணிய பொருள்‌. 
குறளனைத்தினும்‌ ஓரே நினைவோட்டம்‌ காணக்‌ கடத்‌ 
தலின்‌, *பொதுநெஞ்சம்‌' என்றும்‌, அக்கினைவு வள்ளுவத்‌ 
தோன்றல்‌ ஒருவர்‌ மாட்டே பிறந்ததாலின்‌ “தனி நெஞ்சம்‌” 
என்றும்‌ பண்படை கொடுத்தேன்‌. 

வள்ளுவர்‌ தனீப்‌ பொது நெஞ்சம்‌ யாது? செயல்‌, 
செயல்‌, செயல்‌. சொல்வது செயலுக்கு வரவேண்டும்‌, 
செயலுக்கு வருமாறு சொல்லவேண்டும்‌ என்னும்‌ ஓர்‌" 
அடிப்படைக்‌ கருத்தினைத்‌ தம்‌ நெஞ்சில்‌ நீள இருத்திக்‌ 
கொண்டே குறள்‌ எழுதியவர்‌ வள்ளுவர்‌. செயல்‌ அடிப்‌ 
படையை யாண்டும்‌ மறவா உளத்தினர்‌ அப்‌ பெருமகன்‌. 
ஆதலால்‌ செயலே வள்ளுவம்‌ எனச்‌ செய்க. பொதுவாகக்‌ 
கல்வீத்‌ தேர்வுகளின்‌ வினாத்தாள்களை ஆராய்வோம்‌. இச்‌ 
தாள்கள்‌ தேர்வுக்குச்‌ செல்‌.லும்‌ இந்காள்‌ மாணாக்கர்‌ கற்ற 
அறிவையொட்டியோ, அன்னவர்‌ எழுதும்‌ ஆற்றலைப்‌ 
பொறுத்தோ குறிக்கப்படுவனவல்ல. இவற்றைக்‌ குறிப்‌ 
பார்‌ நோக்கம்‌ வினாத்தாள்களைக்‌ கண்ணுறும்‌ பல்கலைக்‌ 
கழகத்தார்‌, கல்வியாளர்‌, பிற௩ாட்டார்‌ எல்லோரும்‌ 
வகுப்புக்கு ஏற்ப (மாணாக்கர்‌ தரத்துக்கு ஏற்ப அன்றி) 
நன்கு வினவியுளர்‌ என்று மதிக்குமாறு செய்வதேயாம்‌. 
நோக்கம்‌ உயர்வுதான்‌. ஆயினும்‌ அதன்‌ விளைவென்ன ? 


26 வள்ளுவம்‌ 


மானாக்கர்க்கு அறிவீட்டும்‌ ஆர்வம்‌ இல்லை. செவ்விய செயல்‌ 
இல்லை. குறிப்பவர்‌ நோக்கத்திற்கும்‌ விடையெழுதும்‌ 
மாணவர்‌ செயற்கும்‌ ஏற்றத்தாழ்வு மரக்களைபோல்‌ அகலச்‌ 
செல்வதால்‌, கல்விச்‌ செம்மை பெரிதும்‌ குறைபடக்‌ காண்‌ 
கின்றோம்‌. கல்விப்‌ பேரால்‌ கோடி கோடிப்‌ பொருள்‌ 
கடலிற்‌ கொட்டியதுபோல்‌ பயனறக்‌ காண்கின்றோம்‌; 
குழுக்கூடி, மதிப்பெண்‌ கூட்டி, மாணாக்கரைத்‌ தேர்வித்துப்‌ 
பொய்மதிப்புக்‌ காக்கக்‌ காண்டுன்றோம்‌. ஆதலின்‌, செய 
லுக்கு அணித்துவாரா உயர்ந்த நோக்கத்தாற்‌ பயனென்‌ ?' 
வயிற்றியல்பு அறியாமல்‌ அரசினர்‌ செய்யும்‌ உணவுச்‌ 
சட்டம்போல, யாரொருவர்‌ வாழ்விலும்‌ கொள்ளவியலா 
இம௰யமலயன்ன உயரிய அறங்களால்‌ வரும்‌ நலம்‌ யாது? 
மக்கள்‌ தத்தம்‌ நிலைக்கேற்ப, நாள்வாழ்க்கைக்‌ கண்ணே 
கடைமுறையிற்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்றதோர்‌ 
அடிப்படையில்‌, வாழ்க்கை நூல்‌ செய்தவர்‌ வள்ளுவர்‌... 
செயல்‌ நினைவொடு பிறந்தது திருக்குறளா தலின்‌, முரணிலா 
வரையறையைக்‌ காண்கின்றோம்‌. ஓட்டும்‌ வாழ்வு நெறி 
களைக்‌ காண்கின்றோம்‌. எல்லோரும்‌ ஓர்‌ நிலையினர்‌ 
என்று வைத்துப்‌ பொதுவறங்களைச்‌ சொல்லியொழியாது, 
பல்வேறு வாழ்நிலை யுடையாரும்‌ ப ற்றியொழுகுமாறு, 
தனியறங்கள்‌ , அஃதாவது நிலைக்கேற்ற பல்லறங்கள்‌ கரையும்‌ 
மாட்சியைக்‌ காண்கின்றோம்‌. வாழ்வாங்கு வாழ்தல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ துணிவிற்று தருக்குறளா தவின்‌, . 
அறத்தப்பால்‌ பொருட்பால்களோடு காமத்துப்‌ பாலையும்‌ 
கூட்டியுரைக்கக்‌ காண்கின்றோம்‌. இவ்வுலகில்‌ வாழ நூல்‌ 
செய்தார்‌ வள்ளுவராதலின்‌, திருக்குறளகத்து, மக்கட்‌ 
பேறும்‌ விருந்தோம்பலும்‌ சற்றந்தமாலும்‌ ஈகையும்‌ 
கல்குரவும்‌ இரவும்‌ மருந்தும்‌ என்றாங்கு, உலகியல்‌: 
அதிகாரங்களைக்‌ காண்‌இன்றோம்‌. அப்பொழுதை உலக 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 27 


நிலையொட்டி ஓமுகவல்லாதார்‌ பலபடக்‌ கற்றவராக. 
இருப்பினும்‌, அறிவிலாதவரே என்று துணிந்து அறையு 
மேல்‌, திருக்குறளை வாழ்க்கை நூல்‌, செயல்‌ நூல்‌, உலக 
நூல்‌ என்றழைப்பதுவே பொருத்தம்‌ காணீர்‌. “உலகத்‌ 
தோடு ஓட்ட ஓழுகல்‌' (140) உலகத்தோடு அவ்வது 
உறைவது அறிவு' (426) உலகத்து இயற்கை அறிந்து 
செயல்‌' (637) *வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌' (50): 
என உலகவறம்‌ வலியுறுத்திய தமிழ்ப்‌ பேராசானை “உலகியல்‌ 
கூறிப்‌ பொருளிது என்ற வள்ளுவன்‌' எனக்‌ கல்லாடம்‌ 
விதந்தோதுவது ஒன்றாயுலகத்துப்‌ பொன்றாது நிற்கும்‌ 
உயர்ந்த புகழன்றோ! 

நாம்‌ வாழும்‌ உலகம்‌ பொருளுலகம்‌ என்ப, காப்பு 
அணிந்த பொற்கையும்‌, தோடு தொங்கும்‌ வயிரச்‌ 
செவியும்‌, மோதிரம்‌ இட்ட பச்சை விரலும்‌ உடைய 
ஓரன்பர்‌, மனத்துக்கண்‌ அவாவற்றவராய்‌ இருப்பினும்‌ 
அவரைத்‌ அறவோராக மதிக்க உலகம்‌ பிற்படும்‌. துறவு 
என்பது உலகக்‌ கண்ணாளர்க்குப்‌ பொருட்டுறவையே 
குறிக்கும்‌. “இயல்பாகும்‌ நோன்பிற்கு ஒன்‌ றின்மை' (344) 
என்பது குறள்‌. ஆதலின்‌, அடியவர்களை “ஓடும்‌ செம்பொன்‌ 
னும்‌ ஓக்கவே நோக்குவார்‌” என்றும்‌, வீடும்‌ ஒரு பெருஞ்‌ 
செல்வமாகப்‌ புனையப்படுதல்‌ கோக்க, “வீடும்‌ வேண்டா 
விறலின்‌ விளங்கினார்‌' என்றும்‌ சேக்கிழார்‌ வரையறுப்பர்‌.. 
செல்வமே உரைகல்லாக மக்களை மக்கள்‌ அளப்பது உலகக்‌ 
காட்டு. இந்நிலையில்‌ பொருளை ஒரு பொருட்படுத்திச்‌ 
சொல்லா நூல்‌ உலகிற்கு ஓட்டுங்கொல்‌ * மக்களையெல்லாம்‌ 
தம்குறள்‌ கற்பான்‌ ஈர்க்கும்‌ இவ்வுலக நிலையை, பொருள்‌ 
மனப்பாங்கை உணர்ந்தவர்‌ வள்ளுவர்‌. வீதிவிளக்கு 
ஆயிரமும்‌ ஒளிர ஓரழுத்தம்‌ போதுமாட்போலே, மாந்தரனை 
வோரும்‌ திருக்குறள்‌ கற்கவேண்டும்‌ என்றற்கு, “பொருள்‌ 
செயல்வகை? என்னும்‌ ஓரதிகாரம்‌ போதாதா ? பொருளுக்கு. 


28 வள்ளுவம்‌ 


யாவரினும்‌ மிக்க ஏற்றம்‌ கூறுபவர்‌ இவ்வாசிரியர்‌ 
என்பதற்கு, 

அருளில்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லை; பொருளில்லார்க்கு 

இவ்வுலகம்‌ இல்லாகி யாங்கு (847) 
என்ற ஒரு குறளே கரி. காணாத்‌ துணிபைக்‌ கண்ட 
.அணிபால்‌ நிறுவுவது இக்குறள்‌. ஒவ்வோர்‌ உலகத்திற்கும்‌ 
இன்றியமையாப்‌ பொருள்‌ ஒன்றுண்டு. அப்‌ பொருளின்‌ 
றேல்‌ அந்த உலகத்து வாழ்வு இன்று. இவ்வுலகத்தை 
ஆள்வது செல்வப்பொருள்‌. இவ்வுடைமையில்லார்‌ இவ்‌ 
வுலக வாழ்க்கை இழந்தார்‌ என்பது ஒருதலை. இது நாம்‌ 
கண்ட துணிபு. இத்துணிபு காட்டுவதென்‌? அருட்‌ 
செல்வாக்கு உடைய உலகம்‌ ஒன்றுண்டு. அருளிலதேல்‌ 
அவ்வுலக நலமில்லை என்பது. இங்ஙன்‌ அருளுக்கு உவமை 
யாகும்‌ தனிப்‌ பேற்றோடு, 

அருளென்னும்‌ அன்பீன்‌ குழவி பொருளென்னும்‌ 

செல்வச்‌ செவிலியால்‌ உண்டு (757) 


என்றபடி, அவ்வுலகக்‌ குழந்தையை இவ்வுலகத்தே போற்றி 
வளர்க்கும்‌ செவிலிப்‌ பேறும்‌ பெற்றது பொருள்‌ என்‌ றறிக. 
எனவே, அருள்‌ வளர்ச்சி வறியார்க்கு ஈயும்‌ பொருட்‌ 
செலவைப்‌ பொறுத்தது அன்றோ ? திருக்குறள்‌ பொருளுக்கு 
அளித்த மதிப்பு இற்றாகும்‌. 


வள்ளுவர்‌ செயல்கெஞ்சத்தினர்‌ என்றேன்‌. அதனைத்‌ 
திருக்குறளின்‌ தொடக்கமே பறைசாற்றும்‌. அகரமுதல 
எழுத்தெல்லாம்‌' என்னும்‌ முதற்குறளால்‌ ஓர்‌ இறை 
புண்மை சுட்டுகிறார்‌. உண்மை சுட்டியவர்‌, அதனை அடுத்து 
இறைவன்‌ பண்புகளை விரிப்பார்‌ எனவன்றோ நாம்‌ எதிர்‌ 
பார்ப்போம்‌. அங்ஙன்‌ அவர்‌ செய்‌ திற்றிலர்‌. 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 29 


கற்றதனால்‌ ஆய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌ (27: 


என்பது இறையுண்மைக்கு அடுத்த குறள்‌. நூலின்‌” 
இரண்டாங்‌ குறளாக இதனை வைப்பானேன்‌ ? திருக்குறளைக்‌: 
கற்கத்‌ தொடங்கும்போதே, *வாலறிவனைத்‌ தொழுக” என்று 
வழிப்படுத்துவர்‌. தூய அறிவுத்‌ தொழுகையின்றித்‌ 
தங்குறள்‌ முழுதும்‌ கற்றாலும்‌ அறிவறிந்த மக்கட்‌ பிறப்பிற்‌ 
குப்‌ பயனின்று என்னும்‌ துணிபினராய்‌, “கற்றதனால்‌ ஆய 
பயன்‌ என்கொல்‌' என வினவி விடுப்பர்‌. இதனால்‌ குறள்‌ 
கற்பான்‌ விழைவாரை ஒருகோக்கப்‌ படுத்தும்‌ வள்ளுவர்‌ 
செயல்நோக்கம்‌ முதற்கண்ணேயே தெளிவாதல்‌ காண்க... 
மணக்குடவர்‌ முதலாய உரையாசிரியர்கள்‌ குறள்‌ வைப்பு 
முறையில்‌ தம்முள்‌ பல்வேறுபட்டிருப்பினும்‌, இக்குறளைப்‌ 
பொறுத்தவரை அகர முதலுக்கு அடுத்த இரண்டாம்‌ 
வைப்பாகவே கொள்ப. ஆதலால்‌ வைப்பு நிலைமேல்‌ எழுந்த: 
என்‌ கருத்து ஒக்கும்‌ எனத்‌ அணிவல்‌. 


இங்ஙனம்‌, நூலின்‌ முகத்தேயே கற்பாரைச்‌ செயற்‌: 
படுத்திச்‌ செயலுளத்தோடு அனைத்துப்‌ பகுதிகளையும்‌ 
எழுதிச்‌ செல்லும்‌ ஆசிரியர்‌, தந்நூல்‌ முழுதும்‌ கற்ற: 
பின்னும்‌ ஒழுக்கம்‌ கைவரப்‌ பெறாதானை இகழ்வாராக,. 
பொருட்பால்‌ இறுதிக்கண்‌ *கயமை' என்று ஓரதிகாரமே: 
வைத்தமைந்தார்‌. வேறென்‌ செயவல்லார்‌? “கயமை! 
என்னும்‌ இழிதலைப்புத்‌ தாங்கி ஒரு பத்துப்பாட்டு இருக்‌ 
குறளில்‌ உளவாமேல்‌, என்‌ நினைக்கின்றீர்‌ ? அவ்விருப்பு' 
வள்ளுவர்‌ நெஞ்சக்‌ கொதிப்பின்‌ வெளியீடு காண்மின்‌ 
“மக்களே போல்வர்‌ கயவர்‌” (1701), “தேவர்‌ அனையர்‌ கயவர்‌” 


(1073), அறைபறை யன்னர்‌ கயவர்‌' (1076), *ஈர்ங்கை: ட்‌ 


விதிரார்‌ கயவர்‌' (1077) என வரூஉம்‌ கயமைத்‌ தலைப்புக்‌: 
குறள்களை இந்நாள்‌ எழுத்தாளர்‌ சொல்லாளர்‌ நகைச்சுவைக்‌: 


30 வள்ளுவம்‌ 


குப்‌ பயன்கொள்ப, சொல்வார்‌ சிரித்து விளக்குப, கேட்பார்‌ 
வெடிசிரிப்புமிக்குக்‌ கைதட்டுப. பிறந்த தமிழகத்தேயே 
குறள்‌ ஆட்சிப்படும்‌ முறைக்கேடு இது. ஈம்மனோரை முன்‌ 
னிலைப்படுத்திச்‌ சொல்ல காணிக்‌ கண்ணோடி நாகரிகமாகப்‌ 
படர்க்கைமாட்டு வைத்து, ஈம்‌ கயநிலை வெளிப்படுத்‌ துகிறார்‌ 
எனினும்‌, உட்கோள்‌, சொல்வார்‌ கேட்பார்‌ நெஞ்சுகளைத்‌ 
தைக்குமேல்‌, நகை பிறக்குமா ? சுவை யூறுமா ? கைதட்டுமா? 
தியவொரு மகன்‌ திருந்தவேண்டும்‌ என்று இடித்‌துரைக்குங்‌ 
காலை, அவன்‌ சிரித்தாலும்‌, அவன்‌ பக்கத்தார்‌ சிரித்தாலும்‌ 
என்னாவோம்‌? ஆறாச்‌ சனம்‌ உறுவோம்‌, அல்லது இன்ன 
மடவனைத்திருத்த முன்வந்தோமே என்று நம்முள்‌ வருத்த 
மும்‌ நாணமும்‌ கொள்வோம்‌. இவ்வுணர்ச்சியோடு நினைக. 


வள்ளுவத்‌ தோன்றல்‌ நம்முன்‌ அமர்ந்து இக்குறள்களை 
வீரிப்பதாகக்‌ கருதுமின்‌. “அன்பு ஊறி மனங்கசிந்து 
மக்கள்‌ நலமே நினைந்து செயல்‌ தோய ஆயிர த்தெழுபது 
குறள்கள்‌ வரைந்தேன்‌. இவ்வனைத்தையும்‌ கற்றபின்னும்‌, 
அக்கற்றான்‌ வாழ்வில்‌ யாதொரு பண்புத்‌ திருத்தமும்‌ 
கண்டிலேன்‌. “பல நல்ல கற்றக்‌ கடைத்தும்‌ மனகல்லர்‌ 
ஆகுதல்‌ மாணார்க்கு அரிது' (823) என்னும்‌ வேண்டாக்‌ 
கருத்திற்கு விழைந்த இலக்கியமாயினன்‌. எங்ஙன்‌ எங்ஙன்‌ 
ஓழுகத்தகும்‌ என்று அறங்கூறும்‌ என்‌ குறள்களைக்‌ கசடறக்‌ 
கற்று, யாது பற்றிக்‌ கொண்டான்‌, அங்ஙன்‌ அங்கன்‌ 
ஓழுகப்படாது என்று எடுத்துக்‌ கொண்டனன்‌. இவன்‌ 
மகனல்லன்‌; விலங்கல்லன்‌; மரமுமல்லன்‌; கயமை என்னும்‌ 
புத்தம்புதிய பிறப்பினன்‌. இப்‌ பிறப்புக்கெனத்‌ தனியுடம்பு 
இல்லை. பிறரை வஞ்சிக்கும்‌ கோள்கொண்டு பிறக்கும்‌ 
போதே, மக்களுடம்பு போர்த்து வந்த போலியன்‌'” என 
வாங்கு வள்ளுவர்‌ உரையாற்றுங்காலை நெஞ்ச கொதிக்கக்‌ 


வள்ளுவா நெஞ்சம்‌ 31 


காண்போம்‌. சொல்‌ துடிக்கக்‌ காண்போம்‌. அப்போது 
தமக்குச்‌ சிரிப்பா தோன்றும்‌? ஓர்மின்‌ ! 


நீங்கின்‌ தெறூஉம்‌; குறுகுங்கால்‌ தண்ணென்னும்‌ ; 
தீயாண்டுப்‌ பெற்றாள்‌ இவள்‌. (1.04) 


முதலின்பம்‌ துய்த்த தலைவன்‌ தன்னுட்‌ சொல்லிக்‌ கொள்‌ 
வது இது. நெருங்கினாற்‌ சுடும்‌; நீங்கினால்‌ யாதும்‌ செய்யாது. 
இது யாருங்‌ காணும்‌ புறத்தியின்‌ இயல்பு. யான்‌ கண்ட 
இவள்‌ காமத்தியோ நெருங்குதொறும்‌ குளிரும்‌; நீங்கு 
தொறும்‌ சுடும்‌. இப்‌ புதிய அகத்தி இவளொருத்திக்கு 
மட்டும்‌ யாண்டுப்‌ பிறந்தது? எனத்‌ தலைவன்‌ வியக்கின்றான்‌ 
தலைவன்‌ உரைகேட்டு நாம்‌ நகைத்தால்‌, ௩ம்‌. நகை கண்டு 
அவனுக்கும்‌ நகைப்பு வரும்‌. தலைவியே குலுங்க ஈகுவாள்‌. 
யாரும்‌ நகுதற்குரிய இக்குறள்கள்‌ போல்வனவல்ல, கயமைத்‌ 
தலைப்புக்‌ குறள்கள்‌. அவை நாண ற்குரியன. 


அறம்‌ பொருட்‌ பால்களின்‌ எல்லையதிகாரமாயெ 
கயமைத்‌ தலைப்பு, ஆசிரியர்‌ மனக்கொதிப்பு எல்லைக்கோர்‌ 
அறிகுறி. கற்பதும்‌ அறிவதுமெல்லாம்‌ வாழ்வில்‌ நடப்பதற்கு 
என்பது அப்பெருமகன்‌ துணிவு. செல்வப்‌ பயன்‌ பிறர்க்கு 
வழங்குவது. உண்டு உடுத்துத்‌ துய்ப்பது. உடையான்‌ தன்‌ 
வாழ்ஈாளில்‌ கொடாது நுகராது கழியினும்‌, அவனுடை 
மைக்கு அழிவு இல்லை. அவனுக்குப்‌ பின்றை அச்செல்வம்‌ 
பயன்படும்‌. ஏனெனின்‌ செல்வம்‌ உடையானொடு மாய்வ 
தில்லை. கல்வியறிவுகளோ எனின்‌, உடையான்‌ ஒழியுங்கால்‌ 
தாமும்‌ ஓழிந்து போவன. கற்ற அறிவுடையான்‌ தன்னுடை 
மைகளை வாழுங்காலத்தே பயன்படுத்தியாக வேண்டும்‌. இது 
பொருளுடைமைக்கும்‌ கல்வியறிவுடைமைக்கும்‌ உள்ள ஒரு 
'பெரும்‌ வேறுபாடு. வேறுவகையாகச்‌ சொல்லின்‌, மனிதன்‌ 
புறவுடைமைக்கும்‌ அகவுடைமைக்கும்‌ இடைப்பட்ட 


32 வள்ளுவம்‌ 


வேற்றுமை என்க. இதனால்‌ நாம்‌ அறியக்கிடப்பது பிறி 

தொன்றும்‌ உண்டு. செல்வத்தையுடையான்‌ துய்த்தலினும்‌ 
கொடுத்தல்‌ சிறந்தது. கல்வியறிவுடையான்‌ உரைத்தலினும்‌ 

ஓழுகல்‌ சிறந்தது. '*சொல்‌.லுதல்‌ யார்க்கும்‌ எளிய; அறியவாம்‌ 

சொல்லிய வண்ணஞ்‌ செயல்‌'' (664) என்பது, செயல்‌ 

வேண்டும்‌ திருக்குறள்‌. பிறிதொரு வகையாக நினையின்‌. 

செல்வமுடையார்க்கு மதிப்பு வழங்கவழங்க வரும்‌. கற்ற 

அறிஞர்க்கு மதிப்பு அக்கல்வியறிவுகளைத்‌ தம்‌ வாழ்விற்‌ 

கொள்ளக்‌ கொள்ள வரும்‌. 


என்‌ வன்புறையெல்லாம்‌ என்ன ? வாழ நூல்‌ செய்தார்‌ 
வள்ளுவர்‌. வாழ்வோ யார்க்கும்‌ செயலின்றி யமையாது. 
“அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌' (430) என்று 
அறுதியீடும்‌ திருவள்ளுவரே, “அரம்‌ போலுங்‌ கூர்மைய 
ரேனும்‌ மரம்போல்பவர்‌' (997), அஃ அகன்ற அறிவு 
என்னாம்‌' (175), “அறிவினான்‌ ஆகுவது உண்டோ” (315) 
என்றவாறு காணிட்டு அந்தரத்துத்‌ தொங்கும்படி ௮ றிவுச்‌ 
செருக்குப்‌ படிந்தாரை ஏதும்‌ வைத்துப்‌ பாராது இகழ்வரேல்‌, 
ஒழுக்கச்‌ செயலற்ற அறிவின்‌ இழிவும்‌, அறிவுடைச்‌ 
செயலின்‌ உயர்வும்‌ ஈன்கு புலனாகின்றன. ஓதுவது, 
உணர்வது, பிறர்க்கு உரைப்பது மெல்லாம்‌ தன்னடக்கத்‌ 
துக்குத்‌ துணையாதல்‌ வேண்டும்‌. இம்‌ மூன்றும்‌ பெறாஙிலையில்‌ 
அடங்காதானை, பாவம்‌, பேதை எனச்‌ சொல்லி வாளா 
வீட்டுவீடுதிறார்‌! கல்வி, உணர்வு, சொல்வன்மையெல்லாம்‌ 
நன்னர்‌ வாய்க்கப்பெற்றும்‌ அடக்கமிலானை, கேண்மின்‌, 
“பேதையிற்‌ பேதை” என்று சுடச்சுட வீரிககிறார்‌. கல்லாப்‌ 
பேதைக்கு, கற்றால்‌ இருந்தும்‌ வாய்ப்பு உண்டு. கற்றறி 
பேதையோ, யார்‌ சொல்லினும்‌ அவரைப்‌ பேதையாக 
மயங்கி இறுமாந்து தன்‌ மடமையைப்‌ பெருக்கிக்கொள்வன்‌. 
பேதைமை யழிதற்குத்‌ துணை செய்வனவற்றை, இம்‌ 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 33 


மடவோன்‌ அதன்‌ ஆக்கத்திற்குத்‌ துணைக்கொள்வன்‌. 
ஆதலால்‌ பெற்றிருந்தும்‌ பேதைப்பட்டானை ஓரினத்துக்கே 
தலைமை கொடுப்பதுபோல, “பேதையிற்‌ பேதை' என்ற 
சொன்னடையில்‌ வைத்து, 


ஓதி யுணர்ந்தும்‌ பிறர்க்குரைத்தும்‌ தானடங்காப்‌ 
பேதையிற்‌ பேதையார்‌ இல்‌ (834) 


எனப்‌ பழிப்பர்‌. 


மரம்‌ பழுத்தற்கன்றோ தோட்டக்காரன்‌ உழைக்கிறான்‌, 
அவன்‌ பாட்டையெல்லாம்‌ ஏற்ற மரத்தின்‌ காய்‌ வெம்பி 
விழுந்தால்‌, நன்று, மரம்‌ விறகாயிற்‌று என்று உவப்பானோ? 
நினைந்த பயன்‌ வாராமையின்‌, எத்துணேக்‌ கவலுறுவன்‌! 
பேராசிரியர்‌ தம்‌ பெருமைக்கோ கருத்துக்களை வெளியிடுப. 
இல்லை; இல்லை. செய்கைக்கு அன்றோ! அக்கருத்துக்களைக்‌ 
கற்றார்‌ தம்‌ வாழ்விற்‌ செயற்படுத்தாது வாயளவிற்‌ சொற்‌ 
படுத்தினால்‌, அப்‌ பெருமக்கள்‌ வெறாரோ? பொருளாக்கு 
வார்க்கும்‌ துய்ப்பார்க்கும்‌ இடைஙின்று சரக்குப்பரப்பும்‌ 
தரகர்‌ போலக்‌ . கல்வியாளர்‌ இடைநிற்ப. அவர்‌ என்‌ 
செய்வார்‌? பேராசிரியர்‌ எழுத்தினை ஊரார்க்குப்‌ பரப்புவார்‌. 
தரகர்‌ கழிவூதியம்‌ பெறுவதொப்பக்‌ கற்றார்‌ என்னும்‌ மதிப்‌ 
பீட்ட விழைப. அறிவுலகில்‌ இத்‌ தரகுமுறையை வாழ்நூல்‌ 
அசிரியர்‌ பொறுப்பதில்லை. தங்கருத்துப்‌ பரப்பாளர்களை 
வேண்டார்‌. கற்றபடி. நிற்கும்‌ செயலாளரையே மதிப்ப. 
கற்றான்‌ தன்வாய்வழிப்‌ பறைசாற்றுவதிலும்‌, செய்தான்‌ 
தன்‌ பயன்வழிப்‌ பரப்புவதையே ஏற்ப. 


வள்ளுவர்‌ தனிப்‌ பொதுகெஞ்சம்‌ செயல்‌, செயல்‌, 
செயலேயாகும்‌. இச்‌ செயல்‌ வள்ளுவத்தை மாங்குடி 
மருதனார்‌ மறந்து, ஓதற்கு எளிதாய்‌ உணர்தற்கு அரிதாகி 
வ.--3 


34 வள்ளுவம்‌ 


என்ற பாராட்டளவோடு அமைந்தார்‌. செய்தற்கு உரியது 
என்றும்‌, யார்க்கும்‌ எளியது என்றும்‌ முடித்தாரிலர்‌. 
புலவர்‌ ௪ றுகருந்தும்பியார்‌ *உள்ளுதல்‌, உள்ளியுரைத்தல்‌ 
உரைத்ததனைத்‌ தெள்ளுதலன்றே செயற்பால' எனத்‌ 
தெளிதல்‌ அளவோடு நின்றுவிடக்‌ காண்கின்றோம்‌. 
இவ்வளவுப்‌ பாராட்டுரை, ஒதி யுணர்ந்தும்‌ பிறர்க்கு 
உரைத்தும்‌ தானடங்காவீடில்‌ பேதை என்ற குறளின்‌ 
இடிப்புரைக்குப்‌ பொருந்துமா? உரைத்துத்‌ தெளிதலோடு, 
ஒழுகுதலன்றோ செயற்பாலது என்று தும்பியார்‌ முடித்‌ திருக்‌ 
தால்‌, வள்ளுவர்‌ உள்ளங்‌ கண்டவராவர்மன்‌. “வந்திக்க 
சென்னி வாய்‌ வாழ்த்துக கன்னெஞ்சஞ்‌ சிந்திக்க கேட்க 
செவீ' எனச்‌ செயல்‌ காட்டாது நிறுத்தினார்‌ உக்கிரப்‌ 
பெருவழுதியார்‌. மருதனார்‌, தும்பியார்‌, வழுதியார்‌ 
உள்ளிட்ட திருவள்ளுவமாலை பாடிய புலவரனைவோரும்‌ 
வள்ளுவர்‌ செயல்கெஞ்சினை மறந்தொழிந்தனர்‌. ஏனைப்‌ 
புலவோரும்‌ மருந்திற்குங்கூட நினைவுபடுத்‌ தினாரிலர்‌. 
தனக்குவமை யில்லாக்‌ குறள்‌ பிறந்தும்‌, தமிழ்நாடு 
வளநாடாகவில்லை. குறள்‌ பிறவாமுன்‌ இருந்தமைந்த 
௪௫ம்‌ சிறப்பினையுங்கூட, குறள்‌ பிறந்தபின்‌, அப்‌ பெருநூல்‌ 
பிறந்த காரணத்தால்‌ அன்று, அதன்‌ செயலடிப்படையை 
அறமறந்த காரணத்தால்‌, தமிழகம்‌ மக்களொடும்‌ மொழி 
யொடும்‌ இழந்தொழிந்தது. இஃதோர்‌ வியப்பிருந்தவாறென்‌/ 


ஆர்வ நண்பர்களே! வள்ளுவர்‌ நூலமைப்பும்‌ பொருட்‌ 
பேச்சும்‌ கயமைத்தலைப்பும்‌ எல்லாம்‌ செயல்‌ நோக்கின 
என்று அறிந்தோம்‌. பின்னும்‌ அறிவோம்‌. சென்னை 
மக்களவைப்‌ பொருளமைச்சர்‌, தெலுங்குத்‌ தாய்மொழியினர்‌ 
1951 - 52ஆம்‌ ஆண்டு வரவுசெலவுத்‌ திட்டத்தை ஆங்கில 
மொழியில்‌ வெளியிடுங்கா லும்‌, “'பிணியின்மை செல்வம்‌ 
வீளைவு இன்பம்‌ ஏமம்‌ அணியென்பநாட்டிற்கு இவ்வைந்து” 


வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 35 


(738) என்ற குறளை எடுத்தாளக்‌ கண்டு இந்நாள்‌ இன்‌ 
புறுகிறோம்‌. இந்திய மக்களவைப்‌ பொருளமைச்சர்‌, 
1952-53 வரவுசெலவுத்‌ திட்டத்தை வெளியிட்டு 
வறுமைக்கு வழியுரைக்குங்காலை, “இலம்‌ என்று அசைஇ 
இருப்பாரைக்‌ காணின்‌ நிலம்‌ என்னும்‌ நல்லாள்‌ நகும்‌”? 
(1040) என்ற முயற்சிக்‌ குறளை, குறள்‌ மொழியிலேயே 
விளம்பக்‌ கண்டு, இந்தியவுரிமை பெற்ற ஞான்றினும்‌ 
கழிபேருவகை எய்துகிறோம்‌. இங்ஙனம்‌, திருக்குறள்‌ 
நாமறியவும்‌ ஞாலமறியவும்‌ தன்னாற்றலை உணர்த்தி 
வருகிறது. காலத்தால்‌ ஏறக்குறைய ஈராயிரம்‌ ஆண்டுத்‌ 
தொன்மை சான்ற திருக்குறள்‌, பொருளால்‌ இற்றை 
அரசியலுக்கும்‌ எடுத்துக்காட்டாவதை உன்னும்போது, 
நல்ல குறளுலகம்‌ நம்முன்‌ தோன்றக்‌ காண்கின்றோம்‌. 


குறள்‌ பிறந்த நாள்‌ தொட்டுத்‌ தமிழும்‌ தமிழ்‌ மக்களும்‌ 
தமிழ்‌ மன்னரும்‌ அதற்கு அளித்த மதிப்பிடம்‌ யாதுகொல்‌? 
வழிவந்த தமிழ்ப்‌ புலவரனைவரும்‌ தத்தம்‌ நூல்களில்‌ குறள்‌ 
மேற்கொண்டனர்‌. திருக்குறள்‌ இங்ஙன்‌ தமிழாட்சி செய்யக்‌ 
காணுதுமேயன்றி, தனக்குரிய தமிழ்க்‌ குடியாட்சியோ, 
நாட்டாட்சியோ செய்யக்‌ கண்டிலம்‌. தமிழரும்‌ தமிழரசர்‌ 
களும்‌ வாழ்விலும்‌ திருக்குறளை மறந்தனர்‌; பொருட்பால்‌ 
விரிவுபட எழுதிய அந்நூலை அரசியலிலோ முற்றும்‌ 
மறந்தனர்‌. வாழ்வும்‌ அழிந்தது; தமிழ்‌ வேந்தும்‌ அழிந்தது. 
அழியாதென்‌ செயும்‌! இன்றுங்கூட அரசுத்‌ துறைப்பட்ட 
தமிழர்‌ பல்லோர்‌ குறளறியாமை சாலவுடையர்‌. குறள்‌ 
கல்லா முன்னைத்‌ தமிழரின்‌ எச்சம்‌ இவர்‌ என்றற்கு வேறு 
சான்றும்‌ வேண்டுங்கொல்‌! 


தமிழின்‌ உயர்வுக்குத்‌ தமிழர்‌ அடிப்படை. “வெள்ளத்‌ 
தனைய மலர்‌ நீட்டம்‌' (595) என்பதுபோலத்‌ தமிழன்‌ 
வளர்ச்சியளவே தமிழ்‌ வளர்ச்சி. தமிழ்‌ வல்லது; வாழ்வது; 


36 வள்ளுவம்‌ 


உயர்வது என்பதற்குத்‌ திருக்குறளை காம்‌ சான்று காட்டு 
மாறு போல்‌, தமிழன்‌ வாய்மையன்‌; முயற்சியன்‌; 
- அறிவினன்‌; அன்பன்‌; மறவன்‌ என்றற்கு வள்ளுவத்‌ 
தோன்‌ றலை ஞாலம்‌ சான்‌ றுகாட்டுமாறு நாம்‌ கு மள்வாழ்வு 
வாழவேண்டும்‌. செயற்படுத்தாக்‌ கல்விக்‌ குப்பையால்‌, 
மனங்குவிக்து உடலொடுங்கும்‌ மடிமையால்‌, வசைச்‌ 
சொற்களை அள்ளித்‌ தூற்றும்‌ இகலால்‌, குறள்‌ வாழ்வு 
ஒருஞான்‌ றும்‌ யார்மாட்டும்‌ அமையாது காணீர்‌! 


புகழ்சான்ற திருக்குறளைப்‌ போற்றுகிறோம்‌. பன்‌ 
மாணும்‌ பறை சாற்றுகிறோம்‌. அவ்வளவோடு அமைதல்‌ 
ஆகாது; *புகழ்ந்தவை போற்றிச்‌ செயல்‌ வேண்டும்‌” (538) 
என்பது ஒரு தணி வள்ளுவம்‌. “செய்யாது இகழ்ந்தார்க்கு 
எழுமையும்‌ இல்‌' என்பது குறள்‌ காட்டும்‌ அச்ச முடிபு. 
ஆதலின்‌, யார்க்கும்‌ செயல்‌ வேண்டும்‌ என்பதுதான்‌ 
வள்ளுவர்‌ நெஞ்சம்‌. இச்‌ செயல்கெஞ்சமே என்‌ திருக்குறட்‌ 
சொற்பொழிவுகளின்‌ உயிர்நிலை. விளக்கமெல்லாம்‌ இதன்‌ 
சூழ்நிலை. குறள்‌ கற்பேன்‌; நிற்பேன்‌; நிற்கக்‌ கற்பேன்‌; 
குறள்‌ வாழ்வு வாழ்வேன்‌; வள்ளுவர்‌ ஆணை என்று எண்ணு 
மின்‌! எண்ணத்‌ திட்பங்‌ கொள்ளுமின்‌! இச்‌ செயல்‌ 
எண்ணத்தொடு சொற்பொழிவனை த்தையும்‌ கேண்மின்‌! 
எனக்‌ கைகூப்பி வேண்டுதும்‌. 


2. பலநிலையறம்‌ 


அறப்பெரு மக்களே! 


சால வணக்கம்‌. இன்று நடப்பது இரண்டாவது 
சொற்பொழிவு. 'பலநிலையறம்‌' என்பது குறித்து உரை 
யாற்றப்‌ புகுவேன்‌. பலர்‌ இருக்குறட்‌ பேச்சைக்‌ கேட்ட 
உங்கட்கு இத்தலைப்பு புதிதாகத்‌ தோன்றும்‌. அத்தோற்றப்‌ 
புத்துணர்வை வரவேற்கின்றேன்‌. திருவள்ளுவர்‌ செயல்‌ 
நெஞ்சினர்‌ என்று முதற்சொற்பொழிவில்‌ விளங்கக்‌ 
கண்டோம்‌. செயல்‌ மக்கள்பால்‌ அமைவது யாங்ஙனம்‌? 
அனைத்து மக்களையும்‌ செயலாளராக்க வள்ளுவர்‌ கொண்ட 
முறைகள்‌ யாவை? அவர்‌ அறிந்து தெளிந்த மக்கள்‌ 
நிலைகள்‌ யா? அவர்‌ கண்ட உலகியல்‌ யாது? இனைய 
வினாக்களை ஆழ்ந்தகன்று மெய்யுணர்தல்‌ ஈம்‌ கடன்‌. இம்‌ 
மெய்யுணர்ச்சியின்றேல்‌ திறப்பட்ட செயலுணர்ச்சி பிறவா து 
காண்‌. இருக்குறட்படி. செய்வோம்‌ என்று மனத்திட்பம்‌ 
பெற்ற நாம்‌, திருக்குறளைப்‌ பன்மானும்‌ அறிவோம்‌ என்றும்‌ 
வினைத்திட்பம்‌ கொளவேண்டும்‌. அறிவின்‌ றிச்‌ செயலமை 
யாது. செயலன்றிப்‌ பயன்‌ பிறவாது. அறிவுடைச்‌ செயல்‌ 
தான்‌ வாழ்க்கை தர மாட்டுவது. ஆதலின்‌ உலகிற்கு ஒரு 
நூலான திருக்குறளை, எத்துணை வகையான்‌ கற்றுத்‌ 


98 வள்ளுவம்‌ 


தெளிய வொல்லுமோ, அவ்வகையனைத்தையும்‌ மேற்‌. 
கொண்டு வருந்தித்‌ தெளிதல்‌ தமிழர்‌ பொறுப்பு, அவ்‌ 
வுலகநூல்‌ தமிழ்‌ மொழியில்‌ எழுதப்பெற்றதாதலின்‌. 


ஞால மக்களின்‌ தொகை இருநூற்று நாற்பது கோடி 
யென உலக நாட்டவை கணக்கிடும்‌. அடுக்கிய கோடி கோடி 
மக்கள்‌, மக்கட்‌ பிறப்பு என்‌ றளவில்‌ ஒரு நிலையினரே யன்றி, 
வாழ்வில்‌ மற்றுப்‌ பலவகையானும்‌ எண்ணத்‌ தொலையா 
வேற்று நிலைப்பட்டவர்‌. பொருள்‌ வரும்‌ வழிகளை ஆக்கிக்‌ 
கோடல்‌, ஈட்டல்‌, காத்தல்‌, துய்த்தல்‌, ஈதல்‌, இவறல்‌ 
என்றின்னோரன்ன பொருள்நிலைகளா லும்‌; கற்கும்‌ நோக்கம்‌, 
நூல்‌, ஆர்வம்‌, முறை, கொள்வன்மை, சுவை, நுண்மை, 
ஆழம்‌, அகலம்‌ என்றின்னோரன்ன கல்வி நிலைகளாலும்‌; 
இயற்கையறிவு, நூலறிவு, நுண்ணறிவு, புரட்சி யறிவு, 
தொழில்‌ அறிவு, ஆக்கவறிவு, பழக்கவறிவு, தன்னறிவு 
என்றின்னோரன்ன அறிவுகிலைகளாலும்‌ ஒருத்தர்போல்‌ ஒருத்‌ 
தரீலர்‌. பொருள்‌ கல்வி அறிவுண்மைகள்‌ ஒருபாற்‌ கிட்க்க, 
பொருளின்மை கல்வீயின்மை அறிவின்மை என்ற இன்மை 
நிலைகளிலுந்தாம்‌ நம்முள்‌ வேறுபாடு கணிக்கத்‌ தரமோ 
சொன்மின்‌! 


இனைய நிலைப்பன்மை வேறுபாடெல்லாம்‌ நுணுகித்‌ 
தெளிந்த ஓராசிரியர்‌ வள்ளுவர்‌. அவர்‌ தெளிவுக்கு நம்‌ 
கைக்குறளே கறி. 


அழுக்காற்றினனும்‌ பண்பிலானும்‌ கல்லாதவனும்‌ 
பேதையும்‌ பெருஞ்செல்வர்களாக, அழுக்காற்றிலாரும்‌ 
கற்றாரும்‌ இற்பீறந்தாரும்‌ நற்பொருள்‌ சொல்வாரும்‌ வறிய 
வராகக்‌ கண்டார்‌. தமர்‌ பசிக்க ஏ திலார்‌ ஆர்த்தும்‌ பேதை 
மையும்‌, எச்சிற்கை உதறாக்கயமையும்‌, ஒருவரால்‌ ஈச்சப்படா 
வசையும்‌, ஈயாது இவறும்‌ மருளும்‌, செயற்பால செய்யா 
வெறுமையும்‌ பற்றிய செல்வர்‌ பலராக, ஊர்ஈடுப்‌ 


பலநிலையறம்‌ 39 


பழமரமாய்‌, நீர்கிறை ஊருணியாய்‌, மருத்து மரமாய்‌, கைம்‌ 
மாறு வேண்டா மாரியாய்‌ வழங்கும்‌ ஓப்புரவுச்‌ செல்வர்‌ 
சிலராகக்‌ கண்டார்‌. ஒன்றெய்தி நூறு இழப்பிக்கும்‌ 
சூதிற்கும்‌, மெய்யறியாமை விளைக்கும்‌ கள்ளிற்கும்‌, மாய 
முயக்குத்தரும்‌ இருமனப்‌ பெண்டுக்கும்‌ படூஉம்‌ செல்வச்‌ 
செலவு ஒரு பாலாக, பல குடும்பத்து ஈன்றாள்‌ பூதீர்க்க 
மாட்டா வறுமைப்பிணியை மறுபால்‌ கண்டார்‌. உண்ண 
இலன்‌ என்று வெஃகுவாரையும்‌, இய செய்வாரையும்‌, 
வாளா மடிவாரையும்‌ ஒருபாற்கண்ட வள்ளுவர்‌, நன்றே 
தரினும்‌ அல்வழிச்‌ செல்வம்‌ வேண்டாம்‌, உழைப்பே 
ஊதியம்‌, ஊக்கமே உடைமை என்னும்‌ உயரிய கொள்கைச்‌ 
செல்வரையும்‌, அவர்‌ வழிவினவி ஆக்கம்‌ செல்லலையும்‌ 
கண்டார்‌. 


அன்பும்‌ அறமும்‌ பசியும்‌ துறந்து ஈட்டுவாரும்‌, 
வஞ்சகத்தால்‌ பொருள்செய்து மஒழ்வாரும்‌, எளியோர்‌ 
அழப்‌ பறிப்பாரும்‌, பழிமலைந்து ஆக்கம்‌ பெறுவாரும்‌, இகழ்‌ 
வார்‌ பின்‌ நின்று மானம்‌ இழப்பாரும்‌, பி றர்‌ செல்வம்‌ 
வெஃஇத்‌ தம்முடைமை வீடுவாரும்‌, இரந்தே வாழப்‌ பயில்‌ 
வாரும்‌, சிறு பொருள்‌ வருவது போலினும்‌ முந்துற்றுத்‌ 
தம்மையே விற்பாரும்‌ ஆக, உலகம்‌ பொருள்‌ வகையான்‌ பல 
நிலையாளரைக்‌ கொண்டது. செல்வம்‌ ஈட்டுதற்கண்‌ 
நன்னெறியெல்லாம்‌ உலகச்‌ சூழ்நிலை காரணமாய்ப்‌ பயன்‌ 
படா தொழிகையும்‌, முயற்சியால்‌ கோடி தொகுத்தார்க்கும்‌ 
அரசியல்‌ காரணமாய்த்‌ துய்க்கக்‌ கொடுத்‌ 'துவையாமையும்‌, 
யாங்ஙனம்‌ ஒழுகனும்‌ பொருட்கேடும்‌ பெருக்கமும்‌ உலகிய 
லாதலும்‌, யாபிற இருப்பினும்‌ பொருளிலார்க்கு இவ்வுலகம்‌ 
இன்மையும்‌, நிலையாச்‌ செல்வம்‌ நிலையிற்று என்னும்‌ மக்கள்‌ 
மயக்கமும்‌, சிலர்‌ அறவே ஈயாமையும்‌ துய்யாமையும்‌, சிலர்‌ 
மூற்றும்‌ தாமே துய்த்தலும்‌, சிலர்‌ அனைத்தும்‌ பிறர்க்கே வழங்‌ 


40 வள்ளுவம்‌ 


கலும்‌ எனவாங்கு, வள்ளுவப்‌ பேராசிரியர்‌ பொருள்ப ற்றி 
மக்கள்‌ பாற்கண்ட நிலைகள்‌ பலப்பல. 


“நுழை புலம்‌ இல்லான்‌ எழில்‌ ஈலம்‌' (407) என அழகுப்‌ 
பேதையும்‌, 'கல்லார்க்கட்‌ பட்ட திரு' (408) எனச்‌ செல்வப்‌ 
பேதையும்‌, “மேற்‌ பிறந்தாராயிலும்‌ கல்லாதார்‌” (409) எனக்‌ 
குடிப்பேதையும்‌, 'கல்லாதான்‌ சொற்காமுறுதல்‌' (402) 
என வரய்ப்பேதையும்‌ வள்ளுவர்‌ கண்ட ஞாலப்பேதை 
கள்‌. இர்‌ நிலையினர்களைக்‌ கண்ட அப்‌ பேராசான்‌, “இணர்‌ 
ஊழ்த்தும்‌ நாறா மலரனையர்‌' (650) எனப்‌ பயனில்‌ புல 
வரையும்‌, “அங்கணத்துள்‌ உக்க அமிழ்தற்றால்‌' (720) என 
அவையறியாப்‌ புலவரையும்‌, -கற்றறிந்தும்‌ நல்லா 
ரவை அஞ்சுவர்‌: (720) என அச்சப்‌ புலவரையும்‌, (பல நல்ல 
கற்றக்‌ கடைத்தும்‌' (723) என மாணாப்புலவரையும்‌, 
“கல்லாத மேற்கொண்டொழுகல்‌' (845) எனப்‌ பிறதுறை 
விரிக்கும்‌ சிறிய புலவரையும்‌ கண்டவர்‌. செல்வர்‌ முன்‌ 
வறியர்‌ போல ஏக்கற்றுக்‌ கற்பாரும்‌, அங்கன்‌ கற்க 
காணிக்‌ கல்லாதொழிவாரும்‌, கல்வியே கண்ணெனெப்‌ 
பெற்றாரும்‌, கண்ணெனப்‌ பெயரிய புண்ணுடையாரும்‌, 
செவிக்குணவாகிய கேள்வி இல்லாதபோது பசியாற்றிக்‌ 
கொள்ளும்‌ செல்வமக்களும்‌, செவிச்சுவை சிறிதும்‌ அறியாச்‌ 
சோற்று மாக்களும்‌ வள்ளுவக்‌ காட்சிகள்‌. அறிவுத்‌ 
தொழுகை செய்வாரும்‌, மக்கள்‌ மனமுவப்பக்‌ கலந்து பழகு 
வாரும்‌, அவையோர்‌ வேட்ப விரித்துரைப்பாரும்‌, அவை 
யம்சா மாற்றம்‌ வீடுக்கும்‌ நோக்கொடு நிரம்பியநூல்‌ பயில்‌ 
வாரும்‌, பிறரின்பங்கண்டு கல்வியை மேன்மேலும்‌ விழை 
வாரும்‌, சசடறக்‌ கற்றுக்‌ கற்றபடி. நிற்பாரும்‌ எனவாங்கு 
குறள்‌ முதல்வன்‌ [கல்வீபற்றி மக்கள்பாற்கண்ட நிலைகள்‌ 
பலப்பல. 


பலநிலையறம்‌ 41 


பொருளானும்‌ கல்வியானும்‌ பன்னிலை சான்ற மக்கள்‌ 
அறிவானும்‌, மனத்தானும்‌, பண்பானும்‌ பட்ட நிலைப்‌ 
பன்மை சொல்லத்‌ தரமோ? ஆளுக்கு ஒரு முகம்‌ போல 
ஆளுக்கு ஒரு தனிப்‌ போக்குடையோம்‌. காலையில்‌ ஒன்றாவர்‌ 
கடும்பகலில்‌ ஒன்றாவர்‌ மாலையில்‌ ஒன்றாவர்‌ மனிதரெல்லாம்‌' 
என்றபடி, ஒருபொழுது இருந்த துபோல்‌ யார்கண்ணும்‌ 
மறுபொழுது இருந்திலம்‌. முகத்தளவு மக்கட்‌ பொது 
வமைப்பு உடையோமே யன்றி, ௩ம்‌ அனைவோர்‌ அகமும்‌ 
உயர்திணைப்‌ பிறப்பிற்கு ஓத்த உள்ளம்‌ என்று துணிதற்‌ 
இல்லை.  நட்பினர்க்கு நஞ்சு பெய்வாரும்‌, பெயக்கண்டும்‌ 
உண்டு துஞ்சும்‌ நாகரிகரும்‌ நம்மிடையுளர்‌. கொடுத்துக்‌ 
கொளத்தகும்‌ பெரு£ட்புடையாரும்‌, கொடுத்து விடத்தகும்‌ 
கூடா நட்புடையாரும்‌ நம்மவர்‌ ஆவர்‌. நிலைகொள்ளுங்காறும்‌ 
ஈன்கு ஓழுகுவாரும்‌, கொளப்பட்டோம்‌ என்று எண்ணிக்‌ 
கொள்ளாத செய்வாரும்‌ நம்மினத்தவர்‌ அல்லரோ? செல்லா 
விடத்துச்‌ சினம்‌ அடக்கிக்‌ கொள்வாரும்‌, செல்லிடத்து 
வெகுளி பெருக்கிக்கொள்வாரும்‌ ரம்மனோர்காண்‌. உயிர்‌ 
காக்கும்‌ பெருகன்மை யாற்றுவாரும்‌, கொன்றன்ன இன்னா 
செய்வாரும்‌ ஈம்‌ சாதியரே. 'உரமில்லாதார்‌ மரம்‌' (600), 
“மக்கட்‌ பண்பில்லாதார்‌ மரம்போல்வர்‌' (977), “தலையின்‌ 
இழிந்த மயிரனையர்‌' (964), “ஒழுக்கத்தின்‌ இழுக்கம்‌ இழிந்த 
பிறப்பாய்‌ விடும்‌' (133) என்ற இழி கூற்றுக்கும்‌, *இளிவரின்‌ 
வாழாத மானமுடையார்‌ ஓளி' (970), “மக்கட்கு இறை 
என்று வைக்கப்படும்‌' (388), “காணுக்கு உறைபதி என்னும்‌ 
உலகு” (1015), சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்‌” 
(989) என்ற உயர்சொழ்‌ இளவிக்கும்‌ உரிமை பூண்டது 
மக்களினமே யன்றோ! 


ஒத்தமுகம்‌ இருவர்பாற்‌ காண்கை அரிதாதல்‌ போல, 
முற்றும்‌ ஓத்த வாழ்க்கைநிலை பெற்றார்‌ இருவரைக்‌ 


42 வள்ளுவம்‌ 


காண்கையும்‌ அரிதாம்‌. மேலும்‌, ஒருவர்‌ முகந்தானும்‌ காலக்‌ 
கோட்பட்டும்‌ கோய்முதற்‌ பிற அல்லல்வாய்ப்‌ பட்டும்‌, 
மறைவாகவோ புலனாகவோ, மாற்றம்‌ உற்றுச்‌ செல்வது 
பொதுக்காட்சி. ஈம்மிடைப்பட்ட நிலைவேற்றுமைக்கெல்லாம்‌ 
இயற்கைக்‌ காரணம்‌, ஒருவர்க்குக்‌ கருத்தொடங்‌இ அமைந்த. 
சூழ்நிலை, மனம்‌, அறிவு, செயல்‌ அனையன இந்கனந்தலை 
யுலகத்து மற்றொருவர்க்கு முற்றும்‌ ஓத்து அமைவதில்லை. 
அமையாமை குற்றமோ எனின்‌, அன்று; அஃது யாரொரு 
வராலும்‌ காத்துக்கொள்ளவாராப்‌ பிறப்பு அனைய 
உலகியல்பு என்க. 


மர முதலாய பிறவிகளிலும்‌ நிலையொப்பின்மை 
அறிவார்‌, கற்புடைத்‌ தாய்வயிற்று இரட்டைகள்‌ பாலும்‌ 
வேற்றுமை காண்பார்‌, மனவறிவுப்‌ பிறப்புடைய கோடா 
கோடி மக்கள்பால்‌ நிலைப்பன்மையிருப்பதைக்‌ கண்டு... 
இஃதோர்‌ ஒழுங்கின்மை என்று மயங்கார்‌. மக்கள்‌ நாம்‌ 
வார்க்கும்‌ அச்சுருவமோ? நினைமின்‌! உலகம்‌ ஓழுங்குட்பட்ட 
வேற்றுமையுடையது. அவ்‌ வேற்றுமை யாற்றல்களால்‌ 
உலகம்‌ வளர்வது. நம்‌ உடற்‌ ௪ றுவுலகமும்‌ கலப்புணவால்‌ 
உரம்பெறக்‌ காணுதும்‌ அன்றோ! பிறப்பிற்கு ஓவ்வா* 
மன்பதை நலத்திற்கு ஓட்டாப்‌ பொய்ம்மிடை வஞ்சகநிலை 
கண்டு, சான்றோர்‌ வெய்து அடிப்பரே யல்லது, தூய 
கெஞ்சில்‌ தோன்‌ றிய மக்களின்‌ தனித்தனிப்‌ போக்குக்‌ கண்டு 
கசவார்‌; வையங்‌ கெடுமென மயங்கார்‌. உள்ளத்‌ தனி 
வளர்ச்சியே உலகப்‌ பொதுவளர்ச்சி என்ற உண்மை: 
கண்டவர்‌, யாரொருவர்‌: மனவறிவுப்‌ பெருக்கத்தையும்‌ 
இடையூறெனத்‌ தூற்றார்காண்‌. 


மக்கள்‌ வாழ்வு வெள்ளத்தின்‌ ஓட்டம்போல. நிலை 
பலவாய்ச்‌ செல்லும்‌ அரிய எளிய உலகியல்புகளை 


பலநிலையறம்‌ 43° 


உட்கொண்ட பெருமகனார்‌ திருவள்ளுவர்‌. நட்பு, ஈட்பாராய்‌ 

தல்‌, பழைமை, தீ௩ட்பு, கூடாநட்பு, பேதைமை, புல்லறி. 
வாண்மை, இகல்‌ என்றினைய அதிகாரத்‌ தலைப்புக்களை 

ஒருவர்‌ நோக்காது பார்த்த அளவிலேயே, நாம்‌ பழகும்‌ 

மக்களினம்‌ ஒரு நிலைப்பட்டதன்று; நிலைவேறு மிகுந்த குழு 

என்பது புலனாம்‌, வலியறிதல்‌, காலமறிதல்‌, இடனறிதல்‌; 

தெரிந்து தெளிதல்‌, தெரிந்து வினையாடல்‌, வினைசெயல்‌ 

வகை, குறிப்பறிதல்‌, அவையறிதல்‌, அமைச்சு, தூது என்ற 

தலைப்புக்கள்‌ தம்மளவிற்‌ காட்டுவது யாது? ஓரினப்‌: 
பிறவியாகிய நாம்‌ வலியானும்‌, காலத்தானும்‌, இடத்தானும்‌,. 
இனத்தானும்‌, தொழிலானும்‌, இவற்றைப்‌ பயன்‌ கொள்‌ 

ளும்‌ வழியானும்‌ சாலப்‌ பீரிவுடையோம்‌ என்பது. ஈண்டு 

எண்ணிய தலைப்புக்களும்‌,கல்குரவு, இரவு, ஈகை, இரவச்சம்‌, 

கண்ணோட்டம்‌, இடுக்கணழியாமை, மருந்து, ஊழ்‌ என: 
வரூஉம்‌ இன்ன பல தலைப்புக்களும்‌, திருக்குறள்‌ ௧ ற்பார்க்குப்‌ 

பறைசாற்றும்‌ ஓரடிப்படை என்கொல்‌? மக்கட்‌ சாதி 

பல்வேறு நிலையிற்று; ஒருவனும்‌ பல்வேறு நிலையினன்‌; 

அஃதாவது மனம்‌ அறிவு பொருள்‌ சூழ்நிலை காலத்துக்‌ 

குத்தக, வந்த வினைக்குத்தக, பழகும்‌ ஆளுக்குத்தக, நல்ல 

இய, இனிய வின்னா, தெளிந்த மயங்கிய, மெல்லிய வலிய: 
பல நிலைகளை வெவ்வேறு அளவுகளில்‌ உடையவன்‌ 

என்பது. இம்‌ மாறாவியல்பை மனத்துட்‌ பதத்துக்கொண்டு, 

நிலைப்பன்மைக்‌ கேற்ப அறப்பன்மை கரைந்த செந்நாவினர்‌ 

வள்ளுவக்குரிசில்‌ என்ற கு றள்‌ அடிப்படையை நாம்‌ நன்கு 

தெளிவோமாக. 


பலநிலையறம்‌' என்ற இத்‌ தலைப்பு புதியதாயிலும்‌, 
ஆழ்ந்து விளங்குவத ற்கு உரியதாயினும்‌, வாய்வழி உணவு 
போலவும்‌ மூக்குவழி உயீர்ப்புப்‌ போலவும்‌ திருக்குறட்‌ 
கல்விக்கு இன்றியமையா நேர்வழியாகும்‌. இவ்வழி: 


44 வள்ளுவம்‌ 


கற்பினல்லது, வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ காண்டலும்‌ இன்று; 
காம்‌ சாலப்‌ பயன்‌ உறுதலும்‌ இன்று. பொதுமறை என்னும்‌ 
கருத்தழுத்தம்‌ படிந்து பலர்‌ திருக்குறளைக்‌ கற்கின்றனர்‌. 
பொதுமறை பொதுமறை என்றே யாரும்‌ இந்நூலைப்‌ பறை 
சா.ற்றுப. 


ஒன்றே பொருளெனின்‌ வேறென்ப; வேறெனின்‌ 
அன்றென்ப ஆறு சமயத்தார்‌ -௩ன்றென 

எப்பா லவரும்‌ இசைபவே வள்ளுவனார்‌ 

முப்பால்‌ மொழிந்த மொழி. 


ஊன வள்ளுவர்‌ சமயப்‌ பொதுமை பரப்பப்படுகின்‌ றது. 
“அதற்கு உரியார்‌ அந்தணரே யாராயின்‌ ஏனை இதற்கு 
உரியார்‌ அல்லாதார்‌ இல்‌'' என அவர்‌ சாதிப்‌ பொதுமை 
அறையப்படுகின்்‌ றது. 


வள்ளுவர்செய்‌ திருக்குறளை மறுவறநன்கு உணர்ந்தோர்கள்‌ 

உள்ளுவரோ மனுவாதி ஒருகுலத்துக்கு ஒரு£தி 
என அவர்‌ அறப்பொதுமை விளம்பப்படுகின்றது. “என்றும்‌ 
புலராது யாணர்‌ காள்‌ செல்லுகினும்‌ நின்றலர்ந்து 
தசேன்பீலிற்றும்‌'”' என அவர்‌ காலப்பொதுமை வியக்கப்படு 
கின்றது. “வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே தந்து' என 
அவர்‌ இடப்பொதுமை களக்கப்படுகின்றது. ஆம்‌. இப்‌ 
பொதுமைப்‌ புகழ்ச்சிக்கு எல்லாம்‌ திருவள்ளுவர்‌ ஆன்ற 
ககையினர்‌ என்பதனை மறுப்பவரும்‌ உண்டுகொல்‌! ஒரு 
சாதி, ஒருமதம்‌, ஓருகாடு என்றினைய செயற்கை நிலை 
கடந்தது திருக்குறள்‌ என்பதனை ஐயுறுவாரும்‌ உண்டு 
கொல்‌! மறுப்பாரும்‌ ஜயுறுவாரும்‌ இலராகப்‌ பெருமை 
தழைத்தோங்டிப்‌ பரவுவது உலகத்‌ தமிழ்மறைகாண்‌. 

இப்‌ பொதுப்புகழ்‌ நிற்க. ஒரு பெருவினா. சாதிமத 
காட்டுப்‌ பொதுமை வள்ளுவர்‌ நெஞ்சமா? இப்‌ 


பலநிலையறம்‌ 45: 


பொதுமை யெண்ணவுருவின்மேல்‌ திருக்குறள்‌ எழுந்ததா?' 
பொதுமை பரப்பும்‌ கோளொடு, ஆசான்‌ அறம்‌ வகுத்‌ 
தனரா? பொதுமை நிலைக்களம்‌ எண்ணித்‌ திருக்குறள்‌ 
கற்கவேண்டுமா? நன்கு ஓர்மின்‌/ மயங்கன்மின்‌ ! சாதிப்‌ 
பற்றும்‌ சமயப்பற்றும்‌ தம்‌ எல்லைகடந்து, அறிவின்‌ றி, 
கடவுளன்பின்‌ றி, பிறசாதி சமயங்கட்கு அல்லன பெருக்கித்‌ 
தலை வீரித்தாடிய ஆகாப்பூசல்‌ நாள்‌ தொடங்கி, நாம்‌: 
கொண்ட புதுக்குரலேயன்றி, வள்ளுவனார்‌ எழுத்துக்குப்‌ 
பொதுமை நிலைக்களம்‌ அன்று. மடியன்‌ பழம்பெருமை 
பேசுமாப்போல, தமிழன்‌ உயர்ந்தவன்‌ பொதுமை சாற்றும்‌ 
வள்ளுவரைக்‌ காண்க; தமிழ்‌ சிறந்தது, பொதுவறங்‌ கூறும்‌ 
திருக்குறளைக்‌ காண்க என்று, தமிழினமும்‌, தமிழும்‌ 
உட்பகையால்‌ புறப்பகையால்‌, காணும்‌ உலகை வெறுத்த 
அழிவுக்‌ கொள்கையால்‌, பலபட வாழ்விழந்த காலத்து 
நாம்‌ பற்றிய எழுச்சிக்குரலேயன்்‌ றி, திருக்குறட்‌ பிறப்பிற்குப்‌ 
பொதுமை நிலைக்களமன்று. 


சாதிசமயக்‌ கெட்டுப்‌ பூசல்கள்‌ வலிவிழந்து நிற்ப- 
கட்சிப்பூசலும்‌ கொள்கைப்‌ பூசலும்‌ நிறவெறியும்‌ இன 
வெறியும்‌ போர்ச்சூழலும்‌ அரசுப்பகையும்‌, அறிவுப்‌ 
போர்வை பூண்டு, அறிஞர்கள்‌ முத்திரை தாங்கிப்‌ பரவி: 
வரும்‌ இவ்விருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழும்‌ பேறுடைய 
நாம்‌, திருக்குறட்‌ பொதுமையை முன்னைவிட முரசறையத்‌ 
தொடங்கியீருக்கிறோம்‌. எம்மாட்டும்‌ பொதுமை அறையும்‌ 
அரிய நூலொன்று உண்டுகாண்‌ என்று, திருக்குறள்‌ கல்லாத்‌. 
தமிழரும்‌ அவையேறிச்‌ சொல்லுமாறு பொதுப்பறை முழக்கி 
வருகிறோம்‌. பொய்யில்‌ புலவருக்கு நாம்‌ காட்டற்குரிய 
நன்றி வேறென்கொல்‌! ஒழிவில்‌ பொதுப்பறையால்‌ 
வள்ளுவர்‌ புகழை ஞாலங்காண இமயமலை மேலிட்ட 
ஞாயிறு ஆக்கனோம்‌ என்று இற்றைத்‌ தமிழரனைவரும்‌: 


46 வள்ளுவம்‌ 


செம்மாப்படையலாம்‌. அதனை யான்‌ ஓவ்வேன்‌; ஓவ்வேன்‌. 

வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ கேட்கும்‌ நீவிரும்‌ ஓவ்வீர்‌; ஒவ்வீர்‌. 

மக்கள்‌ ஒவ்வொருத்தரும்‌ உய்வான்‌, நிலைத்தனிமை கண்டு 

அறத்தனிமை வரைந்த, தனிமறை எழுதிய வள்ளுவர்‌ புகழ்‌ 

ஈம்‌ பொதுமைக்‌ கூச்குரலால்‌ கடலடிக்கழ்‌ விளக்காயீற்‌ 
ட்ட சசசஜி/ 

norm: 


சாதி, மதம்‌, நாடு முதலாய பொதுமை திருக்குறள்‌ 
அறப்பிறப்பிற்கு நிலைக்களம்‌ அன்று என்றேன்‌. இப்‌ 
பெசதுமையை வள்ளுவர்‌ பற்றினார்‌ அல்லர்‌ என்றேன்‌. 
ஏன்‌ ? மக்கள்‌ நடப்பை ஆய்ந்தாய்ந்து தெளிந்த குரிசில்‌ 
இவ்வாசான்‌. நாமும்‌ சிறுபொழுது அந்நடப்பை முன்னிறுத்‌ 
திக்‌ காண்பாம்‌. மக்கள்‌ பல்வேறு சாதியராக, இனத்த 
வராக, மதத்தவராக, நாட்டவராக, மொழியவராக, பிற 
இனையவராக, ஞாலத்திடைப்‌ பிரிவுண்டு சேய்மைக்‌ காலந்‌ 
தொட்டுக்‌ கிடக்கின்றனர்‌. கட்சி, பதவி, கொள்கை 
என்றினைய புதிய பிரிவினராகவும்‌ கிளைத்துக்கொண்டு 
வழுகின்றனர்‌. போர்‌ தொடுக்கும்‌ இரு நகாட்டாரிடை 
உலகப்பொதுமை, ஒரு காட்டு இருகுழுவீனரிடை நாட்டுப்‌ 
பொதுமை, இரு சமயத்தாரிடை கடவுட்பொதுமை, இரு 
சாதியாரிடை சாதிப்பொதுமை பேசுகின்றோம்‌. இப்‌ 
பொதுமை யறம்‌ சாற்றுவார்‌ ஆழ்ந்து நினைய வேண்டிய 
தொன்று உண்டு. ஓரு சாதியாருக்குள்‌ பூசலில்லையா ? ஒரு 
மதத்தாருள்‌ பூசல்‌ இன்றா? இன்று வளர்ந்துவரும்‌ 
அரசியற்கண்‌ ஒரு கட்சியுள்‌ பெரும்‌ பிணக்கு இல்லை 
கொல்‌? ஒரே சாதி ஒரே மதம்‌ ஒரே கட்சி எனப்‌ பொதுப்‌ 
பட்டிருந்தும்‌, ஏன்‌ மலைத்துக்‌ கொள்ப? சாதி சமயம்‌ 
மொழி கட்சி நாடு என்று எனை வகையாலும்‌ வேற்றுமை 


பலநிலையறம்‌ 47 


யீல்லா ஓரின மக்களுள்‌, போரனைய பூசல்‌ நிகழக்‌ 
காணுதுமே, எதனால்‌ ? 


**இரும்பனை வெண்டோடு மலைந்தோன்‌ அல்லன்‌; 
கருஞ்சினை வேம்பின்‌ தெரியலோன்‌ அல்லன்‌; 
நின்ன கண்ணியும்‌ ஆர்மிடைந்‌ தன்றே; 
நின்னொடு, 
பொருவோன்‌ கண்ணியும்‌ ஆர்மிடைக்‌ தன்றே; 
ஒருவீர்‌ தோற்பினும்‌ தோற்பதுங்‌ குடியே; 
இருவீர்‌ வேறல்‌ இயற்கையும்‌ அன்றே; 
அதனால்‌, 
குடிப்பொருள்‌ அன்று நுஞ்செய்தி'” 


என்று கோஷர்கிழார்‌ அறிவறையுமாறு, ஒருகுடிப்‌ பிறந்த 
நலங்கிள்ளி நெடுங்கள்ளி தம்முள்‌ போர்‌ தொடுத்துக்‌ 
கொள்வானேன்‌ ? பொதுமைக்குறைவு ஏதும்‌ உண்டா? 
எனைத்து வகையானும்‌ ஓற்றுமைசான்ற ஓரு தாய்‌ வயிற்று 
மக்களுள்ளும்‌, ஈருடல்‌ ஒருயிரெனக்‌ காதலன்பிற்‌ கட்டுண்ட 
கணவன்‌ மனைவியருள்ளும்‌, கோப்பெருஞ்சோழனும்‌ மக்க 
ளும்‌ போலப்‌ பெற்றோர்‌ பிள்ளைகளுள்ளும்‌, மாமி மருமகள்‌ 
நாத்தூணாருள்ளும்‌, நாள்தொறும்‌ விடிந்ததுமுதல்‌ தொழில்‌ 
போலக்‌ காணும்‌ பூசல்‌ முழக்கங்கள்‌, ஐயகோ, கொஞ்ச 
நஞ்சமா? ஆண்டு நாம்‌ பரப்பும்‌ பொதுமைக்குக்‌ குறைவு 
உண்டோ? தமப்பனார்‌ தோண்டிய கண ற்றில்‌, நீர்‌ வேற்றுமை 
யில்லாக்‌ கிணற்றில்‌, மக்கள்‌ ஐவர்தம்‌ இறைகயிற்று 
வேற்றுமையன்றோ ௩ம்‌ கண்ணுறுத்தும்‌ இன்னாக்காட்சி. 


பிறிதொருவாறாகவும்‌ ஆய்மின்‌. இரு வேறு குலத்‌ 
தாரிடை வியத்தகு ஓற்றுமையில்லையா ? கொள்வனை 
கொடுப்பனை இல்லையா? இரு வேறு சாதியாரிடைக்‌ 
கூட்டுப்‌ பெருவாணிகம்‌ இல்லையா? இரு வேறு சமயத்‌ 


48 வள்ளுவம்‌ 


தாரிடை உயிர்‌ காக்கும்‌ பெருகட்பு இன்றா? ஒரு மதத்து 
அரசு தன்‌ நாடே போர்க்களமாக, தன்னாட்டு மற்றை 
மதக்குடியின ரெல்லாம்‌ பகைவராகத்‌ துணிந்து, பனங்குலை 
போல்‌ வெட்டிச்‌ சாய்த்தபோது, அரசு மதத்துச்‌ சிலர்‌ 
கண்ணோடி அடைக்கலங்‌ கொடுத்த அன்புச்‌ செயல்கள்‌ 
வரலாற்றில்‌ உளவலவோ? 


*மொழிபல பெருகிய பழிதீர்‌ தேஎத்துப்‌ 

புலம்பெயர்‌ மாக்கள்‌ கலந்தினிது உறையும்‌ 

முட்டாச்‌ சிறப்பிற்‌ பட்டினம்‌” 
என்று உருத்திரங்கண்ணனார்‌ காட்டிய தநாகரிகப்படி, 
பன்மொழி மக்களிடை நாம்‌ கலந்து உறையும்‌ வாழ்க்கை 
யுடையம்‌ அல்லமோ ? பல்வகையான வேற்றுமை சான்ற 
இந்தியர்‌, அயல்‌ நாட்டிடை வாழுங்காறும்‌, ஊர்ப்பூசல்‌ 
மறந்து ஓரினமாய்‌ வாழ்கின்றனர்‌ அல்லரோ? ஈண்டெல்‌ 
லாம்‌ வேற்றுமை நிரம்பியும்‌ ஒற்றுமை இிகழ்வானேன்‌? 
ஒர்மின்‌ ! 


ஓரே குடி, ஒரே சாதி, ஓரே நெறி, ஓரே மொழி, ஓரே 
நாடு எனவாங்குப்‌ பொதுப்பட்டாருள்ளும்‌ கொலையனைய 
பெரும்பூசல்‌ தடிப்புற்று நீடூழி இருத்தலானும்‌, பிறகுடி,. 
பிறசாதி, பிறசமயம்‌, பிறமொழி எனவாங்கு வேற்றுமைப்‌. 
பட்டாருள்ளும்‌ வாழ்வனைய பெருங்கேண்மை சால நீடித்‌ 
தருத்தலானும்‌, நாம்‌ பகுத்தறியத்‌ தகும்‌ வள்ளுவர்‌ 
நுனித்துக்கண்ட வள்ளுவம்‌ என்னை? “மனத்துக்கண்‌ 
மாசிலன்‌ அதல்‌'' (34) என்பது. அப்‌ பெருமகன்‌ காட்டும்‌ 
நெறி நாம்‌ அறையும்‌ புறப்‌ பொதுமையன்று; தனி நெஞ்சத்‌ 
தூய்மை. சான்ற பொதுமைப்பட்டிருந்தும்‌, மனமாசுடை 
யவர்‌ யாவர்கண்ணும்‌ இகலுவர்‌; முரணுவர்‌; பகைப்பர்‌. 
மனமாசற்றார்‌ எவ்வகை வேற்றுமைக்‌ கண்ணும்‌ உறவு 


பலநிலையறம்‌ 49 


கொள்வர்‌; உதவுவர்‌; கலப்பர்‌. இதுவே முடிந்த பேரடிப்‌ 
படை உண்மை. ஆதலின்‌ *திருக்குறளுக்குச்‌ சாதிசமய 
முதலாய பொதுமை நிலைக்களமன்று. மக்கள்‌ மனம்‌ நிலைக்‌ 
களம்‌. ஆளுக்கொரு மனம்‌ உடையராதலின்‌, அப்‌ பன்மை 
நிலைக்களம்‌, மனத்து விரிந்து பரந்த, நல்லதிய எண்ணங்கள்‌ 
நிலைக்களம்‌. சாதிசமய நாடுகளிடைப்‌ பொதுமை நாட்டல்‌ 
திருக்குறள்‌ நோக்கமன்று. மேற்கூறியாங்குப்‌ பொதுமைக்‌ 
குள்‌ பகையும்‌, வேற்றுமைக்குள்‌ நட்பும்‌ கண்ட மனவறிஞர்‌ 
வள்ளுவராதலின்‌, தனித்தனியோரின்‌ வஞ்சனை போக்கி 
நெஞ்சத்‌ தூய்மை செய்வதே வள்ளுவம்‌ என்று தெளிக. “தன்‌ 
நெஞ்சறிவது பொய்யற்க (293), “நெஞ்சில்‌ துறவார்‌ 
துறந்தார்‌ போல்‌' (276), “மனத்தது மாசாக மாண்டார்‌ 
நீராடி. (278), வஞ்ச மனத்தான்‌ படி.ற்றொழுக்கம்‌'(271 ), 
“நெஞ்சத்து அகநக நட்பு' (786) எனப்‌ பலவிடத்தும்‌ 
நெஞ்சு சுட்டிப்‌ பேசும்‌ இருக்குறள்‌ நெறியை நாம்‌ நினைய 
வேண்டும்‌. 


உடலறிஞனாயெ மருத்துவன்‌ யாது செய்கின்றான்‌? 
மக்கள்‌ உடலையும்‌, உடலொன்றின்‌ பல்வேறு அகப்புறக்‌ 
கூறுகளையும்‌ நிலைக்களமாகக்‌ கொள்கிறான்‌. உடம்பின்‌ 
நல்லதிய வளர்ச்சிகளை, நோயாளி தோறும்‌ நுணுஇ 
ஆய்கிறான்‌. அவ்‌ வளர்ச்சிகளுக்கு அவரவர்‌ உணவுகளையும்‌ 
செயல்களையும்‌ சூழ்நிலைகளையும்‌ வினவி அறிஒிருன்‌. 
பசியையும்‌ உறக்கத்தையும்‌ செரிமானத்தையும்‌, தனித்தனி 
ஆளின்‌ உடற்கூறுக்கேற்ப, பட்ட நோய்க்கேற்ப, உணவு 
மாற்றமோ, சூழ்கிலைமாற்றமோ, பிற மருந்தோ விதிக்‌கருன்‌. 
உடல்‌ நலம்‌ தருகிறான்‌. யார்க்கும்‌ மருத்துவம்‌ செய்யும்‌ 
இவ்வுடலறிஞனை, சாதி சமய மொழி நாட்டுப்‌ 
பொதுமையன்‌ எனக்‌ கூறுவாருளரோ? அன்னோன்‌ 

வ-4 


50 வள்ளுவம்‌ 


மருத்துவத்‌ திற்குப்‌ பொதுமை நிலைக்களம்‌ என்று புகல்வார்‌ 
உளரோ? 


சரதி சமய எண்ணமின்றியே, அவற்றை எண்ணுவதும்‌ 
வேண்டாமலே, உடலறிஞன்‌ ஆள்தோறும்‌ கைந்நாடி 
பார்த்து மருந்தளித்து உடல்நலம்‌ செய்யுமாப்‌ போலே, 
உள்ளத்தறிஞராகிய வள்ளுவரும்‌ ஆள்தோறும்‌ மனநாடி 
பார்த்து, நிலைக்கேற்ற அறங்கூறி, அகத்தூய்மை செய்பவர்‌. 
அத்தரய்மை பெருக்கும்‌ ஈல்லெண்ணங்களையும்‌, கெடுக்கும்‌ 
இய வெண்ணங்களையும்‌ மக்கள்‌ மாட்டு ஆய்பவர்‌. எந்‌ 
நிலையினர்க்கு எவ்வறங்‌ கூறினால்‌ தூய்மை பெருகும்‌, மாசு 
அகலும்‌ எனத்‌ தனித்தனி நிலைகளை நுணுகுபவர்‌. திருக்‌ 
குறள்‌ ஒரு மருந்துக்கடை. அவரவர்‌ நோய்க்கேற்ட உரிய 
மருந்துகள்‌ கடையில்‌ உளவாதல்‌ போல, திருக்குற 
சத்தும்‌ ஈம்‌ வாழ்நிலைக்கேற்ப உரிய அறங்கள்‌ உண்டு. 
ஆயின்‌ ஒரு பெரு வேறுபாடு. ஈம்‌ உடல்‌ நிலையை 
மருத்துவனால்‌ அறிந்து, மருந்தினை அவன்பாலோ பிறர்‌ 
பாலோ வாங்குகிறோம்‌. திருக்குறளோ, வள்ளுவர்‌ தாமே 
செய்து வைத்துச்சென்ற உயிர்மருந்துக்‌ கடையாதலின்‌, ௩ம்‌ 
வாழ்நிலையை நாமே நாடி, நிலைக்கேற்ற அறத்தினையும்‌ 
கரமே கண்டு கொள்ளல்வேண்டும்‌. ஈண்டு பொறுப்பும்‌ 
எடுப்பும்‌ நம்‌ மேலன. இதும்‌ நன்றும்‌ ஈம்‌ எடுப்பிற்‌ கேற்ப 
வருவன. 


வள்ளுவ அன்பர்களே! சாதி சமய இன நாட்டுப்‌ 
பொதுமைகளை யான்‌ மறுப்பதாகவோ ஈகைப்பதாகவோ 
எண்ணற்க. என்‌ சொற்பொழிவுக்‌ கருத்தினைப்‌ பிறழ 
உணரற்க. நல்லுலக வேராய திருக்குறளடி.ப்படையை 
மயங்கற்க. திருக்குறள்‌ மக்கள்‌ ஓவ்வொருவர்க்கும்‌ ஞாலத்‌ 
இற்கும்‌ பயன்‌ செய்யவேண்டும்‌; வேண்டுமேல்‌, வள்ளுவனார்‌ 
தாய தனி நெறியை நாடித்‌ தெளியவேண்டும்‌. ஈம்‌ மனம்‌ 


பலநிலையறம்‌ 51 


போன போக்கெல்லாம்‌ தருக்குறளகத்துத்‌ திணித்தலோ, 
காலக்கோட்பட்டு மயங்கலோ, திணித்தும்‌ சுமத்தியும்‌ 
அவ்வுண்மை நூற்குக்‌ காலப்பெருமை வேண்டுமென்று 
தேடலோ  அறிவழகன்று; மக்கட்கு உய்தியுமன்‌ று. 
ஆணும்‌ பெண்ணும்‌ மதிப்பு ஒத்த பிறப்பினர்‌ என்றால்‌, 
தொழில்‌ கல்வி உடைகள்‌ ஒன்றுபோல்‌ வேண்டும்‌ என்று 
துணியும்‌ நமக்கு, மொழி வளர்ச்சி என்றால்‌ பொருள்‌ 
வளர்ச்சி என்பதின்றி மொழிக்கலப்பு என்று அறையும்‌ 
நமக்கு, கல்வி என்று ஓலிபல மொழிபல கற்பித்துச்‌ சிறுவர்‌ 
சிறுமிகளை மடவர்களாக்கும்‌ நமக்கு, உடற்பயிற்சி என்று 
தொழிலொடு படாது தனிப்பயிற்சி செய்யும்‌ நமக்கு, 
பொதுமை சுட்டாது தனியறம்‌ கரைந்தார்‌ வள்ளுவர்‌ 
என்பது விளங்காப்‌ பெரும்புதிராகவே தோன்றும்‌, 


வாழ்வுப்‌ பேரறிஞர்‌ வள்ளுவர்‌ நிலையாகக்‌ கண்ட 
உண்மை யாது? சாதி சமய நாட்டுப்‌ பூசலனைய வெல்லாம்‌, 
எரிமலை போலும்‌ உள்ளப்‌ பூசலின்‌ வெளிப்பாடு. மூடிய நீர்க்‌ . 
கொதிப்புப்போ லும்‌ கெஞ்சக்கொஇப்பின்‌ புறப்பாடு. 
“காலம்‌ பார்த்து உள்‌ வேர்ப்பர்‌' (487) என்றபடி, மன 
வெதுப்பின்‌ வெளிப்பாடு. “எம்முறு துயரஞ்‌ செய்தோர்‌ 
யாவதும்‌, தம்முறு துயரம்‌ இற்றாகுக' என்று நிலைக்களங்‌ 
காணா நீலியும்‌, “காய்னெம்‌ தணிந்தன்றிக்‌ கணவனைக்‌ 
கைகூடேன்‌' என்று படாத துயரம்‌ பட்ட கண்ணகியும்‌ 
உரைத்தாங்கு வருவன அகக்கொதிப்பீன்‌ வெளியீடு. 
உள்ளப்‌ பெரும்பூசல்‌ தன்‌ வெளிப்பாட்டிற்கு மடைவாய்‌ 
போல, குடி சாதி சமயம்‌ மொழி கட்சி நாடு என வரூஉம்‌ 
பிரிவுகளை வாயில்களாகக்‌ கொள்ளுகன்றது என்பதன்‌ றி, 
இப்‌ பிரிவுகள்‌ அடைபடுமேல்‌, வேறு பல புதிய வாயில்களை 
உண்டாக்கிக்கொண்டு, முன்னையினும்‌ வேகமாகப்‌ பூசல்‌ 


52 வள்ளுவம்‌ 


விஜாக்கும்‌ என்பதன்றி, பொதுமைப்‌ பறையால்‌ உள்ளப்‌ 
பூசல்‌ அவிந்துவிடாது காண்‌. 

யாண்டும்‌ யாரும்‌ வாய்திறந்தால்‌, கைவரைந்தால்‌, 
பொதுமை பொதுமை பொதுமை என்று பேசி எழுதும்‌ 
நாளிற்றானே, ஞாலம்‌ உயீர்ப்பூடற அழிந்து மட்டப்படுங்‌ 
கொல்‌ என்னும்‌ அரிய பேரச்சம்‌ தோன்றியுளது. 
பொதுமைப்‌ பறையளவு போர்ப்பறையும்‌ பெருகியுளது. 
பொதுமை யல்லது வேறு பேசா நாடுதொறும்‌ காப்புச்‌ 
செலவு முதலிடம்‌ பெற்றுளது. ஏன்‌ அச்சக்காட்டுள்‌ 
புகைந்தோங்கும்‌ இகல்‌ நெருப்பினைப்‌ பொதுமை மூடி 
தணிக்க மாட்டுமோ? ஒர்மின்‌! மூடி சூடாற்றலை மிகுதிப்‌ 
படுத்தும்‌ இயல்பின து. விறகுமிகின்‌, நெருப்புமிகின்‌, மூடி 
என்படும்‌? இகல்‌ நெருப்பு அவிய, அச்சவிறகு பச்சையாக, 
அகநீர்மையே வேண்டப்படுவது. ஞாலப்‌ பூசல்‌ குறைப்பான்‌.. 
வள்ளுவர்‌ கண்ட நெறி, உளப்பூசல்‌ தணிக்கும்‌ அகத்‌ 
தூய்மை எனத்துணிக. 

வள்ளுவர்‌ செயல்நெஞ்சத்தைப்‌ பொச்சாந்த நாம அப்‌ 
பெருமகன்‌ தெளித்த தூய தனிநெறியையும்‌ பொச்சார்‌ 
தோம்‌. உலகத்து எம்மகனும்‌ எம்மகளும்‌ தன்‌ மனம்‌ 
தூயதாய்‌ வாழ எழுதப்பட்டது குறள்‌ என்பதைஙினைம்‌ 
தோமில்லை. மக்கள்‌ தனிவாழ்வுக்‌ கல்லறைமேல்‌ பொதுக்‌ 
கோபுரம்‌ எழுவான்‌ பாடுபடுகிறோம்‌. 

நோய்நாடி. நோய்முதல்‌ நாடி. அது தணிக்கும்‌ 

வாய்நாடி. வாய்ப்பச்‌ செயல்‌ (948) 


என்னும்‌ மருத்துவ முறையைப்‌ பற்றாது, தனி 
உள்வேக்காட்டினைப்‌ பாராது, தெருமருத்துவன்போலப்‌ 
பொதுமை மருந்து சாற்றிக்‌ கழிப்பதாலன்றோ, நாடு 
தொறும்‌ அரசு தொறும்‌ குழப்பம்‌, ஊர்தொறும்‌ 
குடிதொறும்‌ குழப்பம்‌, உள்ளந்தொறும்‌ குழப்பம்‌ என 


பலநிலையறம்‌ 53 


ஞாலமுழுதும்‌ ஒரே குழப்பக்‌ கொந்தளிப்பு பரவி நிற்கிறது. 
நாடுகள்‌ தம்முள்‌ அச்சப்பகை நீங்கி, காப்புச்‌ செலவை 
யெல்லாம்‌ மக்கள்‌ பசி பிணி நீக்கவும்‌, அறியாமை 
அகற்றவும்‌, மாசொழிக்கவும்‌ புதுவழிப்‌ படுத்துமேல்‌, 
இவ்வுலகம்‌ என்றும்‌ காணாநிலை யுலகமாம்‌ அன்றோ! மக்கள்‌ 
நலியப்‌ போர்ச்செலவு பெருக்கும்‌ பொதுமைக்‌ குரலால்‌ 
யார்க்குப்‌ பயன்‌? 


மணிதன்‌ தன்‌ உள்ளப்பூசலை பலவாயில்களில்‌ வெளிப்‌ 
படுத்துகிறான்‌, அறியாப்‌ பேதையுலகம்‌ மூலங்காணாது, 
சாதிப்பூசல்‌, சமயப்‌ பூசல்‌, நாட்டுப்‌ பூசல்‌, கொள்கைப்‌ 
பூசலென வழிப்பேரிட்டு மயங்குகின்றது. முதற்கண்‌ 
ஓரிடத்து நீர்த்தூய்மை செய்ய நினையாது, நீரோடும்‌ பல்‌ 
குழாய்‌ தோறும்‌ அத்தூய்மை செய்ய அரும்பாடு படுகின்றது. 
அகத்தூய்மை தத்தம்‌ வாய்மையாற்‌ காணப்படும்‌ என்று 
துணியாது, பொதுமைப்‌ பேச்சாற்‌ காணப்படும்‌ என்று 
நம்புகின்றது. எக்காலத்து எவ்வாயில்‌ புகழப்படுகின்றதோ 
அவ்வாயில்‌ வஞ்சகர்‌ பலர்க்கு ஒஓளிவிடமாகிறது என்பது 
வரலாற்றுக்‌ காட்சி. ஆதலின்‌ வாயிற்பொதுமை பரப்பு 
வதினும்‌, அவ்‌ வாயில்வழி வரூஉம்‌ எண்ணத்‌ தூய்மை 
பரப்புக. எண்ணம்‌ பிறக்கும்‌ நெஞ்சத்‌ தூய்மை வலி 
யுறுத்துக. தூய்மையே வள்ளுவம்‌ எனத்‌ துணிக. 


ஞாலவளர்ச்சி வேற்றுமைக்‌ கண்ணது. நாம்‌ விரும்‌ 
பினும்‌ வெறுப்பினும்‌, ஞாலம்‌ வேற்றுமைகளை ஆக்கிக்‌ 
கொண்டுதான்‌ வருகிறது. வேண்டத்தகும்‌ வேற்றுமை 
களோடு, தகா வேற்றுமைகளும்‌ உடன்‌ தோன்றுவது 
வளர்ச்சியின்‌ இயல்பு. தகாதன ஒழித்தோ குறைத்தோ தகு 
வேற்றுமைகளைக்‌ காப்பதும்‌ பெருக்குவதும்‌ அறிவுடைமை. 
ஒரு மரத்து எடுத்த இருவிதைகள்‌ ஒரேகோலத்து ஓரேவகை 
நிலத்துப்‌ பயிரிடப்படினும்‌, அவற்றின்‌ வளர்ச்சியில்‌ 


54 வள்ளுவம்‌ 


வேற்றுமைகளைத்‌ தெற்றெனக்‌ காண்கிறோம்‌. இரண்டு 
உயிர்களுக்கு வாழ்நிலைகளை எத்துணைதான்‌ ஒன்றாக்கினும்‌, 
வேற்றுமைக்‌ காட்ச வெளிப்படை. அகம்‌ திதாயின்‌, பகை 
யுணர்ச்சிக்குச்‌ சறுவேற்றுமையும்‌ போதாதா? 


வழுத்தினாள்‌ தும்மினே னாக அழித்தழுதாள்‌ 
யாருள்ளித்‌ துமமினீர்‌ என்று (1317) 


என ஊடற்குத்‌ தலைவி காரணம்‌ இன்றியும்‌ படைத்துக்‌ 
கொள்ளுமாப்‌ போல, இகலுடைய நெஞ்சம்‌ வேற்றுமை 
யீன்றியும்‌ படைத்துக்‌ கொள்ளவல்லதன்றோ? மேலும்‌, 
மக்கள்‌ பல்பூசலெல்லாம்‌ இகல்‌, அழுக்காறு, அவா 
என்றீணைய மனமாசாலும்‌, பேதைமை புல்லறிவு என்‌ நினைய 
அறிவமுக்காலும்‌ எழுவனவன்‌ றி, கேவலம்‌ வேற்றுமை 


யொன்றானே எழுவன வென்று எண்ணுகிறீர்கள்‌? 
நற்பண்புக்கு வேற்றுமை இடையூறாகாது; ஆகப்படாது.. 
வேற்றுமையெல்லாம்‌ காரணம்‌ என மயங்கும்‌ ஒரு 


போக்கு ஏற்படின்‌, உடலுறுப்புப்‌ போலும்‌ எனைத்துகல்‌ 
வேற்றுமையும்‌ இடையூறென்றாகிவீடும்‌. மக்கள்‌ ஆளுக்‌ 
கொரு உடல்‌ வேற்றுமையும்‌, ஆண்பெண்‌ பால்வேற்றுமை 
யும்‌, குழவி இளமை முதிர்வாம்‌ பருவவேற்றுமையும்‌ கூடப்‌ 
பகைக்கு உரிபொருளாய்‌ விடும்‌. ஆதலின்‌ மனத்தூய்மையும்‌ 
மக்கள்‌ ஓற்றுமையும்‌ வேற்றுமைக்குறைவை நம்பியிருத்தல்‌ 
சாலா. வேற்றுமையிடையும்‌ ஓற்றுமை காட்டுவதே நம்‌ 
கோளாதல்‌ வேண்டும்‌. *பகையுள்ளும்‌ பண்புள பாடறிவார்‌ 
மாட்டு' (995), ஊழி பெயரினும்‌ தாம்‌ பெயரார்‌' (989) 
என்றபடி, எனைப்புற வேற்றுமைக்‌ கண்ணும்‌ அகத்தூய்மை 
காத்தல்‌ வேண்டும்‌. 


எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 
மாணா செய்யாமை தலை (317) 


பலநிலையறம்‌ 55 


என்றபடி. வழிப்பொதுமை பேசாது, நெஞ்சச தொருமை, 
மூலத்‌. தூய்மை சுட்டுவதே வள்ளுவமாம்‌. ஆதலின்‌ தனிமறை 
யென்றோ, வாழ்வுமறை யென்றோ செயல்மறை யென்றோ, 
தூயமறை யென்றே, என்‌ மறையென்றோ, திருக்குறளுக்‌ 
குப்‌ பெயர்‌ பொருத்துக. “ஆகுல நீர பிற' என வள்ளுவர்‌ 
தள்ளியதனை அறமாகப்‌ பறைசாற்றாது, “மனத்துக்கண்‌ 
மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்து அறன்‌' என அவர்‌ துணிந்ததனை 
உளங்கொள்க. 


அன்பர்களே!' *பலநிலையறம்‌' என்ற தலைப்பிட்டு 
இர்‌ நெடும்பொழுது விளக்கிய ஒருயிர்க்‌ கருத்‌ தாவது:-- 
திருக்குறட்கு மக்கள்நெஞ்சமே நிலைக்களம்‌. அந்நிலைக்களத்‌ 
தூய்மை செய்வதே வளளுவம்‌. நம்‌ ஓவ்வொருருத்தர்‌ 
நெஞ்சமும்‌ பல்வேறு எண்ண நிலைகளைக்‌ கொண்டது; 
ஆதலின்‌ தூய்மை நோக்கிய ஆசிரியர்‌, ஈம்‌ எண்ண நிலைப்‌ 
பன்மைக்‌ கேற்ப, அதனிற்‌ பிறந்த வாழ்வுநிலைப்‌ பன்மைக்‌ 
கேற்ப, அறப்பன்மை வகுத்துக்காட்டினார்‌. நிலைபல உட்‌ 
கொண்டு, ஒரு நிலைக்கு ஓரறமாகப்‌ பலவறம்‌ வகுத்த 
செயல்நுட்பம்‌ திருவள்ளுவர்‌ கண்ணேதான்‌ காணக்‌ 
கிடப்பது. இருக்குறளைக்‌ கற்றபின்‌, அதற்குத்தக நிற்க 
முனையும்‌ நாம்‌, கசட-ற்ற இம்முறையில்‌ அவ்வாழ்வு நூலைக்‌ 
கற்க வேண்டும்‌. 

அதிகாரத்‌ தலைப்புகள்‌ அளவில்‌ பலநிலையறம்‌ யாங்ஙனம்‌ 
தோன்றுகிறது என முன்னர்‌ உரைத்தேன்‌; இனி வருஞ்‌ 
சொற்பொழிவுகளிலும்‌ உரை செய்வேனாதலின்‌, ஈண்டுக்‌ 
குறள்களிடை வைத்து ஓரளவு காண்பாம்‌. “நிலையில்‌ 
திரியாது அடங்கியான்‌ தோற்றம்‌' (124), அவரவர்‌ 
பண்பறிந்து ஆற்றாக்கடை' (469), “தம்மொடு கொள்ளாத 
கொள்ளாது உலகு' (470), “நிலையின்‌ இழிந்தக்‌ கடை” 
(964) என வரூஉங்‌ குறள்களால்‌, ஆசான்‌ கண்டுகொண்ட 


56 வள்ளுவம்‌ 


நிலைப்பன்மை தெளியத்‌ தகும்‌. செல்வ வாழ்வும்‌ செல்வத்‌ 
தாழ்வும்‌, கேடும்‌ பெருக்கமும்‌ இல்லல்ல” (115) என்றபடி 
உலகியல்பாகும்‌. மக்கள்‌ புதுச்செல்வக்காலை ஏக்கழுத்‌ 
தம்‌ உடையவராய்‌ விம்மி நடப்பர்‌. வறுமைக்காலை 
குற்றம்‌ செய்தாற்போல்‌ கூசிப்‌ புறஞ்செல்வர்‌. புற 
வாழ்வுக்கு ஒப்ப, மன வாழ்வையும்‌ ஏற்றவிறக்கஞ்‌ 
செய்து கொள்வர்‌. மாந்தர்தம்‌ உள்ளத்து அனையது உயர்வு” 
(595) என்று எண்ணாது, செல்வத்து அனையது உயர்வு என 


மயங்குவர்‌. இஃது அறிவுடைமையன்று காண்‌. ஒரு 
பொழுதும்‌ வாழ்வது அறியா நாம்‌, கோடி பல கருதும்‌ 
கற்பனைக்‌ கண்ணை இயல்பில்‌ உடையோம்‌. “இன்னாமை 


இன்பம்‌ எனக்‌ கொளின்‌” (630) என்றபடி, ஒன்றனை 
ஓன்றாக மாறி நுகரும்‌ அறிவுக்‌ கற்பனை வல்லோம்‌. 
இழந்ததை, இல்லாததை நிறைமனஞ்‌ செய்துகொள்ளும்‌ 
அகவன்மை மக்கட்கு உண்டு. இவ்வன்மையை வேண்டுமடி 
வேண்டுழி வீரிவித்துக்‌ கொள்ளும்‌ மக்களே வாழ்வுநுட்பம்‌ 
அறிந்தோராவார்‌. 


புறவளன்‌ பெருகிய காலத்துக்‌ குணநலம்‌ பெருகினாற் 
போல்‌, உணர்ச்சியால்‌ துள்ளித்‌ திரியும்‌ மனவெழுச்சியைக்‌ 
கற்பனை வன்மையால்‌ மட்டுப்படுத்த வேண்டும்‌. புறவளன்‌ 
சுருங்கிய காலத்து இலைபோல்‌ உடன்‌ சுருங்கும்‌ மன 
முடக்கத்தை, அவ்‌ வன்மையால்‌ கரத்து நீட்ட வேண்டும்‌. 


பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌ சிறிய 
௬ுருக்கத்து வேண்டும்‌ உயர்வு (963). 


என்பது புறநிலைக்‌ கேற்பக்‌ கொளத்தகும்‌ அகநிலை யறம்‌. 
புறவகச்‌ சமனிலை செய்துகொள்க என்பது இக்குறட்‌ 
கருத்து. செல்வக்காப்போ உயீர்க்காப்போ ஈம்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோளன்று. செல்வ வரவும்‌ செலவும்‌ பெரும்பாலும்‌ 


பலநிலையறம்‌ 57 


ஊழ்‌ எனப்படும்‌ உலகத்தியற்கையைப்‌ பொறுத்தது. உயர்‌ 
நிற்பு ஈம்‌ முயற்சிக்கு உட்பட்டதன்று. அஃது என்றோ 
ஒருநாள்‌ நீங்கும்‌ நில்லா இயல்பிற்று. ஆதலின்‌ நாம்‌ உயிர்‌ 
வாழுங்காறும்‌, தத்தம்‌ உளத்தைத்‌ தூய்தாக, பட்ட 
மாசு நீங்க, புதுமாசு படியாமல்‌ போற்றிக்‌ கொள்வதே நம்‌ 
கோளாகும்‌; ஈம்மனைவோர்‌ முயற்சிக்கு உட்பட்ட இன்றி 
யமையா நோக்கமாகும்‌. மனத்தூய்மையே உயிரினும்‌ 
காத்தோம்பத்தகும்‌ ஒழுக்கமாகும்‌. செல்வநிலை செருக்குத்‌ 
தந்து எளிதில்‌ பல்மனமாசு விளைவிக்கும்‌ என்ற கருத்தா 
னன்றே, “பணிதல்‌ அவருள்ளும்‌ செல்வர்க்கே செல்வம்‌ 
தகைத்து' (125) என நிலையறம்‌ விதந்தோ துவர்‌. “ஆற்றுவார்‌ 
ஆற்றல்‌ பணிதல்‌' (988) என்பதூஉம்‌, செல்வம்‌ பதவி 
முதலிய புறப்பெருக்க நிலையார்க்குக்‌ களக்கப்படுவது என 
அறிக. உள்ளம்‌ போற்றாமல்‌, முயற்சி வழிபற்றாமல்‌, உயிர்‌ 
மெய்காப்பான்‌ யார்பின்னும்‌ வால்பிடித்து இரப்பார்‌ 
நிலை நோக்க, “பெருந்தகைமை பீடழிய வந்தவிடத்து 
ஊனோம்பும்‌ வாழ்க்கை மருந்தோ” (968) என்று இகழ்வர்‌. 
இன்ன நிலையான்‌ கெட்டான்‌ எனப்படுதல்‌ நன்று” (967) 
என வழி காட்டுவர்‌. இனைய குறள்களெல்லாம்‌ உடல்‌ 
உயிர்‌ உள்ளம்‌ பற்றிய பல்வேறு எண்ண நிலைகளுக்‌ 
கொப்ப, மக்களை அறிவித்தும்‌ இடித்தும்‌ இகழ்ந்தும்‌ 
சொல்லிய பலஙிலை யறங்களாகும்‌, 


உலகம்‌ மக்கள்‌ கூட்டுறவால்‌ நாகரிகப்படுவது. 
முற்றும்‌ ஓதுங்கிய வாழ்க்கை என்பது உண்மையில்‌ 
யார்க்கும்‌ இன்று. தன்‌ முயற்சி ஒருவர்க்கு எளிய இனிய 
.கைப்பிடியாயினும்‌, இயன்றவரை பிறர்‌ உதவி மறுத்த 
வீறு நன்னோக்கமாயினும்‌, யாரொருவர்‌ முழுவாழ்க்கையும்‌ 
தன்முயற்சி யொன்றானே கட்டி முடிக்கப்படுவது என்று 


58 வள்ளுவம்‌ 


விளம்ப வொல்லுமா? பலருதவியும்‌ தன்‌ முயற்சியும்‌ 


இயைந்த சேர்க்கையே வாழ்க்கை என்பது, ஆதலின்‌, 
என்றும்‌ பலர்க்குக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌ என்ற மறவா 
கல்‌. லுணர்வு ஒரு மக்கட்‌ பண்பாகும்‌. உதவிகளுள்‌ பொரு 
ரூதவீயே சிறந்ததென மக்கள்‌ கருதுப. இஃது ஆழ்ந்து 
காணாக்‌ கூற்று. பொருட்‌ பயனே இன்பமெனத்‌ துணிவது, 
பொருளே இன்பமென்னும்‌ அறியாமையோடு ஓப்பது. 
போடும்‌ சோறு பெரிதென மகிழாது, அரிசியும்‌ அதனினும்‌ 
காசும்‌ அறப்பின என்று அவாவும்‌ பிச்சைக்காரன்‌ அறிவை 
நிகர்ப்பது. பொருள்‌ பொதுவுடைமைப்‌ படினுங்கூட, 
அதனாலென்‌? மக்கள்‌ வாழ்க்கை தம்முள்‌ உதவியின்றி 
இயங்காது. கோயினர்க்கு உழையிருப்பார்‌ உதவியும்‌, 
முதியோர்க்கு இளையோர்‌ பணிவிடையும்‌, ஒன்று கற்று 
ஒன்று கல்லார்க்கு அது கற்றார்‌ அறிவும்‌, ஒன்றில்‌ 
மெலியார்க்கு அதனில்‌ வலியார்‌ பற்றும்‌, தவறி விழுவார்க்‌ 
குக்‌ காப்பார்‌ துணையும்‌, கொள்கைப்‌ பூசலார்க்கு அமைதி: 
காட்டுவார்‌ கேண்மையும்‌, மானத்தால்‌ நாணிடுவார்க்கு 
அஃதறுப்பார்‌ சார்பும்‌ என்றினைய அருளன்பு உதவிகள்‌, 
உயீரென ஒரு பொருள்‌ ஞாலத்து உளகாள்வரையும்‌ 
வேண்டப்படும்‌. ஆதலின்‌ செய்ந்நன்றியறிவு, உயிர்ப்‌ 
பண்புள்‌-மக்கட்பண்புள்‌-தலையாயது என்க. 


இந்‌ ஈன்றியுணர்ச்சியை உதவி செய்தவரே கொல்லு: 
வதும்‌ உலகிடைக்‌ காட்சி. இவ்வுலகயலை வள்ளுவர்‌ 
அறிவர்‌. ஈன்றி செய்தவன்‌ செயப்பெற்றானைக்‌ கைம்மாறு 
காட்டும்படி கட்டாயப்படுத்துகிறான்‌. தினைத்துணை நன்றி 
செய்தவன்‌ தானே பனைத்துணைக்‌ கைம்மாறு வேண்டுகிறான்‌... 
உதவி பெற்றானது நன்றியுணர்ச்சியைக்‌ கொல்லுகிறான்‌. 
நன்றி காட்டத்‌ தவக்கஞ்‌ செய்வானேல்‌, பகைத்துச்‌ சீறி 
யெழுந்து நெடுநாட்‌ பகைவன்‌ போல உயிரழிதுன்பம்‌ 
உறுத்துகறான்‌. இஃதோர்‌ மனநிலை. இந்நிலைக்கண்‌ உதவீ 


பலநிலையறம்‌ 59: 


பெற்றான்‌ தன்‌ மனத்தூயமை கெடாவண்ணம்‌ நடப்பது 
யாங்ஙன்‌? சிறந்த மக்கட்‌ பண்பான நன்றியுணர்ச்சியைச்‌ 
காப்பது யாங்ஙளனம்‌ ? 


கொன்றன்ன இன்னா செயினும்‌ அவர்செய்த 
ஒன்றுஈன்று உள்ளக்‌ கெடும்‌. (109) 


ஒருவரே நமக்கு நன்மையும்‌ அன்மையும்‌ செய்த நிலையில்‌ - 
நல்லது ஒன்றாகத்‌ திய பலவாகச்‌ செய்த நிலையில்‌ - பண்பு 
வேண்டும்‌ குறளிது. நினைவுப்‌ படைப்பால்‌ எதனையும்‌ 
அழித்து ஆக்கிக்கொள்ளும்‌ அகப்பெருவன்மை, வேண்டுங்‌ 
கால்‌ நம்‌ நெஞ்சத்தப்‌ பிறக்குமாதலின்‌, “இன்னா செயினும்‌ 
உள்ளக்‌ கெடும்‌' என வழிசுட்டினார்‌. “வெள்ளத்‌ தனைய 
இடும்பை அறிவுடையான்‌ உள்ளத்தின்‌ உள்ளக்‌ கெடும்‌'' 
(622) எனப்‌ பிறாண்டும்‌ யாண்டும்‌ இக்கற்பனை யாற்றலை 
ஒப்பற்ற தனிநெறியாக வலியுறுத்துவர்‌. இதனைக்‌ குறள்‌ 
வழி என்றும்‌, வள்ளுவவழி என்றும்‌, செயல்வழி என்றும்‌ 
ஈண்டே ஆழப்‌ பதித்துக்‌ கொள்க. உதவியவன்‌ ஈன்றியை 
அழிக்க முயன்ற நிலையிலும்‌, அதனை அழியாது நொச்சி 
செய்தல்‌ உதவி பெற்றவன்‌ கடன்‌ என்ற பண்பால்‌, 


ஈன்றி மறப்பது நன்றன்று; நன்றல்லது 
அன்றே மறப்பது நன்று (108) 


என நிலையறம்‌ கூறுவர்‌ வள்ளுவர்‌. 


தம்‌ மக்கள்‌ தாம்‌ விதிப்பாரையே மணப்பது நன்றிக்கு 
அறிகுறி எனப்‌ பெற்றோர்‌ எண்ணலாமா? தன்‌ 
கொள்கைகளை ஒத்தூதித்‌ தன்முன்‌ புகழ்பவனே நன்றி 
யுணர்வினன்‌ எனக்‌ கல்விக்கு உதவினான்‌ கருதலாமா? தன்‌ 
பகைவனைத்‌ தனக்கும்‌ பகைவனென இகலினானே நன்றி 


80 வள்ளுவம்‌ 


கொல்லாதவன்‌ என நம்‌ வாழ்வில்‌ உதவினோன்‌ நினைக்க 
லாமா? “என்‌ கடன்‌ உதவி செய்தல்‌; தன்‌ கடன்‌ நன்றி 
காட்டல்‌' என்ற பகுத்தறிவு மெய்வாழ்க்கையை ஈல்கும்‌. 
கடன்‌ மாறிமயங்கலன்றோ உலகக்குழப்பத்திற்குக்‌ காரண 
மாகிறது. தனி மக்களுள்‌ பகைமையைப்‌ பெருக்குகிறது. 
உதவுவாரெல்லாம்‌ குறியெதிர்ப்பை நீரராகிக்‌ கட்டாயக்‌ 
கைம்மாறு வேண்டுவரேல்‌, மக்களினம்‌ செத்துப்போம்‌ 
என்ற எதிருணர்வாலன்றோ, செய்ந்நன்றி யறிதல்‌” 
அதிகாரத்தை உதவி பெற்றார்மேல்‌ வைத்து அறங்கரை௩்‌ 
தார்‌. “பயன்‌ தெரிவார்‌ பனைத்துணையாக்‌ கொள்வர்‌' (104) 
என்றும்‌, 'செய்ந்கன்‌ றி கொன்ற மகற்கு உய்வில்லை' (110) 
என்றும்‌, உதவியுண்டார்‌ மேலிட்டு வலியுறுத்தினார்‌. 


இந்நிலை ஒருபாலாக, கன்றி கொல்லும்‌ மாக்களையும்‌ 
பலராய்‌ ஈம்மிடைக்‌ காண்கின்றோம்‌. காலமறிந்து பயன்‌ 
தாக்காது தாமே முன்வந்து செய்த உதவிகளைப்‌ பெற்றும்‌, 
ஈன்றிக்‌ கொலையோடு உதவினான்‌ குடும்பத்துக்கும்‌ கொலை 
சூழ்வாரும்‌ உலகிற்‌ ிலரல்லர்‌. மணமானபின்‌, ஈன்று 
புறந்தந்து சான்றோராக்கிய தந்தைதாய்த்‌ தெய்வங்களை 
மிதித்து நடப்பாரும்‌, அன்னோர்‌ முதுமைப்‌ பருவத்துச்‌ 
செவிலிபோல்‌ கரவாமையேயன் றி, இக்கிழடுகள்‌ காடேகும்‌ 
நன்னாள்‌ எந்நாளோ என்று வெடுக்கென வீழ்வாரும்‌, 
செருப்புத்‌ தேய்த்துக்‌ கழிப்பதுபோல ஈலனுண்டு மெலிவித்த 
மனைவியைப்‌ பரத்தமைப்பற்றால்‌ வைவாரும்‌, ஏறப்‌ படி 
தந்தானை ஏறியபின்‌ காலால்‌ உதைப்பாரும்‌ நம்மிடை அரிய 
ரல்லர்‌. எனவாங்கு நன்றிக்‌ கொலை செய்ததன்‌ மேலும்‌, 
வாழ்வு அறுக்கும்‌ கயவர்களைக்‌ காண்கின்றோம்‌. வளர்த்த 
கிடாய்‌ மார்பிற்‌ பாய்ந்தாற்போலும்‌ இர்நிலைக்கண்‌, பயன்‌ 
தூக்காது உதவினார்‌ ஈடக்கை யாது? மரத்தின்‌ மேலிருந்து 


பலநிலையறம்‌ 67: 


கொண்டே அதன்‌ களையை வெட்டுகிறான்‌! நிலத்தின்மேல்‌ 
நின்று கொண்டே அதற்குக்‌ குழி தோண்டுகிறான்‌. நம்மால்‌ 
வளர்ந்துகொண்டே நம்பிக்கை கீழறுக்கிறான்‌. இந்நிலைக்‌. 
கென்று, 


அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை (151) 


என ஓரறம்‌ வகுப்பர்‌. பொறுத்தற்கு உரியதன்றாயினும்‌ 
பொறுத்தல்‌ தலையென்ப. பொறுத்தலோடு, கீழ.றுப்பாரைத்‌ 
தடுத்தலும்‌ வாழ்வு முறைகாண்‌. ஆதலின்‌, மடப்பொறுமைப்‌ 
படாது, *தகுதியான்‌ வென்றுவிடல்‌' (158) என்றும்‌ 
“அவர்‌ நாண நன்னயஞ்‌ செய்துவிடல்‌' (314) என்றும்‌ 
வாழ்வு வழி கூறுவர்‌. 


உண்கடன்‌ வழிமொழிந்து இரக்குங்கால்‌ முகனும்தாம்‌ 
கொண்டது கொடுக்குங்கால்‌ முகனும்வே றாகுதல்‌ 
பண்டுமிவ்‌ வுலகத்து இயற்கை 


என்று பாலை பாடிய பெருங்கடுங்கோ உணர்த்தியபடி,. 
ஒன்றைப்‌ பெ.றாஉங்காறும்‌ ஒருவகை மனப்பான்மை 
யும்‌ பெற்றபின்‌ நேர்முரணான மனப்பான்மையும்‌ உலகப்‌ 
பொதுக்காட்‌௪. தேர்தல்‌ அமையத்து வாக்குரிமை வீடு 
வீடாக வந்து இரக்கும்‌ ஒரு பெருமகன்‌ அவைப்பதவி 
பெற்றபின்‌, தம்மைத்‌ தூக்கி வீடுத்த மக்களின்‌ அணிமையை 
வெறுக்கிறான்‌. இனி ஐந்தாண்டிற்கு ஈசனும்‌ அசைக்க 
முடியாதென எண்ணத்தடிப்பு உறுகிறான்‌. இந்தியா உரிமை 
பெறுநாள்‌ வரையும்‌ மக்கட்கு இருந்த ஒற்றுமையும்‌ தன்னல 
மறுப்பும்‌, பெற்றபின்‌, பெருவேற்றுமையும்‌ பதவிவேட்டை 
யுமாக மாறிவிடக்‌ காண்கின்றோம்‌. பழகாமுன்‌ ஒருவர்பால்‌ - 


42 வள்ளுவம்‌ 


வைத்திருந்த மதிப்பினை, அடிக்கடி பழக்கத்தால்‌ மனம்‌ 
குறைத்து எண்ணுகின்றது. அணித்திருப்பார்‌ அருமை 
இயல்பிற்‌ புலப்படுவதில்லை. அவர்‌ சொல்‌ எளிதில்‌ செவி 
யேறுவதில்லை. இன்ன ஒரு வேறு ஆகா மனநிலைகளை 
உட்கொண்டு. 


பழைய மெனக்கருதிப்‌ பண்பல்ல செய்யும்‌ 

கெழுதகைமை கேடு தரும்‌ (700) 

கொளப்பட்டேம்‌ என்றெண்ணிக்‌ கொள்ளாத செய்யார்‌ 

துளக்கற்ற காட்சி யவர்‌ (699) 
என நிலையறம்‌ விதிப்பர்‌. இவ்வாறு குறள்தோறும்‌ மனம்‌ 
வைத்து அறிவோட்டி நின்று ஆராயின்‌, ஓவ்வொரு குறளும்‌ 
ஒவ்வொரு நிலையை யுட்கொண்டு அர்‌ நிலைக்கேற்ற தனியறம்‌ 
சுட்டுவது என்று தெளியப்படும்‌. நிலையோடு ஓட்டிக்‌ 
கல்லாது யார்க்கோ சொல்லப்பட்டது என இகழும்‌ பொது 
மனப்பான்மையில்‌ இன்று கற்றுவருகிறோம்‌. இம்முறை 
தூய குறட்‌ கருத்தை வெளிப்படுத்தாதன்‌ மேலும்‌, 
செயலுணர்ச்சியை உண்டாக்காது காண்‌. 


**கற்க கசடறக்‌ கற்பவை” (391) 
**கற்றில னாயினும்‌ கேட்க?” (414) 
“எனைத்தானும்‌ ஈல்லவை கேட்க?” (416) 
**என்‌ஒருவன்‌ சாந்துணையும்‌ கல்லாத வாறு”? (397) 
“கசடற வல்லதூஉம்‌ ஐயந்தரும்‌” (845) 


எனவரூஉம்‌ கல்வீபற்றிய பல குறள்களும்‌ மக்களின்‌ 
பல்வேறு நிலைகள்‌ நோக்கிப்‌ பிறந்தன என்பது வெளிப்படை. 
, வள்ளுவர்‌ பெருமகன்‌ மறந்தோ இகழ்ந்தோ எஏந்நிலையினரை 
யும்‌ குறளகத்து ஓதுக்கவில்லை, “நீ மிகவும்‌ இழிந்து 
வீட்டனை; இணி உனக்கு முன்னேற்றம்‌ இல்லை; இங்ஙன்‌ 
கிடந்து மாள்வதுதான்‌ உன்‌ முடிவு'' எனத்‌ தள்ளி விடும்‌ 


பலநிலையறம்‌ 63 


சிறுமை வள்ளுவர்‌ உணர்ச்சியில்‌ இல்லை. “நீ பெரிதும்‌ 
உயர்ந்து விட்டனை; இனிப்‌ பெறவேண்டும்‌ உயர்வு உனக்கு 
யாதும்‌ இன்று” எனப்‌ புகழ்ந்து அழிக்கும்‌ போக்கும்‌ 
அவர்‌ மாட்டு இல்லை. இழிந்தார்க்கும்‌ உயர்ந்தார்க்கும்‌ 
எந்நிலைக்‌ கண்ணும்‌, பின்னும்‌ ஈல்வாழ்வுண்டு; மேல்வாழ்வு 
உண்டு என்னும்‌ அழிவில்‌ கொள்கையுடையவர்‌. இவ்‌ 
வாழ்வுக்‌ கோட்பாட்டினின்றும்‌ அவர்‌ திருக்குறள்‌ பிறழ்ந்த 
இல்லை எனத்‌ கெளிமின்‌. 

“ஏவவுஞ்‌ செய்கலான்‌ தான்‌ தேறான்‌” (848) அஃதாவது 
சொன்னாலும்‌ அறியான்‌ தன்னாலும்‌ அறியான்‌ என்னும்‌ 
அறிவிரண்டும்‌ கெட்டான்‌ நிலைக்கே இடித்துரைத்து 
முன்னேற்றம்‌ காட்டுவரேல்‌, யாபீற நிலைக்குத்‌ இருக்‌ 
குறளகத்து உயர்‌ வழியில்லை! “பொறியின்மை யார்க்கும்‌ 
பழியன்று' (618) என உறுப்புக்‌ குறைந்தான்‌ நிலையும்‌, 
“இன்மை ஒருவற்கு இளிவன்று' (988) எனப்‌ பொருள்‌ 
வறியான்‌ நிலையும்‌ உயர்வடைய ஆண்டுப்‌ பேசப்படுதல்‌ 
ஷியப்பன்று. ஆதலின்‌, நீரற்ற கடல்போல்‌ அஞ்சத்தகும்‌ 
அழ்ந்த தாழ்நிலை யுடையார்க்கும்‌ நிலையுயர்த்தும்‌ வழிகாட்டி. 
இருக்குறளல்லது பிறிதில்லை. “செயற்கரிய செய்வார்‌ 
பெரியர்‌" (26), 'உள்ளுவது எல்லாம்‌ உயர்வுள்ளல்‌ (696), 
“கடன்‌ என்ப நல்லவை எல்லாம்‌' (981), குற்றமே காக்க 
பொருளாக: (434), (வேண்டாமை யன்ன விழுச்‌ செல்வம்‌” 
(363), ‘உற்ற நோய்‌ நோன்றல்‌ உயிர்க்கு உறுகண்‌ செய்‌ 
யாமை (261), :தன்நெஞ்சறிவது பொய்யற்க” (293) 
“ஒழுக்கம்‌ உயிரினும்‌ ஓம்பப்படும்‌' (131) எனவரூஉம்‌ 
நிரம்பிய பல்கருத்துக்களால்‌ : நாம்‌ அறியக்டெப்பது 
என்‌? இமயமலைமேல்‌ நிற்கும்‌ ஞாயிறு போல உயர்ந்து 
ஒளிறும்‌ வாழ்க்கை நிலையுடையார்க்கும்‌ நிலை தாழாது 
உயர்த்தும்‌ அறிவுச்சுவடி இருக்குறளல்லது பிறிதில்லை. 
காண்‌. 


63 வள்ளுவம்‌ 


தந்தையின்‌ ஒரு தனிவீடு மக்கள்‌ நால்வர்க்குப்‌ பிரிவு 
படுகின்றது. ஒரு மகனைப்‌ பார்த்து, “இஃது யார்வீடு' 
என்றால்‌, “எங்கள்‌ பொதுவீடு' என்பான்‌. பின்னும்‌, 
அவனை, “இவ்வீட்டகத்து உன்‌ பகுதி யாது” என வின 
வினால்‌, தன்‌ வாழ்க்கைக்கு உரிய தனியிடத்தைச்‌ சுட்டு 
வான்‌. அத்தனியிடமே அவன்‌ செய்கைக்கு நிலைக்களமாவது. 
அனைத்து நிலையினரையும்‌ உட்கொண்ட பலநிலைக்‌ குறள்‌ 
களின்‌ தொகுதியாதலால்‌, திருக்குறள்‌ பொது. நால்‌ எனப்‌ 
படும்‌. பொது நால்‌ என்ற பெயரினுங்‌ காட்டில்‌ தொகை 
நால்‌ என்பதுவே உண்மை. திருக்குறள்‌ பொதுவீடே 
யொழியப்‌ பொதுமடம்‌ அன்று என உணர்க. 


யான்‌ ஆர்‌ என்‌ உள்ளம்‌ ஆர்‌ எனத்‌ தன்னிலை கண்டு, 
என்‌ நிலைக்கு ஏற்ற-யான்‌ இதுபோது செய்தற்கு வாய்ந்த- 
குறள்கள்‌ இவை இவை என நாடி, தன்னிலைக்குறள்களைப்‌ 
பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. “என்‌ வாழ்வில்‌ 
முன்னரே செயலாகிச்‌ செரித்த குறள்கள்‌ இவை; இன்றே 
செயலுக்குக்‌ கொளவேண்டும்‌ குறள்கள்‌ இவை; உடனடிச்‌ 
செயலுக்கு வாராவாயினும்‌ என்‌ உள்ளத்தே இன்றுமுதற்‌: 
இடந்து ஊறுகாய்‌ போல்‌ பதமாக வேண்டும்‌ குறள்கள்‌ 
இவை” என, இவ்வண்ணம்‌ அவரவர்‌ அற்றை நிலைக்கேற்ப, 
ஆற்றற்கேற்ப, விழைபயனுக்‌ கேற்ப, குறளறிவுப்‌ பகுப்பு 
வேண்டும்‌. இதுவே செயல்‌ வழியாகும்‌. இப்பகுப்பும்‌ 
செயலுமில்லாக்‌ குறட்கல்வியால்‌, அகத்தூய்மைக்கு 
உதவாப்‌ பறையால்‌, உலகம்‌ கண்ட பயனென்னோ? குறட்‌ 
பிறப்பின்‌ பயனென்கொல்‌? கேடல்லது, சாப்பறையல்லது 
காணும்‌ விளைவு என்னோ? ஓர்மின்‌/ 


கேள்வி நண்பர்களே! என்‌ சொற்பொழிவிற்கு. 
ஒரு ஈல்ல பயன்‌ கண்டேன்‌. எல்லோர்‌ தம்‌ கையகத்‌. 


பலநிலையறம்‌ 65 


தும்‌ திருக்குறட்சுவடி.. இஃதோர்‌ அழகிய உளங்கவர்‌ காட்சி” 
குறட்பொழிவு கேட்க வருவாரனைவர்க்கும்‌ குறள்‌ முழு 
நூலொன்று வழங்க ஓரன்பர்‌ முன்வந்தனர்‌. அவர்‌ வரவு 
நல்வரவு அவர்‌ நரற்கொடை கொள்ளத்தக்கதாயினும்‌, 
நான்‌ இடைமறித்தேன்‌. “திருக்குறள்‌ “என்‌ வாழ்க்கைச்‌ 
சுவடி.” என்று உணர்ந்து அவரவரும்‌ தாமே வாங்கிக்‌ கற்கும்‌ 
காள்வரும்‌; உழைத்து ஈட்டிய தன்‌ பொருளால்‌ திருக்குறள்‌ 
யாரும்‌ பெறுகதில்‌”' என்று அவர்க்கு ஏதுக்‌ காட்டினேன்‌. 
தன்முயற்‌சி உங்கள்பால்‌ காண விழைந்தேன்‌. என்‌ 
நம்பிக்கை கொண்ட அன்றே செயலாயிற்று. மாணாக்கர்‌ 
பள்ளிக்குப்‌ பாடநூல்‌ சுமந்துவர நாணி வழக்கமாக 
மறக்கும்‌ இவ்வீருபதாம்‌ நூற்றாண்டில்‌, கேள்வியாளர்‌ 
நூலேந்திச்‌ சொற்பொழிவு கேட்க வருப. அவர்‌ தம்‌ ஆர்வம்‌ 
வாழிய! 


பிறிதொரு ஈற்செய்தி. குறளுரை செய்யும்‌ என்பால்‌ 
ஓரச்சம்‌ ஒட்டியிருந்தது. “பெரும்பாலும்‌ குறட்பகுதி 
களையும்‌ முழுக்குறள்களையும்‌ சொற்பொழிவில்‌ காட்டிச்‌ 
செல்கின்றோமே; காட்டுங்குறளின்‌ சொற்பொருளை விளக்க 
வில்லையே; பொழிப்புப்‌ பொருள்‌ தெரிந்தன்றோே பொருள்‌ 
நுண்மை விளங்கவேண்டும்‌; மேற்பொருளையும்‌ விளக்கி 
நெஞ்சப்‌ பொருளையும்‌ உடன்‌ விரிப்பதாயின்‌, என்னாம்‌? 
விளக்கம்‌ வேண்டாது மிகுந்து, செயற்பயன்‌ குறைந்து, 
கருத்துத்‌ தரம்‌ குறையுமே, என்செய்வல்‌?'' என்று 
அஞ்சினேன்‌. வள்ளுவர்‌ நெஞ்சமாம்‌ முதற்‌ சொற்பொழிவைக்‌ 
கேட்டார்‌ பலரிடம்‌ இச்சிக்கல்‌ பற்றி உசாவினேன்‌. எனக்‌ 
கோர்‌ நீண்ட ஆறுதல்மொழி தந்தனர்‌. “கேள்வியாளர்‌ 
பலர்‌ தமிழறிவும்‌ சான்‌ றவர்‌'' என்று சொல்லினர்‌. “*முன்னர்‌ 
குறள்‌ கல்லாருங்கூடத்‌ திருக்குறட்‌ பொழிவு செவிப்படுதற்‌ 
கென்றே, சின்னாளாய்ப்‌ பொழுதனைத்தையும்‌ குறள்‌ 

வ.--5 


66 வள்ளுவம்‌ 


படிப்பான்‌ செலவிடுப'' என்று மனம்‌ இனிக்க மொழிந்தனர்‌. 
இதுகாறும்‌ எழுத்து மணம்‌ நுகராத்‌ தமிழருங்கூடத்‌ திருக்‌ 
குறள்‌ கற்கும்‌ ஒரே நோக்கொடும்‌ ஓரே மூச்சொடும்‌ தமிழ்‌ 
பயீல்வதாக, எவ்வளவு உயர்ந்த புதிய செய்தியைத்‌ தெரிவித்‌ 
தார்கள்‌. இனைய கல்ல பல முற்படு செய்திகளைக்‌ கேட்டு 
நாமனைவோரும்‌ உவகை யடைகின்றோம்‌. மனம்பொய்யா 
முயற்கிபுடையார்‌ வாழிய! 


5. பொருள்‌ நிலை 


இசல்வப்‌ பேரன்பர்களே ! 


வணக்கம்‌. இம்‌ மாலைச்‌ சொற்பொழிவு "பொருள்‌ 
அலை' என்னும்‌ செல்வத்‌ தலைப்பின்‌ மேற்று. இன்று, 
நாளை, நாளை நீக்கி என்ற முந்நாட்களிலும்‌ பொருள்‌ பற்றிய 
பலநிலைச்‌ சொற்பொழிவுகளைத்‌ தொடர்ந்து நீவீர்‌ செவி 
மடுப்பீர்‌. வள்ளுவர்‌ நெஞ்சத்‌ தலைப்பில்‌ திருக்குறள்‌ நாள்‌ 
வாழ்க்கைக்கு ஓப்பீய செயல்‌ நூல்‌ என்பதை எண்பிப்பான்‌, 
நனிசிறிது பொருள்பற்றிக்‌ குறிப்பிட்டேன்‌. பலநிலையறத்‌ 
தலைப்பில்‌, மக்கள்‌ பால்‌ ஆசிரியர்‌ கண்ட பல்வேறு பொருள்‌ 
நிலைகளைத்‌ தவச்சிறிது தொகுத்துரைத்தேன்‌. செயல்‌ 
நெஞ்சனராம்‌ வள்ளுவர்‌ நம்மை உடைமைக்‌ காலத்தும்‌ 
.இன்மைக்‌ காலத்தும்‌ பொருளுலகில்‌ யாங்ஙனம்‌ செயற்‌ 
படுத்துகிறார்‌ என்பதனை, இது முதலாம்‌ முத்தலைப்பிலும்‌ 
ஆராய்வாம்‌. இவ்வாராய்ச்சியைக்‌ குறிக்கொண்டு கேட்டார்‌ 
யார்க்கும்‌ குறளாக்‌ கற்குமுறையும்‌, கற்றுப்பயன்‌ 
கொள்ளும்‌ செயல்‌ வேட்கையும்‌ விளங்கித்‌ தோன்றும்‌ 
என்பது என்‌ துணிபு. தன்‌ பொருள்நிலை எது? அந்நிலைக்‌ 
கேற்ற குறள்‌ நெறி எது? என்பதூஉம்‌ முன்னர்த்‌ தோன்றக்‌ 
காண்பீர்கள்‌. கைக்கப்‌ பேசினும்‌, கழறியுரைப்பினும்‌, 
மயங்குவது போலினும்‌, முரணுவது போலினும்‌, யான்‌ 


68 வள்ளுவம்‌ 


அறிந்தவாறு சொல்லாற்றும்‌ உங்கள்‌ அன்பனைப்‌ 
பொறுத்துச்‌ சாய்த்த செவியினராய்‌ உளங்கொண்மின்‌! 


பொருளை ஆராய்வதற்குமுன்‌ வேறொரு விளக்கம்‌: 
நென்னல்‌ மாலைச்‌ சொற்பொழிவைப்‌ பற்றியது. அப்பொழறி 
வால்‌ எழுந்த இரண்டோர்‌ ஐயங்களை, அன்பர்‌ சிலர்‌ என்‌ 
இல்லம்‌ தேடிவந்து வினவினர்‌. “அவரவர்‌ நிலையோடு 
ஓட்டித்‌ திருக்குறளைப்‌ பொறுக்கிக்‌ கற்கவேண்டும்‌ என்று 
அழுத்தி மொழிந்தீர்‌; அதுவே கருத்தாயின்‌, கற்றோர்‌, 
“கற்றில னாயினும்‌ கேட்க” என்னும்‌ குறளைப்‌ படியாது 
விட்டுவீடவேண்டுமா? பொருளற்றவன்‌, 'ஈத்துவக்கும்‌ 
இன்பம்‌ அறியார்‌ கொல்‌' என்ற குறள்‌ எனக்கு அன்று என 
ஒதுக்கிவிடவேண்டுமா? *இரப்பான்‌ வெகுளாமை வேண்டும்‌” 
என்‌ ற குறளை ஒருசெல்வன்‌ தனக்கு அன்று எனத்‌ தள்ளிவிட 
வேண்டுமா? “அவரவர்‌ வாழ்நிலையொடு பொருத்திக்‌ குறள்‌ 
கற்க! என்னும்‌ நும்‌ வன்புறையை நம்பினார்‌ யாது 
கொள்வர்‌ எனின்‌, வாழ்க்கைத்துணை நல அதிகாரத்தை 
ஆண்‌ கற்கவேண்டா; பெண்வழிச்‌ சேரல்‌ அதிகாரத்தைப்‌ 
பெண்‌ கற்கவேண்டா; மக்கட்பேறு அதிகாரத்தைப்‌ அப்‌ 
பேரில்லாதார்‌ கற்கவேண்டா; இல்வாழ்க்கை யதிகாரங்‌ 
கணையும்‌ காமத்துப்பால்‌ முழுமையும்‌ துறவி கற்கவேண்டா; 
உழவு, காது, ஒற்றாடல்‌, அமைச்சு, படைமாட்சி அதிகாரங்‌ 
களப்‌ பிறர்‌ கற்கவேண்டா எனவாங்குக்‌ குறள்‌ குறளாக 
அதகொரம்‌ அதிகாரமாகத்‌ திருக்குறளை ஒதுக்கும்‌ போக்கு 
வினையும்‌ அன்றோ? தன்னீலைக்குப்‌ பொருந்திய பகுதிகளைக்‌ 
கல்‌; பொருந்தாப்‌ பகுதிகளை விடு என ஓர்‌ கழிப்பு 
உணர்ச்சியை நும்முரை தூண்டவில்லையா? பிரிவினை குறள்‌ 
நுரலகத்துக்கும்‌ ஆயிற்றுக்கொல்‌/ முழுதும்‌ கற்றாகவேண்டிய 
ஒருநால்‌ குறளன்றோ! இன்னதோர்‌ துண்டுபடு குறட்‌. 


பொருள்நிலை 69 


கல்வியை மககளிடைப்‌ பரப்பாதீர்‌'' என வேகஞ்‌ செறிந்த 
அன்பினராய்‌ அன்னோர்‌ எடுக்‌. துரைத்தனர்‌. 


கற்றற்கு உரிய குறள்கள்‌, கல்லாது ஒதுக்கப்படும்‌ 
குறள்கள்‌ என்றதோர்‌ பிளவுக்கருத்து என்‌ சொற்‌ 
பெரழிவால்‌ யாரொருவர்‌ உள்ளத்தும்‌ விழுந்திருக்குமேல்‌, 
ஐயன்மீர்‌! அவ்விழுக்காடு பிழை; முற்றும்‌ பிழை. இவன்‌ 
சொல்வன்மைக்‌ குறையுடையான்‌ என்று என்னைப்‌ பழித்து 
அக்‌ கருத்தை அகற்றிக்‌ கொண்மின்‌! குறளனைத்தும்‌ 
யாண்டும்‌ யாரும்‌ கசடறக்‌ கற்கத்தகும்‌ சால்புடையவை 
என்பதுவே என்‌ அறிவுத்‌ துணிபு. தமிழ்‌ மகளும்‌ தமிழ்‌ 
மகனும்‌, குழவிப்பருவம்‌, கேள்வீப்பருவந்தொட்டே குறள்‌ 
முழுதும்‌ பயிலவேண்டும்‌. அகம்‌ குறளாதல்‌ வேண்டும்‌. 
புறத்தே குறட்சுவடி. மிகையாதல்‌ வேண்டும்‌ என்பதுவே 
ஏன்‌ உள்ளம்‌. இம்‌ முழுத்துணிபிற்கு மாறாக முன்னும்‌ 
சொல்லிற்றிலேன்‌; இனியும்‌ சொல்வேனல்லேன்‌. நிற்க. 


வள்ளுவர்‌ நெஞ்சின்‌ அடிப்படை என்‌? திருக்குறளின்‌ 
அடிப்படை என்னை? என்‌ சொற்பொழிவுகள்‌ அனைத்தின்‌ 
அடிப்படைதான்‌ என்கொல்‌? செயல்‌, செயல்‌, செயல்‌. 
முன்னெல்லாம்‌ பெருமைநோக்கொடு பலர்பார்த்த இருக்‌ 
குறளைச்‌ செயல்நோக்கில்‌ வைத்து நான்‌ பார்க்கின்றேன்‌. 
அந்நோக்கொடு கற்குமாறு யாரையும்‌ வேண்டுகின்றேன்‌. 
திருக்குறள்‌ கண்காட்சிச்‌ சாலையோ எனின்‌, அற்றன்று; 
நிலத்துட்‌ இடந்த நாணயம்‌, புழங்கிய மட்பாண்டம்‌, 
எலும்புக்கூடு, உடல்புதை தாழி, ஒருகால்‌ மறஞ்சான்ற 
வீல்‌ வாள்‌ வேல்‌, அணிசான்ற கலன்‌ என்றினைய 
பொருள்கள்‌ ஒருங்கு காணப்படும்‌ இடம்‌ ஒரு கண்காட்சிச்‌ 
சாலை. அச்சாலை காண்பார்‌ வரலாற்றறிவு பெறுவர்‌. பழம்‌ 
பெருமை அறிவர்‌. அச்சாலைப்‌ பொருள்கள்‌ காண்பார்‌ தம்‌ 


70 வள்ளுவம்‌ 


காள்வாழ்விற்குப்‌ பயன்படா. ஆயிரத்தெண்ணுூறு 
ஆண்டுகட்கு முந்திய பழம்பெருமை வீர்த்தற்கும்‌, 
பண்டையோர்‌ உயர்கிலை அறிவித்தற்கும்‌ எழுந்ததன்று 
திருக்குறள்‌. ஈம்‌ திருக்குறட்பற்றை நாமே ஒருகால்‌ தனித்‌ 
இருந்து நினைந்து பார்ப்பின்‌, நாளைச்‌ சாகவிருக்கும்‌ 
கிழவலுக்குக்‌ கொடுக்கும்‌ மதிப்பளவே தருக்குறளுக்கும்‌ 
கொடுக்கிறோம்‌ என்பது தோன்றும்‌. பாடஞ்செய்யப்பட்ட 
உயீர்ப்பொருள்போலத்‌ திருக்குறளை வைத்திருக்கிறோம்‌ 
என்று தோன்றும்‌. 

திருக்குறள்‌ என்‌ கருத்தில்‌ ஒரு பெருஞ்‌ சந்தை. 
நடப்புச்‌ சந்தையில்‌ பல இனச்‌ சரக்குகளும்‌, ஓரினத்‌ 
துள்ளே பலவகைப்‌ பொருள்களும்‌ உள. திருக்குறட்‌ 
சந்தைக்கண்‌ அதிகாரங்கள்‌ பலவினச்‌ சரக்குக்களாம்‌. 
ஓரதிகாரத்துக்‌ குறள்கள்‌ ஓரினச்‌ சரக்கின்‌ பல்வகையாம்‌. 
சந்தையில்‌ உள்ள எல்லாப்‌ பொருள்களும்‌ விற்றற்கு 
உரியன என்றாலும்‌, அனைத்தினையும்‌ ஒருவரே வாங்கிக்‌ 
கொள்ளல்‌ இல்லை. கைப்பொருளுக்கேற்ப, நாட்செலவிற்‌ 
கேற்ப, ஒவ்வொருவரும்‌ வெவ்வேறு தரத்தில்‌ பண்டங்களை 
வாங்கிக்‌ கொள்கிறோம்‌. நம்‌ உள்ளங்‌ கசிய, நாட்டின்‌ 
கேடு புலப்பட, பழம்‌ என்ற பெயரோடு அழுகி ஓதுக்கிய 
வற்றையும்‌, காய்கறி என்ற பெயரினவாய்த்‌ தோல்திரைந்து 
நீர்‌ சருங்கியவற்றையும்‌, மளிகை என்னும்‌ பெயரால்‌ 
கல்லும்‌ மண்ணும்‌ குப்பையொடு கலந்தவற்றையும்‌, மக்கள்‌ 
என்பார்‌, என்‌ செய்வது, தம்‌ வறுமைநிலை காரணமாய்க்‌ 
காசு கொடுத்து வாங்கக்‌ காண்கின்றோம்‌. வீற்றற்கு வந்த 
சந்தைப்‌ பொருள்களை ஓருவர்‌ அல்லர்‌, பற்பலர்‌ பலப்பல 
நிலையில்‌ வாங்கிக்கொள்வதால்‌, எல்லாம்‌ விற்பனையாகி 
விடுகின்றன. 

இழுக்குறட்‌ சந்தைப்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ செய்வதற்கு. 
உரியனவே; என்றாலும்‌, அனைத்துக்‌ குறள்களும்‌ ஒருவர்‌ 


பொருள்கிலை 71 


வாழ்க்கையில்‌ ஒரு நிலைக்கண்‌ மேற்கொள்ளுதற்கில்லை. என்‌ 
மனத்திட்பம்‌, அறிவு வளர்ச்சி நிலைகளுக்கு ஓப்பவும்‌, என்‌ 
வாழ்வு ஏற்கும்‌ பிற ஆற்றற்குத்‌ தகவும்‌, “அளவறிந்து 
உண்க' என்றபடி யான்‌ செய்தற்குரிய குறள்களையே 
வள்ளுவச்‌ சந்தையில்‌ எடுத்துக்கொள்வேன்‌. .நும்‌ மனவறிவு 
நிலைகளுக்கு ஓப்ப, யான்‌ தேர்ந்துகொண்ட குறள்களையோ, 
இவற்றோடு வேறு பலவற்றையோ நீவிரும்‌ எடுத்துக்‌ 
கொள்வீர்‌. இங்கன்‌ அவரவர்‌ உண்டற்கு உரிய ஊணளவு 
போல்‌, செயற்குரிய குறள்களை ஒருவர்‌ அல்லர்‌, பற்பலர்‌ 
பலப்பல வாழ்க்கை நிலைகளில்‌ மேற்கொள்வதால்‌ எல்லாக்‌ 
குறள்களும்‌ பல்லோர்‌ வாழ்க்கைத்‌ தொகுதியில்‌ செயலாகி 
அமைகின்றன. 


சந்தைக்கண்‌ வணிகர்‌ பலர்‌ உளர்‌. காசுக்குச்‌ சரக்கு 
விற்பர்‌. அவர்‌ சரக்குக்‌ குவியல்‌ நாம்‌ வாங்குதொறும்‌ 
குறைவுபடுவது; முந்திக்‌ கொள்ளாவீடின்‌ பெருங்காசுக்கும்‌ 
சில சரக்கு கிடைப்பது அரிதா யொழியும்‌. இக்குறைகள்‌ 
அற்றது திருக்குறட்‌ சந்தை. வள்ளுவர்‌ ஒருவரே வணிகர்‌. 
வணிகர்‌ மட்டுமல்லர்‌; மருந்தும்‌ தானே செய்து மருத்துவமும்‌ 
உடன்செய்யும்‌ தமிழ்‌ மருத்துவன்போல்‌, குறளும்‌ தானே 
விளைத்துக்‌ கொடுப்பதனையும்‌ நேரடியாகச்‌ செய்யும்‌ வணிக 
வுழவர்‌. இவ்வுழவரும்‌ தம்‌ குறட்சரக்குக்களுக்கு அணித்து 
இருக்க மாட்டார்‌. ஒருவன்‌ அளந்துகொடுக்க ஒருவன்‌ 
வாங்கும்‌ விற்பனைப்பண்டம்‌ போலாது, குடங்கொண்டு 
முகக்கும்‌ குளத்துநீர்‌ போலவும்‌, விழைந்தாங்கு எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ மேலைநாட்டு விருந்துபோலவும்‌, தடையின்றி 
அவரவர்‌ தாமே கொள்ளக்‌ டெப்பது குறட்‌ பண்டம்‌. 
காசில்லை, கடனில்லை, வணிகனில்லை என்று குறள்களை 
மனத்து நிரப்பிக்‌ கொண்டாலோ, வாழ்வு செரிக்காது. 
எப்போதும்‌ கொள்ளக்‌ கிடப்பதுதானே என்று நிலைக்குக்‌ 


72 வள்ளுவம்‌ 


குறையக்‌ கொண்டாலோ, வாழ்வு பட்டினிப்படும்‌. குடும்பப்‌ 
பொருளைக்‌ குழந்தை கொள்ளுமாப்போல்‌ மிகுத்தும்‌ 
குறைத்தும்‌ குறள்களைக்‌ கொள்வதில்‌ ஓர்‌ மனக்குற்றம்‌ 
இல்லெனினும்‌, அளவறியா வாழ்க்கை அறிவுக்குற்றம்‌ 
உடைத்துக்காண்‌. அக்குற்றம்‌ மனக்குற்றத்திற்கு அடிப்‌ 
படை காண்‌, “மிகினும்‌ குறையினும்‌ நோய்‌ செய்யும்‌' 
(941) என்றபடி, அவரவர்‌ வயிற்றுப்‌ பதம்போல்‌ 
வாழ்வுப்பதம்‌ காடி, செரித்துப்‌ பசிக்கும்‌ நிலைக்கேற்ற 
செயற்குறள்களையே மிகுதியும்‌ எண்ணவேண்டும்‌. உரைகல்‌ 
போலக்‌ குறளொடு செயலை உராயவேண்டும்‌. அந்‌ 
நிலையிற்றான்‌ வாழ்வு ஒளிபெறும்‌. 


என்‌ அறிவுடைச்‌ சுற்றமே! செயல்‌ செயலென யான்‌ 
அடித்‌ அரைக்கும்‌ வள்ளுவத்தினை ஓரளவு இவண்‌ விளக்கஞ்‌ 
செய்தேன்‌. இணி, அன்பர்கள்‌ தொடுத்த வினாவிற்கு, 
அஃதாவது “கல்லாது குறளொதுக்கம்‌ செய்யவேண்டுமா?” 
என்ற வினாவிற்கு விடைகாண்போம்‌. குறள்‌ முழுதும்‌ கற்ற 
பின்னர்த்தானே நிலைக்கொத்த குறள்கள்‌ இவையென 
ஒருவர்‌ தெரிக்து கொள்ள இயலும்‌. என்‌ நிலையை 
உயர்த்தும்‌, இருத்தும்‌ குறள்கள்‌ ஓரிரு அதிகாரங்களில்‌ 
ஒருக்கு வாய்க்கமாட்டா. அதிகாரத்துக்குச்‌ சிலவாக 
எல்லா அதிகாரங்களிலும்‌ புகுந்து கிடக்கும்‌. *அறிதோறு 
அறியாமை கண்டற்றால்‌' (1110) என்ற பயில்வுக்‌ 
குளைடியைக்‌ காமத்துப்பால்‌ கற்றாலன்றோ துறவி எடுத்துக்‌ 
கொள்ள வீயலும்‌. ஆதலின்‌ நிலைக்கு ஓத்த குறள்களைக்‌ 
அண்டு கொள்ளுதற்கேனும்‌ யாரும்‌ குறள்முழுதும்‌ கற்றாக 
வேண்டும்‌. 


அவ்வினாவிற்கு இஃதோர்‌ சிறுவிடை. மழுப்பிய 
விடையென்று சிலர்‌ கருதலாம்‌. மழுப்புவது என்‌ உட்‌ 


பொருள்நிலை 73 


கிடக்கையாயின்‌, அன்னதோர்‌ வினாவை நண்பர்கள்‌ 
வினவினர்‌ என்று இப்பேரவைமுன்‌ சொல்லமாட்டேன்‌, 
அவர்‌ வினா பொருள்‌ பொதிந்தது என்ற கருத்தானும்‌, 
குறள்களைப்‌ பள்ளிப்‌ பிள்ளகள்போல்‌ இடையிடையே 
கற்பாராயின்‌, விட்டுவிட்டு மருந்துண்பார்‌ போலப்‌ பயன்‌ 
பெறுர்‌ என்ற துணிபானும்‌, அன்பர்தம்‌ வினாவை வரவேற்‌ 
றேன்‌. 'பொருள்நிலை' என்ற தலைப்பிட்டு, பேரன்பர்களே! 
மற்றொன்று விரிப்பதுபோல்‌ தோன்றினும்‌, இவ்விரிவு 
இன்று இட்ட சிறு தலைப்பிற்குப்‌ புறம்பேயொழிய, 
எடுத்துக்கொண்ட இருக்குறட்‌ பெருந்தலைப்பிற்கு வித்தனைய 
கேண்மைத்து என்று எண்ணியே, முன்னைச்‌ சொற்பொழி 
வின்‌ ஓழிபாக ஈண்டுப்‌ பேசுகின்றேன்‌. 


நிலைசார்ந்த குறள்களை நாடி மேற்கொள்ளற்கேனும்‌ 
ஒருவர்க்குத்‌ திருக்குறள்‌ முழுநூற்‌ கல்வி வேண்டும்‌ 
என்ப,து ஒரு பெரும்‌ விடையாகாது என்று நானே ஓத்துக்‌ 
கொண்டேன்‌. ஏன்‌? “அகரமுதல எழுத்தெல்லாம்‌' என்ற 
முதற்குறள்‌ தொடங்கி, கோலும்‌ தாளும்‌ வைத்துக்‌ 
கொண்டு,ஒருவர்‌ கற்கிறார்‌. இடையிடை தந்நிலைக்கு அமைந்த 
குறள்களைப்‌ பொறுக்கி எழுதிக்‌ கொள்கிறார்‌. “ஊடுதல்‌ 
காமத்திற்கு இன்பம்‌' என்னும்‌ ஈற்றுக்‌ குறளைக்‌ கற்று 
முடித்தபின்‌, பொறுக்கிய குறள்களே தம்‌ வாழ்வுச்‌ 
செயலுக்கு உரியன என்று தொகுத்துக்‌ கொள்கிறார்‌. 
அவர்‌ சேர்த்த குறள்கள்‌ இருநூறு என்று கொள்வோம்‌. 
இவ்விருநா..றும்‌ தாம்‌ அவர்‌ நிலைக்கு வேண்டும்‌ குறள்கள்‌ 
எனவும்‌, மற்றை அயீரத்தெச்சமும்‌ அவர்க்கு உதவாக்‌ 
குறள்கள்‌ எனவும்‌ கருத்தாகுமா? ஒருவர்‌ நிலை என்பது 
வாழ்நாள்‌ காறும்‌ மாறாத தொன்றா? வளர்ச்சியுடைப்‌ 
பொருட்கு மேலோ ழே நிலைப்‌ பெயர்ச்சி என்பது 
.உண்டன்றோ? சந்தைக்கண்‌ வாங்கிய சரக்குகளைத்‌ தவிர 


74 வள்ளுவம்‌ 


ஆண்டுப்‌ பிறசரக்குகளெல்லாம்‌ வேண்டாதென என்று 
பொருள்படும்‌? அற்றைகாட்‌ செலவிற்கு வேண்டாதன சில; 
முன்னரே கைவசம்‌ இருத்தலின்‌ வீரும்பாதன சில; செலவீருக்‌ 
கும்போது வாங்குவோம்‌ என்று விட்டுவைப்பன சில; செல 
விருந்தும்‌ பொருள்வலிக்கு விஞ்சியன என்று எண்ணி 
வீழையாதன சில; இஃதோர்‌ உலகவியல்பு. இவ்வுவமைத்‌ 
தொடர்ச்சியை நிலையடிப்படை விளக்கத்திற்கு ஒரு தெளிவு 
கருவியாக நினைக. 


திருக்குறள்‌ கற்கும்‌ பெருமக்கள்‌ தந்கிலைக்குப்‌ 
பொறுக்கியன நிற்க. பிற குறள்களெல்லாம்‌ தமக்கு 
என்றும்‌ வேண்டாதன என்பது நினைப்பரிய பெரும்‌ பிழை; 
பால்குடி மறந்து உண்ணப்‌ பயின்ற குழந்தை தாய்‌ 
வேண்டாம்‌ என்பதை ஓப்பது. செய்தகுறள்‌, செய்யுங்குறள்‌ 
என்ற செயலடிப்பட்ட முந்கிலைக்‌ கல்வி திருக்குறள்‌ கற்பார்‌ 
யார்க்கும்‌ ஓருவக்தம்‌ வேண்டற்பாலது. வாழ்க்கையில்‌ 
நின்றொழுகும்‌ மூனைப்பினராய்த்‌ திருக்குறள்‌ ஏந்துவார்‌ 
யாரும்‌ செயல்‌ முக்கிலைப்‌ பகுத்தறிவு கொண்டு கற்கதில்‌. 

பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு 


அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு (148) 
இருமனப்‌ பெண்டிரும்‌ கள்ளும்‌ கவறும்‌ 
திருமீக்கப்‌ பட்டார்‌ தொடர்பு (920): 


ஓ! இவை என்‌ வாழ்க்கையிற்‌ செய்த குறள்கள்‌. இவை: 
கழறும்‌ குற்றங்கள்‌ என்மாட்டு இல. பரத்தை ஈச்சல்‌, 
கள்ளுண்டல்‌, சூதாடல்‌ ஆகிய வேட்கைகளை இயல்பில்‌ 
அறியேன்‌. இக்குணங்கள்‌ தாமே என்பால்‌ அமைந்த! 
கிடப்பன. 


தன்நெஞ்சு அறிவது பொய்யற்க; பொய்த்தபின்‌ 
தன்நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌ (293): 


பொருள்நிலை 75 


புறங்கூறிப்‌ பொய்த்துயிர்‌ வாழ்தலிற்‌ சாதல்‌ 


அறங்கூறும்‌ ஆக்கம்‌ தரும்‌ (1837: 
மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி 
மறைந்தொழுகும்‌ மாந்தர்‌ பலர்‌ (277) 


ஆ! இவை என்‌ வாழ்க்கையில்‌ இதுகாறும்‌ செயற்படாக்‌ 
குறள்கள்‌. நினைவாலும்‌ சொல்லாலும்‌ செயலாலும்‌ 
பொய்‌ வாழ்க்கையேன்‌. யாம்‌ மெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ 
தலையாய அறம்‌ (300) என்ற நடையில்‌ வள்ளுவர்‌ 
தம்மையே ஆணைப்படுத்தி மொழிந்த வாய்மை யொழுக்கம்‌ 
இன்றுமுதல்‌ என்‌ செயலுக்கு உரியது காண்‌. ஆளைக்கண்டு” 
ஒன்று, காணாது ஓன்று சொல்லித்திரிந்த கயமையேன்‌. 
“எனனை கொல்‌ ஏதிலார்‌ மாட்டு ' (188) என வள்ளுவரும்‌ 
அஞ்சும்‌ புறங்கூற்று இனி ஆகாது காண்‌. மறைந்தொழுகும்‌ 
மாந்தர்‌ பலருள்‌ நெடுங்காலமாக யானும்‌ ஒருத்தன்‌. மாசு 
மனத்துப்‌ பெருகவும்‌, தூய்மை விளம்புவான்‌ புறக்கோலம்‌ 
பூண்ட அறிவுடை வஞ்சகன்‌. *வன்கணார்‌' என வள்ளுவர்‌ 
பழித்த அகங்கூடாப்‌ புறவொழுக்கம்‌ இன்று ஓழிகதில்‌.. 
இவையெல்லாம்‌ யான்‌ இன்று தொட்டுச்‌ செய்யுங்‌ 
குறள்களாகும்‌. 
பொறுத்தல்‌ இறப்பினை என்றும்‌; அதனை 


மறத்தல்‌ அதனினும்‌ ஈன்று (152) 
சால்பிற்குக்‌ கட்டளை யாதெனின்‌, தோல்வி 

துலையல்லார்‌ கண்ணுங்‌ கொளல்‌ (986) 
தன்னுயிர்‌ தானறப்‌ பெற்றானை ஏனைய 

மன்னுயி ரெல்லாம்‌ தொழும்‌ (268): 
அற்றவர்‌ என்பர்‌ அவாவற்றார்‌ மற்றையார்‌ 

அற்றாக அற்றது இலர்‌ (365) 


இக்‌ குறள்களேோ வாழ்விற்கு இன்றியமையாதன; எனி 
னும்‌ இன்று என்‌ ஆற்றலுக்கு விஞ்சியன. நாட்செல்லச்‌ 
செல்லப்‌ படிப்படியாகக்‌ கொள்ளற்கு உரியன. இவை 


76 வள்ளுவம்‌ 


முன்னோ பின்னோ ஒரு ஞான்று என்‌ வாழ்வில்‌ அமையத்‌ 
தகும்‌ செய்குறள்கள்‌. செய்த, செய்யும்‌, செய்குறள்கள்‌ 
என்னும்‌ பகுத்தறிவோடு குறள்தோறும்‌ நின்று நிலை 
நினைந்து கற்பதுவே, வாழ்வு நலஞ்‌ செய்யும்‌ எனத்‌ 
தெளிமின்‌/ 


நிலையில்‌ தாழாமைக்குச்‌ செய்த குறள்களின்‌ நினைப்பும்‌, 
நிலை வளர்ச்சிக்குச்‌ செய்யுங்‌ குறள்களிடை அழுத்தமும்‌, 
நிலையை மேன்மேல்‌ என்றும்‌ உயர்த்தற்குச்‌ செய்குறள்கள்‌ 
மேல்‌ ஓட்டமும்‌ வேண்டுமாதலின்‌, குறளொதுக்கம்‌ 
யாண்டும்‌ யார்க்கும்‌ அமையாது காண்‌. மேலும்‌ ஒரு பெரு 
நூலகத்துப்‌ புகுவார்க்கு இருநிலை உரியன. ஒன்று கல்வி 
நிலை; ஏனையது அறிவுநிலை. வள்ளுவர்‌ ஞாலமக்களைப்‌ பகுத்து 
உணர்ந்த முறை யாது? புறத்தும்‌ அகத்தும்‌ கண்ட மக்கள்‌ 
நிலைகள்‌ யா? நிலைக்கேற்ப விதித்த வழிகள்‌ யா? உளம்‌ 
பதிப்பான்‌ ஆளும்‌ சொற்களும்‌ ஈடைகளும்‌ யா? என 
ஆசான்‌ அறிவைக்‌ காண்பது கல்விநிலை. இஃதோர்‌ பரந்த 
முழுக்கல்வி. ஆசிரியன்‌ நெஞ்சங்‌ காண்பதற்கு அவன்‌ 
செய்த முழுநூரற்‌ கல்வி இயன்றியமையாதது. இங்ஙன்‌ 
திருக்குறளைக்‌ கற்றபின்‌, அப்பெருமகன்‌ கண்ட மக்களுள்‌ 
யான்‌ யார்‌? நிலைகளுள்‌ என்‌ நிலை யாது? வழிகளுள்‌ எனக்‌ 
குரிய செயல்வழி எது? எனத்‌ தன்நிலையோடு ஓட்டிய 
குறட்‌ காட்சியே அறிவுகிலை எனப்படும்‌. இக்கிலையறிவே 
செயலூரக்குஅற்பது. கற்றபின்‌ நிற்க அதற்குத்‌ தக” என்ற 
குறளடி. இவ்விரு நிலையையும்‌ ஒருங்கு சுட்டுவது. இதுவே 
நூல்‌ புகுமுறையாதலின்‌, கல்வி நிலையில்‌ திருக்குறளை 
குழுதும்‌ என்றும்‌ சாந்துணையும்‌ கற்க; அறிவுநிலையில்‌ தன்‌ 
நிலைக்கு ஏற்ற செயற்குறள்களையே நீடு நினைக! நினைவுத்‌ 
திட்பம்‌ பெறுக. கற்பார்‌ நிலையுயர்வே வள்ளுவர்‌ எழுத்துப்‌ 
பயன்‌ ஆகியர்‌. 


பொருள்நிலை 77: 


குறள்‌ நண்பர்களே! இணி இன்று மேற்கொண்ட 
பொருள்நிலைத்‌ தலைப்புப்பற்றி உரை செய்வேன்‌. பொருள்‌ 
செயல்வகை, நன்‌ றியில்‌ செல்வம்‌, நல்குரவு, ஒப்புரவறிதல்‌, 
ஈகை, ஊழ்‌, ஊக்கமுடைமை, ஆள்வீனையுடைமை என்ற 
அதிகாரங்களில்‌ பலவாகவும்‌, பிற தலைப்புடைய அதிகாரங்‌: 
களில்‌ சிலவாகவும்‌, பொருட்குறள்‌ பரந்துகிடக்கின்‌ றன. 
பொருளினை வீழைந்தும்‌ வெறுத்தும்‌, பொருள்‌ காரணமாய்‌ 
மக்களை அறிவுறுத்தியும்‌, புகழ்ந்தும்‌, இகழ்ந்துமாகப்‌ பல 
நிலைகளில்‌ குறள்கள்‌ பிறந்திருக்கன்றன. பொருள்‌ இன்றி 
யமையாமையை முழுதுணர்ந்த வள்ளுவர்‌ பொருளின்‌ 
ஆற்றலை, அது நன்மையினும்‌ தீமைக்குக்‌ கருவியாதலை ஒரு 
ஞான்றும்‌ மறந்தவரல்லர்‌. பொருளிலாதவன்‌ தன்‌ இன்மை 
அடைப்பான்‌, மனத்தூய்மை கெடுத்துப்‌ பொருளீட்டு: 
கிறான்‌. உடையான்‌ தனீப்‌ பெருஞ்‌ செல்வனாக, எல்லாம்‌ 
தனதாக, மனம்‌ ஓன்று உண்டு என்பதையும்‌ மறந்து 
பொருள்‌ குவிக்கிறாள்‌. பொருள்‌ என்பது யாது? அதன்‌ 
பயன்‌ யாது? அதனை ஈட்டும்‌ நெறியாது? பொருட்கும்‌ 
தன்னிலைக்கும்‌ உரிய தொடர்பு யா.து?வாழ்க்கைக்கு வேண்டும்‌ 
அளவு யாது? பொருளுக்கும்‌ மனத்தூய்மைக்கும்‌ பொருந்திய 
அடிப்படை யாது? என்றெல்லாம்‌ மக்கள்‌ வீனவிக்‌ கொள்வ 
தில்லை. பொருள்‌ இன்றியமையாதது என்பதற்காக, அதற்‌ 
கோர்‌ ஒழுக்க வரம்பின்றா போய்விடும்‌? உடலும்‌ கல்வி 
யும்‌ அறிவும்‌ இன்றியமையாதனவெனீனும்‌ அவற்றின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ ஒழுக்க வரம்பு உண்டன்றோ? 

இன்றியமையாப்‌ பொருளை ஈட்டற்‌ கண்ணும்‌ 
செலவீடற் கண்ணும்‌ மக்கள்‌ உறும்‌ பல மாசுகளைக்‌ கண்ட 
வள்ளுவர்‌--(பொருளல்லது இல்லை பொருள்‌' என்று 
சிறப்பித்த வள்ளுவரே--யா.து கூறினார்‌? “பொருட்‌ செல்வம்‌ 
பூரியார்‌ கண்ணும்‌ உள' (241) என இழித்துரைத்தார்‌,. 


78 வள்ளுவம்‌ 


பறி மலைந்து ஆக்கம்‌ எய்துவதைக்‌ காட்டினும்‌, கழி 
ஈல்குரவே தலை' எனப்‌ பொருளுடைமையிலும்‌ புகமுடைமை 
காட்டினார்‌, மனம்‌ அழுக்குறினும்‌ உறுக என்று பொரு 
ளீட்டல்‌ ஈன்று? பொருள்‌ வாராதொழினும்‌ ஒழிக என்று 
மனத்‌ தூய்மை காத்தல்‌ நன்றா? என வள்ளுவரை வினவின்‌. 


இன்றி யமையாச்‌ சிறப்பின வாயினும்‌ 
குன்ற வருப விடல்‌ (961) 
என கேர்விடை இறுப்பர்‌. பேதை, கற்றான்‌, அறிவுடையான்‌ 
என்ற வேறுபாடின்றி மக்கள்‌ மனங்களெல்லாம்‌ பொரு 
ளொன்றின்மேலதாய்‌ அழுக்கடையக்‌ கண்ட ஆசிரியர்‌, 
தாம்‌ தூய்மை சொல்லும்‌ இடம்‌ பொருட்கண்ணது 
என்று நதுணிந்துவிட்டார்‌. தனித்தோர்‌ வாழ்வு ஆகுக, 
தொண்டு செய்வான்‌ தோற்றிய கழகங்கள்‌ ஆகுக, அவைகள்‌ 
ஆகுக, பேரரசுகள்‌ ஆகுக பொருளில்‌ ஒரொழுங்கு யாண்டு 
கரணப்படுமோ ஆண்டு மனவொழுங்கும்‌ நாணய மதிப்பும்‌ 
காணப்படும்‌. பொருளொழுக்கமே ஓருவன்‌ அகவொழுக்கத்‌ 
இற்கு உரைகல்‌ என்பது வள்ளுவம்‌. இக்‌ கருத்தானன்றே 
மனப்பண்பு பேசும்‌ இடந்தொறும்‌ பொருட்‌ பண்பினையும்‌ 
தொடர்புபடுத்திப்‌ பேசுவர்‌. கள்ளாமை, வெஃகாமை, 
அமுக்காறாமை, நடுவு நிலைமை அதிகாரங்கள்‌ சான்றாதல்‌ 


காண்க. 


உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 
கள்ளத்தால்‌ கள்வேம்‌ எனல்‌ (282) 


கன்றே தரினும்‌ நடுவிகந்தாம்‌ ஆக்கத்தை 
அன்றே யொழிய விடல்‌ (113) 


இவ்விரண்டும்‌ மனத்‌ தூய்மை வேண்டும்‌ பொருட்‌ 
குறள்கள்‌. 


பொருள்நிலை 79 


தாய்‌ குழந்தைமேல்‌ வைத்த பேரன்பால்‌, அது 
சாளொரு மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாய்‌ வளர 
வேண்டுமென்று மிக்கவுணவை இடைவிடாது ஊட்டுகிறாள்‌. 
காயன்பால்‌ பிள்ளை கோய்வாய்ப்படுகின்றது. கணந்தோறும்‌ 
மெலிகின்றது. குழந்தை நோய்‌ நீங்கப்‌ பருத்து வளர்‌ 
வதற்கு மருந்து வீனவுறொள்‌. **அம்மா/ குழந்தை பிழைக்க 
வேண்டும்‌. வல்லுணவு ஆகாது. நீருணவே கொடு. 
மெலிவு பாராதே. நாட்பொறு'' என மருத்துவன்‌ வாய்ப்பச்‌ 
சொல்லுகிறான்‌. கொழுத்த உணவுதிணித்த தாயன்பே 
இப்போது குறைந்த உணவு கொடுத்தற்குக்‌ காரணமாக 
நிற்கிறது. தன்‌ மகவு பருக்காவிடினும்‌ ஈலமாக வாழ்க 
என்று அவ்வன்பு அறிவுறுத்துகிறது. நோய்க்கு காரண 
மாகிய தாயன்பை நோய்‌ நீக்கத்திற்கு மருத்துவன்‌ காரண 
மாக்கிக்‌ கொண்டாற்போல, வள்ளுவரும்‌ மனமாசிற்குக்‌ 
காரணமாய மக்களின்‌ பொருட்பற்றையே, அன்னோர்‌ மாச 
நீக்கத்திற்கும்‌ காரணமாக்கிக்‌ கொண்டார்‌ இஃதோர்‌ 
வள்ளுவப்‌ புதுநெறி. 


அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின்‌ வெஃகாமை 

வேண்டும்‌ பிறன்கைப்‌ பொருள்‌ (178) 

அறனாக்கம்‌ வேண்டாதான்‌ என்பான்‌ பிறனாக்கம்‌ 

பேணாது அழுக்கறுப்‌ பான்‌ (163) 
கன்‌ செல்வம்‌ குறையாமைக்கு வழி பிறன்‌ செல்வத்தைக்‌ 
கவர விரும்பாமை என்பர்‌. தனக்கு நல்லது வேண்டா; 
செல்வம்‌ வேண்டா என்று துணிந்தவனே அழுக்காறு 
கொள்வான்‌ என்பர்‌. தன்‌ பொருள்‌ அழிவு சுட்டி, ஆகாப்‌ 
பொருட்‌ பற்றைக்‌ குறைப்பர்‌. அச்சுறுத்தி மனமாசுபடா து 
காப்பர்‌. 

பொருளாவது ஓர்‌ உலகக்‌ கருவி. அக்‌ கருவி குணம்‌ 
பெருக்கவும்‌ குறை நிரப்பவும்‌ பயன்பட வேண்டும்‌. 


80 வள்ளுவம்‌ 


பொருளாவது பண்டமாற்றும்‌ பொதுக்கருவி என்று 
அறிவுத்‌ தெளிவு என்றும்‌ வேண்டும்‌. புறப்பொருளெல்‌ 
லாம்‌ கல்லதற்கும்‌ இயதற்கும்‌ பயன்படுதல்‌ ஆளும்‌ 
மனிதனின்‌ கல்ல இயமனத்தைச்‌ சார்ந்தது. குணமும்‌ 
குற்றமும்‌ பொருள்‌ மேலனவல்ல; அதனை ஆள்வான்‌ 
மேலன. செல்வப்பொருள்‌ தமைக்கே கருவியாதலை 
வள்ளுவர்‌ கண்டார்‌. உடைமை உடையானை அழிப்‌ 
பதைக்‌ கண்டார்‌. உடையான்‌ தான்‌ அழிவதை உணராது 
மஇழ்வதையும்‌ கண்டார்‌. தன்னைத்தானே வஞ்சித்துக்‌ 
கொள்வதையும்‌ கண்டார்‌. வரைவின்‌ மகளிர்‌, கள்ளுண்‌ 
ணுமை, சூதாடாமை அதிகாரங்கள்‌ சான்றாதல்‌ காண்க. 
நல்லதொன்றினைத்‌ தம்‌ நன்மைக்குப்‌ பயன்கொள்ள 
அறியா மக்கள்‌ இழிநிலை கண்டு கவன்று, 


ஒன்றெய்தி நூறிழக்கும்‌ சூதர்க்கும்‌ உண்டாங்கொல்‌ 
நன்றெய்தி வாழ்வதோ ராறு! (932) 
என்று பொருளழஹிவு காட்டித்‌ திருத்துவர்‌. 


கல்வியறிவுடையாருங்கூடப்‌ பொருள்மேல்‌ ஆரா 
வேட்கையராய்ப்‌ பேதையரோடு ஒரு தரமாய்‌ மாசு 
பட்டும்‌ செல்வம்‌ திரட்ட முயல்வதைக்‌ காண்கின்றோம்‌. 
பேதைக்கில்லாத்‌ தம்‌ நுட்ப அறிவையெல்லாம்‌, தீய 
நெறியில்‌ பொருளீட்டம்‌ ஒன்றுக்கே ஆளக்‌ காண்‌ 
கின்றோம்‌. முறைப்படி களவு செய்வது எப்படி? சட்டத்‌ 
திற்கு உட்பட்டுப்‌ பிறரை வெஃகுவது எப்படி? வரி 
கொடாது பணத்தைப்‌ பதுக்குவது எப்படி? என 
வாங்கு நுண்ணிய நுழைபுலச்‌ செல்வராகக்‌ காண்‌ 
கின்றோம்‌. காமத்திற்குக்‌ கண்ணில்லை என்பதுபோலப்‌ 
பொருளுக்கு ஓர்‌ ஐழுக்கமில்லை என்று நாண்‌ துறந்து 
அறங்கூறக்‌ காண்கின்றோம்‌. பொருளுலகம்‌ வேறு, 
நூலுலகம்‌ வேறு என மனக்கொலை செய்யக்‌ காண்‌ 


பொருள்நிலை 81 


கின்றோம்‌. இனைய அறிஞர்களே பிறரெல்லாம்‌ 

தம்மாட்டு ஓழுங்காக, நாரையமாகப்‌ பொய்ப்‌ புரட்டின்றி 
நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கவும்‌ 

. காண்கின்றோம்‌. கல்வி அறிவெல்லாம்‌ உப்புவீழ்‌ பால்‌ 
போலத்‌ திரிந்து நிற்ப, ஈன்மக்களும்‌ அழுக்குற்றுப்‌ பொருள்‌ 
வேட்டையாடக்‌ கண்ட வள்ளுவர்‌, *அஃகியகன்ற அறிவு 
என்னாம்‌' (175) என்று கடிந்துரைப்பார்‌. 


பொருளாற்றலுக்கும்‌ ஓரெல்லையுண்டு. அதன்‌ நன்மை 
இமைக்கும்‌ ஒரெல்லையுண்டு. பொருளாற்றல்‌ அஃதுடையான்‌ 
ஆற்றலைப்‌ பொறுத்தது. அவனாற்றலுக்கும்‌ ஓரெல்‌லையுண்டு. 
“எல்லாம்‌ பொருளால்‌ ஆம்‌' என்பது இன்றியமையாமை 
காட்டும்‌ ஒரு தொடர்‌. குழந்தைப்பேறு உடையார்க்குக்‌ 
குறைவில்லை என்பதை ஓப்பது. *பொருளில்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்‌” என்றதனால்‌, அஃதுடையார்க்கு இவ்வுலகம்‌ 
முற்றும்‌ உண்டு என்பது கருத்தன்‌ றுகாண்‌. “பொய்யனேன்‌ 
நான்‌ உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன்‌'' என 
மெய்யன்பர்‌ சுட்டியபடி,, கேவலம்‌ ஊனோம்பும்‌ வாழ்க்கை 
எம்மக்களின்‌ குறிக்கோளும்‌ அன்று. உலக நல்வாழ்விற்குப்‌ 
பொருளோடு, பொருளினும்‌ சிறந்த பல பண்புகள்‌ 
இன்றியமையாதன. அப்‌ பண்புகள்‌ இருப்பின்‌ பொருள்‌ 
நலஞ்‌ செய்யும்‌, இன்றேல்‌ பொருள்‌ உடையானைக்‌ 
இழறுக்கும்‌. 


வகைமாண்ட வாழ்க்கையும்‌ வான்பொருளும்‌ என்னாம்‌ 
தகை மாண்ட தக்கார்‌ செறின்‌! (897) 


ஏந்திய கொள்கையார்‌ சீறின்‌ இடைமுரிந்து 
வேந்தனும்‌ வேந்து கெடும்‌ . (899 


பொருளாற்றலுக்கு ஓர்‌ அளவு காட்டும்‌ குறள்கள்‌ இவை. 


வ-6 


82 வள்ளுவம்‌ 


சேர்வழியால்‌ பொருளீட்டுதல்‌ எளிதன்று என்பதுவே பலர்‌ 
வாய்ச்சொல்‌. பண்புடையான்‌ பெருஞ்செல்வனாதல்‌ உல 
கத்து அரிய காட்சி. “பேதை பெருஞ்செல்வம்‌ உற்றக்கடை' 
(837) என்றும்‌, “பண்பீலான்‌ பெற்ற பெருஞ்‌ செல்வம்‌” , 
(1000)ஏன்‌ றும்‌ வள்ளுவரே ஓப்புவர்‌. நாம்‌ அறியும்‌ செல்வப்‌ 
பெரியோர்‌, பலர்‌ மனத்தைக்‌ கொன்று, நேர்மையைச்‌ சிறை 
மீட்டுப்‌ பட்டிவைத்தபின்‌ பொருள்‌ திரட்டியோராகவே 
உளர்‌. அரசியல்‌ விதிகளும்‌ நேர்மைக்‌ கொலைக்குப்‌ 
பெருங்காரணமாகும்‌. ஓழுக்கமுடையார்க்கே இடையூரறாய்‌ 
அதனை மறந்தார்க்கு ஊன்று கோலாய்‌ அமைப. பொருளின்‌ 
வரவும்‌ செலவும்‌ உலகத்து ஒரு கணிப்பிற்கு உட்பட்டு 
நிற்கவில்லை. பெற்றோர்‌ தம்‌ கல்வியறிவு ஒழுக்கங்களை 
மக்கட்கு மாற்றவியலாது. இவை கைமாற்றத்‌ தக்க 
பொருள்கள்‌ அல்ல. செல்வம்‌ ஒரு கொடியில்‌, ஓர்‌ எழுத்தில்‌, 
ஆள்‌ மாறத்தகும்‌ எண்மையுடையது. வழக்காடுவார்க்குச்‌ 
சட்டம்போலச்‌ செல்வம்‌ யார்க்கும்‌ எந்நிலைக்‌ கண்ணும்‌ 
வளைந்து கொடுக்கும்‌ தன்மைத்து. அவ்விய நெஞ்சத்தான்‌ 
ஆக்கம்‌ பெறுதலும்‌, செவ்வியான்‌ கேடு உறுதலும்‌,அறத்‌ தின்‌ 
கண்‌ வாழ்வான்‌ செல்வத்தாழ்வு படுதலும்‌ பொருளுலகத்து 
இயற்கை. 


ஈல்லவை எல்லா அம்‌ தீயவாம்‌; தீயவும்‌ 
ஈல்லவாம்‌ செல்வஞ்‌ செயற்கு (375) 


எனப்‌ பொருளின்‌ பண்பற்ற இயற்கையை வள்ளுவரும்‌ 
அறிவர்‌. அறிந்து வைத்தும்‌, வாழ்க்கைச்‌ செலவி ற்கு 
வேண்டிய பொருளை நேர்வழியால்‌ யாரும்‌ ஈட்டவியலும்‌ 
என்பதுவே அவர்‌ துணிபு. 


பொருள்‌ யார்க்கும்‌ வேண்டும்‌; அதனை யாரும்‌ நன்னெறி 
யால்‌ ஈட்டவேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. இவ்வதிராப்‌ 


பொருள்நிலை 83 


பொருட்‌ கொள்கையை இனிப்‌ பல நிலைகளில்‌ ஆராய்வாம்‌. 
*பொருளில்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லாகி யாங்கு' (247) 
என உவமையானும்‌,'பொருளல்லது இல்லை பொருள்‌” (751) 
என உண்மையானும்‌ வலியுறுத்திய வள்ளுவர்‌, “இல்லாரை 
எல்லாரும்‌ எள்ளுவர்‌' (752) என்று ஓர்‌ உலகியல்பு கூறினார்‌. 
வறியோனைச்‌ செல்வரும்‌ சிறுமைப்படுத்துவர்‌. என்போல்‌ 
இவனும்‌ ஓரு வறளிதானே எனப்‌ பிற வறியோரும்‌ 
சீரழிப்பர்‌. ஈன்ற தாயும்‌ தன்‌ மகன்‌ என நினையாது பிறன்‌ 
போல கோக்குவள்‌.இன்னோர்‌ ஒருபாலாக, யாமும்‌ இகழ்வேம்‌ 
என்று வள்ளுவர்‌ தம்மையும்‌ இகழ்வார்‌ கூட்டத்தொடு உளப்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ குறிப்பு, “எல்லாரும்‌ எள்ளுவர்‌' என்ற 
நடைக்கண்‌ அமைந்து கிடப்பக்‌ காணீர்‌! ஆசிரியரின்‌ முதல்‌ 
நோக்கம்‌ பொருளின்‌ இன்றியமையாமை காட்டி,யாவரையும்‌ 
இடையறாது ஈட்டத்‌ தூண்டுவது. *பொருளல்லவரைப்‌ 
பொருளாகச்‌ செய்யும்‌' (751) என்பதனால்‌, இல்லபிற நிரப்பும்‌ 
வன்மையும்‌, “எண்ணிய தேயத்துச்‌ சென்று இருளுக்கும்‌? 
(753) என்பதனால்‌ தூது செல்லும்‌ தன்மையும்‌ செல்வத்தின்‌ 
குனியாற்றல்களாம்‌. இவ்வுண்மை யுணர்பவர்‌ பொருளைக்‌ 
குறைத்துப்‌ பேசார்‌. கல்வி கேள்வீகளே அ.மிவில்‌ செல்வங்‌ 
கள்‌; பொருளோ அழிதல்‌ மாலையது; இஃதோர்‌ செல்வமோ” 
என்று இவ்வுலகத்துத்‌ தூற்றிப்‌ பேசார்‌. ஓவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு நிலையில்‌ வேண்டும்‌ என்றே உரிய இடம்‌ 
உணர்வர்‌. “அற்கா இயல்பிற்றுச்‌ செல்வம்‌' (333) என 
வள்ளுவரும்‌ ஓப்பி மொழிப. 


நிலையாமை செல்வத்தியல்பு என்பதனால்‌, பற்றுள்ளங்‌ 
கொண்டு அதனை நிறுத்தப்‌ பாடுபடுதல்‌ பேதைமை என்பது 
கருத்தாமே யன்றிப்‌ பொருளீட்டம்‌ குற்றம்‌ என்றோ 
வேண்டாம்‌ என்றோ கருத்தாகாது. உடல்‌ நிலையாதது 


84 வள்ளுவம்‌ 


என்பதனால்‌, மக்களைப்‌ பெறுதல்‌ இழிவு என்றும்‌, அதனை 
விளைவிக்கும்‌ இல்லறம்‌ இழிவு என்றும்‌ கொளப்படுமோ? 
மக்கட்‌ பேறன்றோ யாம்‌ அறியும்‌ பெறும்பேறு; இல்லறம்‌ 
அன்றே அறனெனப்பட்டது என ஆசிரியர்‌ கொள்வர்‌. 
பழம்‌ அழுப்போம்‌; பலகாரம்‌ ஊசிப்போம்‌ என இயல்பு 
தெரிவிப்பது பிழையா? அழகுவதன்‌ முன்னும்‌, ஊசிப்‌ 
போவதின்‌ முன்னும்‌ தின்று பயன்‌ படுத்த வேண்டும்‌ 
என்பதே உட்கிடை. *அற்கா இயல்பிற்றுச்‌ செல்வம்‌ 
என இயல்பு வரைந்த வள்ளுவர்‌, அதே மூச்சில்‌ “அது 
பெற்றால்‌ அற்குப ஆங்கே செயல்‌' (333) எனப்‌ 
பயன்‌ வரைப. செல்வம்‌ நிலையாது, ஈட்டற்க; இளமை 
நிலையாது, வளரற்க; உடல்‌ நிலையாது, வாழற்க; 
என முதலறுக்கும்‌ கருத்து தமிழ்‌ நூலில்‌ இல்லை. யார்‌ 
மாட்டும்‌ நில்லாது செல்வம்‌; ஆதலால்‌, பகடு நடந்த கூழ்‌ 
பல்லாரோடு உண்க. தீவளியால்‌ நற்காய்‌ உதிர்தலும்‌ உண்டு: 
ஆதலால்‌, யாம்‌ இளையம்‌ என்னாது கைப்பொருள்‌ உண்டாம்‌ 
போழ்தே கரவாது அறஞ்‌ செய்ம்மின்‌; புல்‌ நுனி மேல்‌ 
நீர்போல்‌ உடல்‌ நிலையாமைத்து; ஆதலால்‌ இன்னினியே 
செய்க அறவினை என வரூஉம்‌ நாலடிப்‌ பகுதிகளே 
சான்றாவன. நில்லாதவற்றை நிற்கன்ற சிறுபொழுதைக்குள்‌- 
பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று அறைவதுவே 
தமிழ்‌ அறநூல்களின்‌ உள்ளம்‌. இவ்வுண்மை உணரா 
தவரே ஈட்டாது, கால்‌ முடங்கி, மனஞ்சுருண்டு, நிலையாமை 
பேசி, அவ்வுலகச்‌ செலவு பார்த்து, இவ்வுலகத்து நிலக்குப்‌ 
பொறையாகக்‌ கிடப்பர்‌. அவர்முன்‌ இருந்து சொல்வார்‌ 
போல்‌ *செய்க பொருளை' (759) என வள்ளுவர்‌ ஆணை 
யிடுவர்‌. *ஓண்பொருள்‌ காழ்ப்ப இயற்றுக' (760) என 
ஊக்குவர்‌ இவ்வாணைக்குப்பின்‌ பன்னாள்‌ மடியனும்‌ வாளா 
விருப்பஜே? காலாடி, மனம்‌ விரிந்து, பொறுப்பு உணர்ந்து... 


பொருள்நிலை 85 


மீமய்யுதறி, மடிபோக்கிக்‌ குகை விடுத்து வரும்‌ புலிபோல்‌, 
உடல்‌ நிமிர்ந்து உழைக்கப்‌ புறப்படானோ? 


வள்ளுவர்‌ ஆணைகேட்டு, உளங்களர்க்து பொருளீட்ட 
எழுந்தவன்‌, மெய்‌ வருத்தம்‌ பாராது கண்துஞ்சாது 
கருமமே கண்ணாகின்றான்‌. பசித்துக்‌ கடந்தவன்‌ உணவு 
வேட்கை போலவும்‌, காயலுற்றவன்‌ நீர்‌ வேட்கை 
போலவும்‌, அறத்திற்குத்‌ தகும்‌ தகாது என நினையாது? 
ஓரே நோக்குடையவனாய்ப்‌ பொருள்குவிக்க முயலுறொன்‌. 
இது போர்க்காலம்‌; இது மழை வளஞ்சுருங்கிய காலம்‌; 
இது எனக்கு வாய்த்த பதவிககாலம்‌; நான்‌ பெரும்‌ பொருள்‌ 
தொகுத்தற்கு இதுவே பொய்யாக்‌ காலம்‌” என ஒருவன்‌ 
_அணீிகிறான்‌. துணிந்து, மனமாசு படினும்‌, நெறி மாறு 
படினும்‌ பொருட்படுத்தாது செல்வத்தைத்‌ திரட்டுகிறான்‌- 
கேவலம்‌ ஈட்டும்‌ உணர்ச்சி மிக்கானுக்கு, 


அறனீனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌ திறனறிந்து 

தீதின்றி வந்த பொருள்‌ (754) 
என நெறறியுணர்ச்சியை, நேர்மைப்‌ பண்பை ஊட்டுவர்‌. 
பொருள்‌ மிகப்‌ படைத்தார்க்கு, “அறனும்‌ இன்பமும்‌ 
பெறுதற்கு எளிய பொருள்கள்‌' என்று இளந்த வள்ளுவர்‌, 
ஈண்டு ஒரு வரையறை காட்டுகிறார்‌. பொருளெல்லாம்‌ அறம்‌ 
இன்பம்‌ பயவா; ததின்றி வந்த பொருளே அவற்றைப்‌ 
பயக்கும்‌ என விதி செய்கிறார்‌. ஈட்டவும்‌ வேண்டும்‌; நெறி 
நேர்மையும்‌ வேண்டும்‌ என இணைத்துக்‌ கூறுறொர்‌. 
ஈல்வழியே நலம்‌ விளைக்கும்‌ என நெறிக்கும்‌ பயனுக்கும்‌ 
நீங்காத தொடர்பு சுட்டுகிறார்‌. இளமாணாக்கர்க்குத்‌ திருக்‌ 
. குறள்‌ முழுதையும்‌ வரப்பண்ணுக என்ற நல்லாசிரியன்‌ 
“பொருளறிந்து கற்க! என மறித்து அறிவூட்டுவது போல, 


86 வள்ளுவம்‌ 


ஈட்ட வேண்டுவது பொருளல்லது பிறிதில்லை என்று 
வள்ளுவப்‌ பெருமகன்‌, “நெறியோடு ஈட்டுக' என அடுத்து 
வழிப்படுத்துவர்‌. 


நண்பர்களே! *இடை தெரிந்து நன்கு உணர்ந்து: 
சொல்லுக! (712) என்னும்‌ அவையிலக்கணப்படி,, என்‌ 
சொற்பொழிவைக்‌ கேட்கும்போதே உங்கட்கு என்னென்ன 
யம்‌ எழக்கூடும்‌ என்று கான்‌ கருதுகிறேனோ, அவற்றை 
அவ்வப்போ3த வீளக்கி மேற்சேறல்‌ நல்லது. இன்றேல்‌ 
ஐயங்கள்‌ பலவாய்‌ மறந்து போதலும்‌ கூடும்‌, மாக்கள்‌ 
சேர்த்து வைத்தப்‌ பின்‌ அசை போடும்‌ உடற்கூறு 
உடையவை மக்களோ, புகுந்த உணவை உடனடியாக 
உண்பவர்‌. நம்‌ உடற்கூறுக்கு ஒப்பவே ஈம்‌ அறிவுக்கூறும்‌ 
அமைந்தது போலும்‌! ஒரு கருத்து புகுந்ததோ இல்லையோ 
நம்மறிவு உடனே அதன்மேல்‌ நோக்கம்‌ செலுத்துகின்‌ றது. 
சொற்பொழிவு முழுதும்‌ கேட்டுக்கொண்டு பின்‌ ஆராயலாம்‌ 
என நாம்‌ எண்ணினாலும்‌, பொருள்‌ புதிது கண்ட 
குழந்தைபோல, அறிவு கம்‌ வயப்படாது, ஒரு பொருளைச்‌ 
செவீப்பட்ட அப்பொழுதே ஆராயத்‌ தொடங்கிவிடுகிறது. 
ஆதலின்‌ என்னுரையைக்‌ கேட்குதொறும்‌ தோன்றும்‌: 
ஜயக்‌ களையை அகற்றிச்‌ செல்ல எண்ணுவல்‌. 


“சட்டுதலை முதற்கண்‌ மொழிந்து திதின்றி ஈட்டு 
நெறியைப்‌ பின்னர்‌ மொழிப திழுவள்ளுவர்‌' என்று என்‌ 
விளக்கம்‌ கேட்ட நீங்கள்‌, நெறிக்கு முதன்மை இவ்வாசிரியர்‌ 
கொடுத்தாரலரோ என ஐயப்படுவீர்கள்‌. “ஈட்டின்‌ தீதின்றி 
ஈட்டுக; அன்றேல்‌ ஈட்டற்க' என்று ஓரேயடியாக விதித்‌ 
இருந்தால்‌, நீவீர்‌ ஐயங்‌ கொள்ளீர்‌. இவ்வைய வுணர்ச்சி 
நமக்குத்‌ தோன்றுவானேன்‌? நாம்‌ காந்தப்‌ பெருமகன்‌ 
காலத்து வாழ்ந்து வரோம்‌. அவர்‌ மாசில்‌ வாழ்க்கையைக்‌ 


பொருள்நிலை . 87 


கண்ணாரக்‌ கண்ட பேறுடையோர்‌. சான்றோருள்‌ சான்றோ 
ராகிய இத்தோன்றல்‌ மேற்கண்ட வினையும்‌ தூய்தாதல்‌ 
கண்டோம்‌. அவ்‌ வினை முடிப்பான்‌ கையாண்ட நெறியும்‌ 
தூய்தாதல்‌ கண்டோம்‌; நெறி மாட்சியின்‌ சிறப்பினாலன்றோ, 
உரிமை பெற்ற இந்தியாவுக்கு, மீண்டும்‌ ஆங்கிலேயன்‌ 
முதற்றலைவன்‌ ஆயினான்‌. 


இகலென்னும்‌ எவ்வநோய்‌ நீக்கின்‌ தவலில்லாத்‌ 
தாவில்‌ விளக்கம்‌ தரும்‌ (853) 


என்றபடி, வேண்டாரக்‌ கருத்தனை இகலி, ௮௧ 
கருத்துடையாரைப்‌ பகைத்து இகலா எண்ண மாட்சியா 
லன்றோ, ஈம்‌ இந்தியத்‌ தாய்நாடு படைப்பெருக்கம்‌ இன்றியே 
யும்‌, ஆற்றல்சால்‌ நாடாக மதிக்கப்படுகன்றது. இவ்வெல்‌ 
லாம்‌ வினைத்தூய்மை ஒப்ப நெறித் தூய்மையும்‌ இன்றியமை 
யாதது என்ற நல்‌. லுணர்வை நமக்கு ஊட்டின. அண்ணல்‌ 
அடிகளாரின்‌ அறிவுரை தெளிந்துடையோம்‌; ஆதலின்‌, 
ஈட்டலினும்‌, ஈட்டுநெறிக்கு வள்ளுவச்‌ செம்மல்‌ முதன்மை 
வழங்கினாரல்லரோ என்ற ஐயவுணர்வு நமக்குப்‌ பிறப்ப 
தாயிற்று. பிறக்க வேண்டுவதொரு கருத்துத்தான்‌. 


நன்று. திருக்குறள்‌ ஆசிரியர்‌, கல்வியாகுக, அறி 
வாகுக, பொருளாகுக, வினையாகுக, நெறியாகுக, 
யாண்டும்‌ தூய்மையே வேண்டும்‌ ஓரடி.ப்படைக்‌ கோளினர்‌. 
தூய்மை நோக்கொடும்‌, தூய செயல்‌ கோக்கொடுமே 
அறங்‌ கரைபவர்‌, “மனத்துக்கண்‌ மாசிலனாதல்‌' என்னும்‌ 
தம்‌ முதல்‌ வள்ளுவத்திற்கு ஒப்பவே, 


தூஉய்மை என்பது அவாவின்மை மற்றது 
வாஅய்மை வேண்ட வரும்‌ (364) 


88 வள்ளுவம்‌ 


மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும்‌ 
இனந்தூய்மை தூவா வரும்‌. (455) 


என அடிப்படை மறவாது குறள்‌ யாப்பவர்‌. வினைத்‌ 
தாய்மை அதிகாரத்தும்‌ பொருள்செயல்வகை அதிகாரத்தும்‌ 
சொல்லப்படுவது செயல்‌ மாத்திரம்‌ அன்று; பொருளீட்டம்‌ 
மாத்திரம்‌ அன்று; செய்வினையைக்‌ காட்டினும்‌ தேடு 
பொருளைக்‌ காட்டினும்‌ ஆண்டு நெறித்தூய்மையே கழறப்‌ 
படுவது. “செய்யற்க சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை' (656), 
*இடுக்கட்‌ படினும்‌ இளி வந்த செய்யார்‌' (654), 
“புகழொடு கன்றி பயவா வினை என்றும்‌ ஒருவுதல்‌ வேண்டும்‌” 
(652) எனவாங்கு, தூய்மையொடு படாவாயின்‌ வினைகளை 
விட்டொழிக என்று வன்முறை செய்யும்‌ அத்துணைத்‌ 
தரய்மைப்‌ பற்றுடையவர்‌ வள்ளுவர்‌. “அழக்கொண்ட 
வெல்லாம்‌ அழப்போம்‌' (659), “களவினால்‌ ஆகிய ஆக்கம்‌ 
பெருகுவது போலக்‌ கெடும்‌' (283), வஞ்சகப்‌ 
பொருளிட்டம்‌ நீர்பெய்த பசுமட்‌ பாண்டம்போல்‌ உடை 
யானையும்‌ கொண்டு அழியும்‌” (660) எனவாங்கு, தூய்நெறி 
யொடு பொருந்தாவாயின்‌, வரும்‌ பொருட்கேடுகள்‌ பல 
என்று இடித்துரை சாற்றும்‌ அறஞ்சான்‌றவர்‌ வள்ளுவர்‌. 
வறிகலம்‌ கழறுங்‌ குறள்கள்‌ நனி பலவாதலால்‌, திருக்குறள்‌ 


௬ 


செறித்தூய்மையில்‌ தவச்சிறு ஐயமும்‌ நினையற்க. 
அருளொடும்‌ அன்பொடும்‌ வாராப்‌ பொருளாக்கம்‌ 
புல்லார்‌ புரள விடல்‌ (755). 
என்றும்‌ ஓரு குறளே பெருங்கறி. 
வினையினும்‌ அது முடிக்கும்‌ நெறிக்கண்‌ தூய்மை 


வேண்டும்‌ என்ற வள்ளுவத்தை ஆசிரியர்‌ சொல்லும்‌ 
முறையில்‌, ஓரு செயல்முறை யுண்டு என்பதனை யான்‌ 


பொருள்‌ நிலை 89 


வலியுறுத்த விரும்புவன்‌. திதற்ற வழியால்‌ பொருளீட்ட 
வேண்டும்‌ என்பதுதான்‌ அவர்‌ துணிபாயினும்‌, அத்‌ துணிபை 
வெருவரு நடையில்‌, செயல்‌ மழுக்கு நடையில்‌ கழிப்‌ 
பயனென்‌? : ஞால மக்களேர ஒரு நிலையினர்‌ அல்லர்‌. 
பொருளும்‌ பொருளேர என நிலையாமை பேசி 
இரந்துண்பாரும்‌, தொழில்போலப்‌ பீச்சை எடுப்பாரும்‌, 
ஆண்தேனீப்‌ போல மடி.பெருக்கி முடங்கிக்‌ கைநொடித்‌ துக்‌ 
கொட்டாவி விடுவாரும்‌, சூழ்நிலை பாராது தம்‌ சுழிநிலை 
பார்ப்பாரும்‌, முயற்சிவிட்டுக குருவிச்‌ சீட்டு எடுப்பாரும்‌, 
கைத்தொழில்‌ செய்யாது கைக்கோடு காண்பாரும்‌ ஆக 
.வினைவாய்ப்படா: மாக்கள்‌ ஈம்மிடைப்‌ பலர்‌. இன்னோர்க்‌ 
-மகல்லாம்‌ நெறிமுதன்மை என்‌ செயும்‌? செயல்‌ வாய்ப்‌ 
பட்டரர்க்கன்றே நெறிவாய்ப்படும்‌ இடம்‌ உண்டு. 
எழுத்தறியாதானை விளித்து, கற்றால்‌ இப்படி இப்படித்‌ 
தான்‌ கற்கவேண்டும்‌; இன்றேல்‌, கற்றலினும்‌ கல்லாமை 
கன்று என்று நெறியழுத்தம்‌ கூறின்‌, என்னாம்‌? கல்வி 
கண்டு அஞ்சுவான்‌; கற்கும்‌ எண்ணத்தையே ஒழித்துக்‌ 
கொள்வான்‌. “கல்வி இன்றியமையாதது; பிழை கண்டு 
மலையாதே; செல்லச்‌ செல்லப்‌ பிழை தானே கழியும்‌; முதலில்‌ 
கற்கத்‌ தொடங்கிவீடு' என்று குளிர்க்கு நடுங்குவானைக்‌ 
குளத்துத்‌ தள்ளுமாப்‌ போல்‌, செயலில்‌ உய்ப்பது 
பெரியோர்‌ செயல்‌. இவ்வண்ணமே *கற்க' எனச்‌ செயலில்‌ 
அய்த்து, 'கசடற' எனப்‌ பின்னர்‌ நெறிகாட்டும்‌ மனமறி 
புலவர்‌ வள்ளுவர்‌. “கற்பவை கசடற” என்ற வரையறைகளை 
முன்வையாது, “கற்கக்‌ கசடறக்‌ கற்பவை எனச்‌ செயல்‌ 
நிலையை முன்னுரைத்த நடை நுட்பம்‌ வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ 
இற்றெனப்‌ புலப்படுத்தும்‌. நெறி இன்றியமையாச்‌ 
சிறப்பினதாயினும்‌, முதற்கண்‌ வற்புறுத்தற்பாலது 
செயலேயாகும்‌. செயலின்‌ றி எந்நெறியும்‌ அமையா துகாண்‌. 


90 வள்ளுவம்‌ 


திருத்தமெல்லாம்‌ செயல்நிலைக்‌ கண்ணது என்பது எச்சிறு: 
வினைக்கும்‌ பொருந்துவதுகாண்‌. ஆதலால்‌, (பொருளல்லது 
இல்லை பொருள்‌', *இல்லாரை எல்லாரும்‌ எள்ளுவர்‌', 
“செய்க பொருளை', “ஒண்பொருள்‌ காழ்ப்ப இயற்றுக' என்ற 
வாறு மக்களை ஒருபாற்‌ செயற்படுத்தி, *திஇன்றி வந்த 
பொருள்தான்‌ அறன்‌ ஈனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌' என்றும்‌... 
*அருளொடும்‌ அன்பொடும்‌ வாராப்‌ பொருளைப்‌ “புல்லார்‌ 
புரளவீடு' என்றும்‌ செயல்நிலையில்‌ நெறிப்படுத்‌ துவர்‌. 


“பொருள்‌ நிலை' என இக்காள்‌ தலைப்பின்கண்‌ வாணிகம்‌: 
பற்றிச்‌ சில சொல்லவேண்டும்‌. பெரும்பொருள்‌ ஈட்டுதம்‌ 
கும்‌ நெறித்தூய்மை காட்டுதற்கும்‌ உரிய பேரிடம்‌ 
வாணிகம்‌ அன்றோ! உழைப்புத்‌ தொழில்கள்‌ செல்வப்‌ 
பெருக்கை கல்கமாட்டா. ஆசிரியம்‌, மருத்துவம்‌, பிற பதவி 
முதலாய வினைகள்‌ வரையறுத்த ஊதியமே தருவன. 
வாணிகம்‌ சாராப்‌ பீற துறையாளர்‌ நடுவுநிலைமை கோடினும்‌,. 
கையூட்டு பையூட்டுப்‌ பெறினும்‌, பெருத்த செல்வராதல்‌ 
அரிது. வாணிீகமே செல்வத்‌ துறையாவது. வாணிகமே 
யாரும்‌ புகுதற்குவாய்ந்த பொதுத்‌ தொழிலாவது. வாணிகமே 
கெள்‌ விதைத்து நெல்‌ குவிப்பதுபோலப்‌ பொருள்‌ 
முதலிட்டுப்‌ பொருள்‌ திரட்டற்கு அமைந்த நிலைக்களமாவது. 
ஆதலின்‌, நடுவுநிலைமை யதிகாரத்து வணிகநிலைக்கென ஒரு 
தனியறம்‌ கூறினார்‌ வள்ளுவர்‌. “வாணிகம்‌ செய்வார்க்கு 
வாணிகம்‌' என்று இனியதோர்‌ எழுச்சி நடையில்‌ தொடங்கி, 
“பேணிப்‌ பிறவும்‌ தம்போல்‌ செயின்‌' (120) என்று அறிய 
தோர்‌ அறக௩டையில்‌ முடித்தார்‌. “கற்க கசடற' என்றாங்கு, 
வணிகச்‌ செயல்‌ உய்த்து நாணய வொழுங்கு கற்பித்தார்‌... 
இக்‌ குறளில்‌, “பிற! என்றது மற்றையோர்க்கு. விற்கும்‌ 
சரக்குகளை. *தம' என்றது விற்பனைக்கு வணிகன்‌ வாங்கும்‌ 


பொருள்நிலை 91: 


சரக்குகளை. எனவே, வணிகன்‌ பண்டங்களைத்‌ தூய்மை 
யாக வாங்குவதுபோலத்‌ தூய்மையொடு விற்கவும்‌ வேண்டும்‌ 
என்பதுதான்‌, “பேணிப்‌ பிறவும்‌ தமபோல்‌ செயின்‌' என்ற 

அடிக்குக்‌ கருத்தாகும்‌. ்‌ 


பதரோடு நெல்லும்‌, கல்லோடு அரிசியும்‌, கொழுப்‌ 
போடு நெய்யும்‌, நீரோடு பாலும்‌, மணலோடு சருக்கரையும்‌, 
குப்பையோடு கூலமும்‌, இவ்வாறே பிறபலவும்‌ விற்பனைச்‌ 
சரக்குகளாய்‌ வணிகம்‌ ஓரு கலப்புக்‌ கலையாய்ப்‌ பெருகி 
வருவதைக்‌ காணுகின்றோம்‌. அச்‌ சரக்குகள்‌ ஒரு நொடியில்‌ 
விற்றுப்‌ போவதையும்‌ கண்டு கொண்டு இருக்கின்றோம்‌. 
“டகொள்வதூஉம்‌ மிகை கொளாது, கொடுப்பதூஉம்‌ குறை: 
படாது” என்ற உருத்திரங்கண்ணனார்‌, (வணிகர்‌ பேரூதியம்‌ 
கொள்வர்‌, அளவு குறைத்துக்‌ கொடுப்பர்‌' என அன்று இரு 
வணிகக்‌ குற்றம்‌ காட்டினர்‌. ஊதியம்‌ மிகுத்து அளவு 
குறைப்பதோடு நில்லாது, சரக்கல்லாச்‌ சரக்கும்‌ கலந்து 
கொடுப்பர்‌ என: இன்று நாம்‌ நுகர்ந்து வருகின்றோம்‌. 
இவ்வாறு அல்நெறிக்கண்‌ வணிகம்‌, ஐயகோ! முன்னேறு 
கின்றது. மக்களும்‌ உடல்கலம்‌ கெடுக்கும்‌ இக்குற்றங்களை' 
அறிவர்‌. அரசும்‌ நாடு கீழறுக்கும்‌ இக்குற்றங்களை நன்னர்‌ 
அறியும்‌. நாட்டு வயலில்‌ மக்கட்‌ பயிர்‌ அழிய, வணிகக்‌ 
களைகள்‌ இடமெல்லாம்‌ தோன்றிப்‌ பரவுவதை, அரசு 
என்னும்‌ உழவன்‌ கண்ணாரப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறான்‌, 
கொடுங்கோன்மை என்று சிலர்‌ தூற்றுவர்கொல்‌ என: 
அஞ்சி, அவ்வுழவன்‌ செங்கோலால்‌ திமைக்களை பறிக்கவும்‌ 
நடுங்குகின்றான்‌. எனைப்‌ பெருந்தீமைகளும்‌ குடியாட்சி: 
என்னும்‌ பெயரால்‌, வளர்ந்தோங்கிச்‌ செல்கின்றன. பிறவும்‌ . 
தமபோல்‌ வாணிகம்‌ செய்யாதார்க்கு இன்று ஈல்வணிகம்‌ 
ஆதலைக்‌ காணுங்காலை, பொய்யில்‌ புலவர்‌ கூற்றும்‌ இவ்‌ 
வணிகர்பால்‌ பொய்ப்பட்டதுபோலும்‌. ஏழை மக்கள்‌ படும்‌: 


92 வள்ளுவம்‌ 


இன்னல்‌ கண்டும்‌, குழவிகள்‌ நெஞ்சு என்று தோன்ற 
உரமின்றிக்‌ கூடாதல்‌ கண்டும்‌, குறள்‌ பிறந்த காட்டின்‌ 
குணக்கேடு கண்டும்‌ உளமுடையார்‌ வெதும்பாரோ, 
சொன்மின்‌/ 


மக்கள்‌ எனைத்து வகையானும்‌ பொருள்‌ ஈட்டும்‌ 
நோக்கம்‌ யாது? அறத்துக்கு வழங்கவேண்டும்‌ என்று 
ஈட்டுவாரினும்‌, துய்க்கவேண்டும்‌ என்று ஈட்டுவாரினும்‌, 
தம்‌ பிள்ளைகட்கு வைக்கவேண்டும்‌ என்று ஈட்டுவாரே 
சாலப்‌ பலர்‌. இம்‌ மகவு அன்பன்றோ கொடாதும்‌ உண்‌ 
ஹதும்‌ பொருள்‌ சேர்ப்பதற்குக்‌ காரணமாவது. இம்‌ மனப்‌ 
பாங்கை வள்ளுவர்‌ நன்கு அறிந்தவர்‌. உலகோர்‌ எதனைப்‌ 
பற்றுன்றனரோ, அப்பற்று வழியாகவே தூய்மையூட்டல்‌ 
சம்‌ புலவர்‌ பெருமகன்‌ செயல்முறை யாதலின்‌, 


செப்பம்‌ உடையவன்‌ ஆக்கம்‌ சிதைவின்றி 
எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து (112) 


என்று குறள்‌ யாப்ப. *நும்பொருள்‌ .நும்மக்களைச்‌ சேர 
வேண்டுதிரேல்‌, வணிகர்‌ ஆகுக, பிறதுறையினர்‌ ஆகுக, 
ஈடவுகிலையோடு ஈட்டுமின்‌!' என நெறித்‌ தாய்மை வீதிப்பர்‌, 


கேள்விப்‌ பெருமக்களே! நாருயீரத்துக்கு மேற்‌ 
பட்ட தொகையினராய்‌ நாம்‌ இங்குக்‌ குழுமி யிருக்‌ 
ன்vோம்‌. ஈம்‌ இருக்குறட்பற்று அறிவாகவும்‌ செய 
லாகவும்‌ விளையவேண்டும்‌. நம்முட்‌ சிலர்‌ இதுவரை 
மடிமடிப்பட்டு முடங்கிக்‌ கிடந்திருக்கலாம்‌. சோதிடம்‌ 
பார்த்துப்‌ பார்த்து ஈல்லூழ்‌ இல்லை என்று அறிவு 
மழுங்கி யிருக்கலாம்‌. ஈல்லோர்க்கு இது காலம்‌ இல்லை 
என்று உலகம்‌ பழித்து வாளா உடல்‌ சுமந்திருக்கலாம்‌. 
ஈட்ட முனைந்து குற்றமே பெருக்க வஞ்சனை அணிந்து 


பொருள்நிலை 93. 


மனமாசு படி.ந்திருக்கலாம்‌. அறைகுறை முயற்சியினராய்க்‌ 

கொட்டாவி விட்டிருக்கலாம்‌. கடந்த நிலை கிடக்க. சென்றது 
கவலற்க. வள்ளுவப்‌ பொருள்‌ செவீமடுத்த இன்னே, 

உடல்‌ முடக்கம்‌ உதறுமின்‌! அறிவு மழுக்கம்‌ தீட்டுயின்‌ !" 
வாய்ப்பேச்சு மூடுமின்‌! படிமாசு துடையின்‌! கொட்டாவி 

சுண்டுமின்‌! முயற்சிக்கு இடையூறும்‌ எதனையும்‌ வாழ்வுப்‌ 

பகை எனத்துணியின்‌! முயல்மின்‌/ முயற்சிப்‌ படுமின்‌/*இன்‌_று 

புதிதாய்ப்‌ பிறந்தோம்‌' என்று ஈம்‌ காலப்பெரும்‌ புலவன்‌ 

பாரதி எண்ணியாங்கு, நாமும்‌ வாழ்வு இிருந்துவான்‌ 

புத்தெண்ணம்‌ எண்ணுவோம்‌. அகத்தூய்மை காப்பான்‌ - 
செல்வச்‌ தூய்மை காப்போம்‌. 


4. பொருட்‌ பயனிலை 
பயனுடைப்‌ பெருமக்களே ! 


வணக்கம்‌ பல. நெருகல்‌ மாலைச்‌ சொற்பொழிவில்‌, 
பொருளீட்டமும்‌ ஈட்டு நெறியும்பற்றி, வள்ளுவர்‌ கெஞ்சினை 
யான்‌ அறிந்தவாறு விரித்துரைத்தேன்‌. செல்வத்‌ தொடர்‌ 
புடைய குறள்கள்‌ நூற்றுக்கு மேற்பட்டன. அக்குறளகத்‌ 
அப்‌ பொதிந்த ஆசான்‌ எண்ணங்கள்‌ ஒளிக்கதிர்போல்‌ 
நுண்ணியவாயினும்‌, அறியாமை இருள்‌ அகற்றவல்ல 
பொய்யா விளக்குகள்‌. அறிதற்கு அரியன என்று மலைத்து 
அறியவேண்டுமவற்றை அறியாது மடிதல்‌ சாவுநோக்கியின்‌ 
இயல்பு. “அரிய என்று ஆகாத இல்லை,” (537) என வீறு 
சான்று உரம்பெற்று மலைபுரட்டும்‌ முயற்சி கோடல்‌ 
வாழ்வு கோக்கியின்‌ துணிபு. ஆதலின்‌ வாழ்வாங்கு வாழ 
விழைவார்‌ அரிதின்‌ முயன்று வள்ளுவர்‌ நெஞ்சங்கண்டு 
வாழ்கதில்‌. பொருட்‌ குறள்‌ அனைத்தையும்‌ ஒன்றுவிடாது 
எடுத்துரைப்பது என்‌ எண்ணமன்று. அவ ற்றை அவரவர்‌ 
நிலைக்கு ஏற்ப மேற்கொண்டு தழுவல்‌ கற்பார்‌ கடன்‌. 


செல்வம்‌ குறித்த மூச்சொற்பொழிவுகளுள்‌ இரண்‌ 
டாவதாகப்‌ *பொருட்பயன்‌ நிலை பற்றி ஆராய்வோம்‌. 
அறிவுப்பயன்‌ வேண்டிக்‌ கற்கன்றோம்‌. ஒழுக்கத்து ஈல்‌ 


பொருட்‌ பயனிலை 95 


வாழ்வு வேண்டி : அறிவு பெறுகின்றோம்‌. அதுபோல்‌ 
பொருளீட்டமும்‌ பயன்‌ நோக்கியது. கல்வி கல்விக்கே, 
அறிவு அறிவுக்கே, பொருள்‌ பொருளுக்கே என்ற கூற்று 
எவ்வாற்றானும்‌ நடைமுறைக்கு ஓவ்வாது. “கற்றதனால்‌ 
ஆய பயனென்‌ கொல்‌" (2) என்றும்‌, “அறிவினான்‌ ஆகுவது 
உண்டோ" (315) என்றும்‌ கல்வியறிவுகளுக்குப்‌ 
பயனுண்மை காட்டுமாப்போல,'செல்வந்தான்‌ பெற்றத்தாற்‌ 
பெற்ற பயன்‌' (524) ஒன்று உண்டு எனக்‌ காட்டுவர்‌. 


தமிழ்நூல்‌ அனைத்தும்‌ பொருள்பற்றி வலியுறுத்தும்‌ 
ஒருமுகக்‌ கோட்பாடுகள்‌ ஈதலும்‌ துய்த்தலும்‌ என்ற 
இரண்டு. “ஈதலும்‌ துய்த்தலும்‌ இல்லோர்க்கு இல்‌'' 
என்பது குறுக்ததொகை. **கொடுப்பதூஉம்‌ துய்ப்பதூஉம்‌ 
இல்லார்க்கு'' என்பது திருக்குறள்‌. **வழங்கலும்‌ துய்த்த.லும்‌ 
தேற்றாதான்‌'' என்பது பழமொழி. “கொடுத்தலும்‌ துய்த்த 
அம்‌ தேற்றா இடுக்குடை உள்ளத்தான்‌” என்பது 
காலடி. கொடையை முன்னும்‌ துய்த்தலைப்‌ பின்னும்‌ 
பெரும்பாலும்‌ நிரல்பட மொழிவதால்‌, தமிழ்‌ நூலோரின்‌ 
கருத்து செல்வத்துத்‌ தலைப்பயன்‌ ஈதல்‌ என்பதாம்‌. இதனால்‌ 
உடையான்‌ துய்ப்பதைக்‌ கீழ்மைப்படுத்தினர்‌ என்றோ 
புறக்கணித்தனர்‌ என்றோ மயங்கற்க. ஈதல்‌ கடமை; 
துய்த்தல்‌ உரிமை என்பது அன்னோர்‌ தெளிந்த முடிபு. 
பயன்‌ இரண்டனுள்‌ நினைவூட்டத்‌ தகுவது கொடைக்‌ 
. கடனே யன்றோ! தன்னுரிமை பேணும்‌ வேட்கை காமம்‌ 
போல்‌ யார்க்கும்‌ இயல்பில்‌ உண்டு. நிலத்திடைப்‌ புல்போல்‌ 
.உரிமையுணர்ச்சி மனத்திடை யாங்ஙனமோ தோன்றிவிடு 
இன்றது. அதனால்‌ துய்க்கும்‌ உரிமைபற்றி நூலோர்‌ விரித்து 
அஉரைப்பதில்லை. குழிதோண்டி. நீர்விட்டுக்‌ காத்துவளர்க்கும்‌ 
மரக்கன்று போல்வது கடமையுணர்வு. அறிவூட்டி 
நினைவூட்டி அதனை மக்கள்பால்‌ வளர்க்கவேண்டும்‌. 


96 வள்ளுவம்‌ 


ஆதலின்‌ கொடைக்கடன்‌ பற்றியே பன்மாணுூம்‌ சான றா 
வீரிக்கலாயிளர்‌. 


உரிமை வெறியும்‌ கடமைக்கழீப்பும்‌ இன்று பருக 

வரும்‌ ஆகா உணர்ச்சிகள்‌ அல்லவா? த்ய உரிமை 

பெற்று வாழும்‌ நாம்‌ ஆகாப்‌ பல எழுச்சிக்கு அடிமைப்‌ 
பட்டுக்‌ இடக்கின்றோம்‌. அவை ஆகும்‌ 

மேலும்‌ மயங்கி அஃ னல்‌ அயிரம்‌ ஆண்டுகளுக்கு 

உம்பல்‌ கடட ட தம அ 

மேலாக நாம்‌ சுமந்த அடிமை அரசு நிலையில்‌ மடடுமன து; 


கல்வீ, அறிவு, காதல்‌ முதலாய ட நிலையிலும்‌ பரந்த 
த்தப்‌ பட்டோம்‌. “எழுபிறப்புக்கு வேண்டிய தீவினைப்‌ 
சத்தை எடுத்த ஓரு பிறப்பிலேயே ஈட்டிக்கொள்வான்‌ 
என்று வள்ளுவர்‌ ககுவதற்கு ஐப்பப்‌ பல அடிமைப்‌ 
பான்மைகளை ஓரடிமையால்‌ ஈட்டிக்கொண்டு மடம்‌ பட்‌ 
டோம்‌. ஆட்சியுரிமை பெற்ற இன்றும்‌ ஈம்‌ அடிமை பல: 
தறைகளனினின்றும்‌ மீண்டபாடில்லை. “என்று தணியும்‌ 
இவ்வடிமையின்‌ மோகம்‌'' என்ற உரிமைப்‌ புலவன்‌ பழிச்‌ 
சொல்‌ இன்னும்‌ மறையவில்லை. ஏன்‌? அணித்தாரைட்‌ 
பேணுங்‌ கடமையை மறந்தோம்‌. இன்றும்‌ ஈன்கு மறந்து 
வருன்றோம்‌. உறவினர்‌ நலத்தை, ஊரார்‌ கலத்தை: 
மறப்பது மிகநல்லது என்றுகூட நினைக்கின்றோம்‌. மேலும்‌, 
சுற்றங்கெடுத்துப்‌ பக்கங்கெடுத்து, ஊர்கெடுத்துப்‌ பரந்த: 
கோக்கம்‌ என்ற காலப்போர்வை பூண்டு உலகநலம்‌ பேணு: 
வது போலத்‌ துடிக்கின்றோம்‌. 


கடமையில்‌ உண்டு உரிமைக்காவல்‌ என்ற தூயஅறிவு. 
நமக்கு இன்னும்‌ தோன்‌ றவில்லைகாண்‌. வேருக்கு நீரூற்றிப்‌ 
பழங்கொள்ளும்‌ எளிய வழியை விடுத்து, நாம்‌ கொள்வது 
பழந்தானே என்று மரமேறிப்‌ பிஞ்சுக்கு நேரடியாக நீரூற்றி 
னோம்‌. புல்லறிவு உடையவர்களாலோம்‌. கண்ட பயனென்‌? 


பொருட்‌ பயனிலை 97 


கூரைபோல்‌ மாளிகையும்‌ தளைப்பட்டது. ஏழையொடு 
பெருஞ்‌ செல்வரும்‌ அடிமைப்பட்டனர்‌. உரிமைபெற்ற 
நாம்‌ அவரவர்‌ சுற்றுப்புறம்‌ வாழுங்‌ கடமையைப்‌ 
பெரிதாக நினைக்கவேண்டும்‌. கடமையை மறந்தோமாயீன்‌, 
மீண்டும்‌ வருவது அடிமை காணீர்‌. பிறகலம்‌ பேணும்‌ 
கடமையும்‌, அதற்காகத்‌ தன்னலம்‌ பேணிக்கொள்ளும்‌ 
உரிமையும்‌ அறத்தொடுபட்ட பொருட்‌ பயன்கள்‌ என்‌ 
பதுவே தமிழ்த்துணிபு. “ஈன்று புறந்தருதல்‌ என்‌ தலைக்‌ 
கடன்‌' என்றபடி மகச்செல்வம்‌ தருவது பெண்பேறு 
ஆயினாற்போல, பொருட்‌ செல்வம்‌ ஈட்டுவது உலகத்து 
ஆடவர்‌ மேற்றாய்‌ வருதலின்‌, ஈதற்கடனை 'ஆண்கடன்‌' 
என்ப, “ஆண்கடன்‌ உடைமையீன்‌ பாண்கடன்‌ ஆற்றிய 
எனப்‌ புறநானூறும்‌, “ஆற்றாதார்க்கு ஈவதாம்‌ ஆண்‌ கடன்‌” 
என நாலடியும்‌, கொடைக்கடனை ஆண்கடனெனவே ஆட்சி 
செய்யும்‌. “ஈட்டம்‌ இவறி இசை வேண்டா ஆடவர்‌' என்ற 
குறட்பகுதியும்‌ சான்றாதல்‌ காண்க. 


நுணிப்புல்‌ மேய்வார்க்குத்‌ திருக்குறள்‌ பல முரண்‌ 
உடையதாகவே தோன்றும்‌. மக்களின்‌ வாழ்க்கைப்‌ பல்‌ 
நிலைகளை ஒருபால்‌ உட்கொண்டு, வள்ளுவர்‌ நெஞ்சுகாணும்‌ 
இறலுடையார்க்கு, அம்‌ முரணெல்லாம்‌ உடலுறுப்பு 
வேற்றுமைபோல்‌ உலகநிலை வேற்றுமையென விளங்கி 
யொழியும்‌. தெளிவுசான்ற வாழ்க்கைச்‌ செயல்‌. நூல்‌ இருக்‌ 
குறள்‌ என்பது என்துணிபு. உலகுடை நிலவும்‌ ஈகைநிலை 
துய்ப்பு நிலைகளையெல்லாம்‌ ஒருங்கு கூட்டிச்‌ சூழ்ந்து, 
யார்க்கும்‌ ஓல்லும்வ[நி காட்டுபவர்‌ வள்ளுவர்‌, அந்நிலை 
பலவற்றுள்‌ ஓன்று பின்‌ வருமாறு: 


ஒருவன்‌ ஈகை யுணர்ச்சியே நிரம்பீியவன்‌. கடமையே 
குடிகொண்ட உள்ளத்தவன்‌. தானும்‌ தன்‌ குடியும்‌ வாழும்‌ 
உரிமையை முற்றும்‌ மறந்தவன்‌. ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்‌ 
வ-7 


98 வள்ளுவம்‌ 


பக்கச்‌ செய்யும்‌ பேதையோ எனின்‌, அல்லன்‌; அழுந்திய 
கொடைப்‌ பயிற்சியாலும்‌, கனிந்த நெஞ்சு நெகிழ்ச்சியா னும்‌ 
மடம்‌ பட்டவன்‌, உரிமை போற்றாத்‌ தனிக்‌ கடமையன்‌. 
கைப்பட்டது சிறிதேனும்‌ பெரிதேனும்‌ பிறர்க்கு வழங்கினால்‌ 
அன்றி மனவமைத கொள்ளாக்‌ கடமைச்‌ செல்வர்‌, ஞாலத்‌ 
தடைச்‌ சிலரேயாயினும்‌, இன்றும்‌ உளர்‌. கடன்‌ பட்டும்‌, 
இரவல்‌ பட்டும்‌, குடும்பக்கடன்‌ போல்‌ கொடைக்‌ கடன்‌ 
ஆற்றுவார்‌ என்றும்‌ உளர்‌. தாய்க்குக்‌ கொடுத்தால்‌ அவள்‌ 
தன்‌ மகவுக்குக்‌ கொடுக்குமாப்போலப்‌ பெற்‌ றதையெல்லாம்‌ 
பிறர்க்கே ஈயும்‌ அன்பு நிறை நெஞ்சினர்‌ அரியரேனும்‌, 
கம்மிடை யுளர்‌. ஈத்து உவக்கும்‌ இன்பமே அவர்‌ கண்ட 
பொருட்‌ பயன்‌. 'தமக்கென முயலா நோன்தாள்‌, பிறர்க்‌ 
கென முயலுகர்‌' எனப்‌ பொதுப்படவும்‌, 'தனக்கென 
வாழாப்‌ பிறர்க்கு உரியாளன்‌ பண்ணன்‌” எனத்‌ தனிப்‌ 
படவும்‌ சங்க இலக்கியம்‌ மொழியும்‌. இன்னோரெல்லாம்‌ 
உரிமை துறந்த முழுக்‌ கடமை உணர்வினர்‌. 


இன்னோர்க்கு என்னாது என்னெடுஞ்‌ சூழாது 
வல்லாங்கு வாழ்தும்‌ என்னாது நீயும்‌ 
எல்லார்க்கும்‌ கொடுமதி; மனைகிழ வோயே! 
பழந்தூங்கு முதிரத்துக்‌ கிழவன்‌ 
திருந்துவேற்‌ குமணன்‌ நல்கிய வளனே 


என்ற புறப்பாடல்‌ (163) புலவர்‌ பெருஞ்சித்திரனார்‌ தம்‌ 
மனைவிக்குக்‌ கூறுவது. இக்கூற்றால்‌ அவர்‌ கொடைத்‌ 
துடிப்பை அறிகின்றோம்‌. செல்வம்‌ கொண்டு வந்தவர்‌ 
கணவன்‌ ஆயிற்றே; அவரைக்‌ கேட்டன்றோ கொடுப்பது 
மூறை' என்று எண்ணிப்‌ பொழுதுகடத்தாதே என்பார்‌, 
“என்னொடுஞ்‌ சூழாது என உரிமை வழங்கஇனார்‌. 
“கொண்டு வந்த பொருள்‌ பெருஞ்‌ செல்வம்‌ ஆயிற்றே: பல 


பொருட்‌ பயனிலை 99 


தலைமுறைக்குப்‌ போதுமே; கட்டிவைத்‌ திருந்தால்‌ நன்னர்‌ 
'வாழலாமே' என்று வன்கண்மை நினையாதே என்பார்‌, 
“வல்லாங்கு வாழ்தும்‌ என்னாது” என்று அறிவுறுத்தினார்‌. 
கைப்பொருள்‌ எவ்வாறேனும்‌ விரைவில்‌ ஈம்‌ கையைவிட்டு 
நீங்கித்‌ தொலைய வேண்டும்‌ என்ற கருத்தால்‌, நெருப்பை 
மடியீற்‌ கொண்டாற்போலத்‌ துடிதுடித்து, *யானும்‌ 
கொடுப்பேன்‌; நீயும்‌ கொடு' எனக்‌ கொடுத்தற்கு உதவி 
ஆள்‌ சேர்த்தார்‌. இன்னார்க்குத்தான்‌ ஈவது என்று ஒரு 
வரையறை கொள்ளின்‌, கைப்பொருள்‌ கொடுபடாது 
எஞ்சிப்போம்‌ என்ற துயரால்‌ “எல்லார்க்கும்‌ கொடுமதி' 
எனப்‌ பொதுமை காட்டினார்‌. நமக்குக்‌ கொடுத்தற்கென 
ஒருவன்‌ இருக்கும்போது, காம்‌ ஏன்‌ செல்வத்தை இறுகப்‌ 
பீடிக்க வேண்டும்‌ என்ற கருத்தால்‌, குமணன்‌ நல்கிய 
வளனைக்‌ கொடுமதி' எனக்‌ குறைவின்மை சுட்டினார்‌. 
ஈட்டிக்‌ கொடைமடம்‌ பட்ட பண்டைத்‌ தமிழ்‌ வள்ளல்கள்‌ 
போலாது, அவர்பால்‌ இரந்து கொடைமடம்‌ பட்ட 
பண்டைத்‌ தமிழ்ப்‌ புலவருள்‌ பெருஞ்சித்தஇரனாரும்‌ ஒருவர்‌. 
உலகத்துப்‌ புலவர்‌ பல்லோரின்‌ வரலாறு வறுமையையும்‌ 
கொடைமையையும்‌ ஒருங்கே காட்டி நிற்பன. 


“அன்றே என்தன்‌ ஆவியும்‌ 
உடலும்‌ உடைமை எல்லாமும்‌ 
குன்றே யனையாய்‌ என்னை 
ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ?”' 


என்ற திருவாசகப்படி, வாழ்க்கையில அனைத்தும்‌ வழங்கும்‌ 
அறவு நிலை கற்று வருவதில்லை. கற்பித்தாலும்‌ வரப்‌ 
போவதில்லை. உடம்பின்‌ :அழகுபோல்‌ இயல்பில்‌ அமைந்து 
இடக்கும்‌ இவ்வுள்ளழகு உயர்ந்தது ஓப்பில்லாதது என 
வள்ளுவர்‌ அறிவர்‌. விருந்தோம்பி மிச்சில்‌ மிசைவான்‌ 


100 வள்ளுவம்‌ 


உயர்ந்தவன்‌, ஓப்பில்லாதவன்‌ என வள்ளுவர்‌ அறிவர்‌. இக்‌: 
கடன்‌ அறிவாழ்க்கையர்‌ நல்குரவு எய்தல்‌ பள்ளத்து நீர்‌ 
வீழ்வு போல்‌ இயல்பு?எனவும்‌ வள்ளுவர்‌ அறிவர்‌. இன்னோர்‌ 
பொருள்‌ வறுமையை வாழ்க்கைத்‌ தாழ்வாக, கெடுவாக 
உலகம்‌ கருதாது. கொடுத்துப்‌ பெற்ற வறுமை காலாடி 
வீன்‌ செலவு செய்து பற்றிய வறுமையோடு வைத்து 


எண்ணத்தக்கதன்று. 


ஒப்புரவி ஞல்வருங்‌ கேடெனின்‌ அஃதொருவன்‌ 
விற்றுக்கோள்‌ தக்கது உடைத்து (220) 


என அசிரியர்‌ கொடை வறுமையின்‌ பரந்த செல்வாக்கைக்‌ 
காட்டுப. “இச்சரக்கு எங்கும்‌ வீலைபோகும்‌' என்ற வழக்குப்‌: 
படி, இவ்வறுமை யாண்டும்‌ மதிப்புக்கொள்ளும்‌ என்ப.. 
இதனை வறுமை என்ற சொல்லால்‌ கிளக்கவும்‌ அஞ்சி, 
*ஒருடைச்‌ செல்வர்‌ சிறுதுனி' (1010) எனக்‌ காதல்‌ நடை 
இலங்க மொழிப. யாரும்‌ வாழ்வாங்கு வாழ வநிவகுப்பது: 
வள்ளுவம்‌; ஆதலின்‌, உரிமை துறந்த முழுக்கடன்‌ 
உணர்ச்சியை அறமாக விதித்திற்றிலர்‌. ‘செய்க பொருளை”, 
“உலகத்தோடு ஓட்ட ஒழுகல்‌' என்ற விதிநடைபோல, 
*உரிமை ஓழித்துக்‌ கடமை செய்க' என்றோ, “துய்த்தல்‌ 
விடு ஈதல்‌ செய்க' என்றோ நடையாத்திலர்‌. சொல்லியும்‌ 
கற்‌ றம்‌ வரக்கூடியதன்று முழுத்துறவு என உலகு ஓட்டும்‌ 
பண்‌ / தெளிந்தவராதலின்‌, 'செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌” 
(26) என்ற தன்மை கடைபோல, “இடனில்‌ பருவத்தும்‌ 
ஒப்புரவி,ற்கு ஒல்கார்‌' (218) என உள்ளது சுட்டி அமைச்‌ 
தார்‌. அன்னோரெல்லாம்‌ *கடனறி காட்சயவர்‌' (218) 
எனப்‌ பெருமைக்குரிமை சுட்டி (பின்பற்றுதற்கு இயலாது 
என்ற எண்ணத்தால்‌) விடுத்தார்‌. 


பொருட்‌ பயனிலை 101 


இதுவரை நாம்‌ கடைபிடித்தற்கு ஓல்லாது உயர்ந்த 
அரிய கடமையினரை அறிந்தோம்‌. முற்றும்‌ உரிமை 
துறந்த இவ்விழுமியோர்‌ உலகிற்‌ சிலராய்‌ ஓரு பாலாக, 
முற்றும்‌ கடமை மறந்த மக்கள்‌ பலராய்‌ யாண்டும்‌ 
காண்கின்றோம்‌. துய்க்கும்‌ உரிமையே இவர்‌ முழுமன 
கிறைவு. வினை செய்தானே அதன்‌ முழுப்பயனையும்‌ 
நுகரவேண்டும்‌ என்பதற்கு ஓப்ப, செல்வம்‌ ஈட்டிய 
வனே முழுதும்‌ துய்க்க வேண்டும்‌ என்ற கொள்கையீனர்‌. 
தானுண்டு, தன்‌ வாய்‌ உண்டு, தன்‌ உடல்‌ உண்டு எனத்‌ 
தன்னையே நினையும்‌ தடிப்பினராய்‌, பெற்றோர்‌ மனைவி 
மக்கள்‌ சுற்றம்‌ அற்றவர்போல, அனைத்தையும்‌ துய்க்கும்‌ 
அவாவீனர்‌. அருகிருந்து -தாய்‌ சோறு படைக்கவும்‌, 
மனைவி சோறு படைக்கவும்‌ கூட, பொறா மனத்தினர்‌. தாம்‌ 
ஈட்டிய செல்வத்தைத்‌ தாமே தய்த்தழிக்கும்‌ இன்ன 
இழிநிலையினோரையும்‌ கண்டவர்‌ வள்ளுவர்‌. 


இரத்தலின்‌ இன்னாது மன்னோ நிரப்பிய 
தாமே தமியர்‌ உணல்‌ (229) 


ஏன்பது ஆசான்‌ கொதிநெஞ்சம்‌. “இன்மை இடும்பை 
இரந்து தீர்வாம்‌'” (1063) என்றபடி ஒருகால்‌ இரப்புக்‌ 
கொள்கையைக்‌ கண்டு சினந்த புலவர்‌, ஈண்டு ஈயாக்‌ 
கொள்கையை-இன்னா உணவுக்‌ காட்சியை -- கண்டு 
சினப்பா. பகுத்து உண்டற்கு உரிய உணவுக்‌ குவியல்‌ 
இருந்தும்‌ ஈயார்‌ என்று காட்டுவான்‌, “நிரப்பீய' என்ற 
சொற்‌ பெய்தார்‌. இலக்கலத்திலும்‌ ஒரு சோற்றுப்‌ 
பருக்கை வையாது, கையகத்தும்‌ ஒன்று ஓட்டாது நறுவி 
தாய்‌ உண்டபின்‌, எச்சிற்‌ கையையும்‌ உதற மனம்‌ நடுங்கும்‌ 
இக்‌ கொடா நோன்பிகளுக்கு, கயவர்‌” என்று பெயர்‌ 
பூட்டினர்‌. கேட்பித்தாலும்‌ கற்பித்தாலும்‌ தாமே 
யுண்ணிகள்‌ திருந்தார்‌ என்று உட்கொண்டு போலும்‌, 


102 வள்ளுவம்‌ 


*ஈர்ங்கை விதித்தற்கே கொடுறு உடைக்கும்‌ கூன்கையர்‌ 
வேண்டும்‌' என்றும்‌, “கரும்பு போல்‌ கொல்லப்‌ பயன்படும்‌: 
கீழ்‌, (1078) என்றும்‌ இடி. த்துரைத் தனர்‌. 

அய்ப்பு நிலைபற்றி உரையாற்றும்‌ இவ்வமயத்து 
ஓன்றை நாம்‌ நினைவு கூரவேண்டும்‌, “நிரப்பிய தாமே 
தமியர்‌ உணல்‌' என்ற இடிப்புரை கேட்டு, “நன்கு உண்டு. 
உடுத்து ஆடிப்பாடிக்‌ கூடிக்களித்து நுகரும்‌ உலகின்ப 
வாழ்வை, இகழ்பவரோ வள்ளுவர்‌' என ஐயுற வேண்டா. 
பொருட்‌ செருக்கால்‌ நெறியல்லா நெறி விழைந்து, இன்பம்‌ 
எனப்‌ பெயரிய தன்பக்குழி புக்கு, பரத்தை வேட்டுக்‌ 
கட்சாடி முழுச்‌ சூதுத்‌ தொழில்கற்று, வீழ்வாங்கு வீழ்ந்த 
மக்கட்கும்‌ மருந்து கூறும்‌ அருள்‌ நெஞ்சினர்‌. இவ்வருளால்‌ 
அன்றோ, வரைவின்‌ மகளிர்‌, கள்ளுண்ணாமை, சூது, மருந்து 
என அதிகார வைப்புத்‌ தொடுத்தனர்‌. மக்கள்‌ உடம்பு 
பெற்ற நாம்‌ நெடிது உய்யுமாறு மருந்து உணவு 
சொல்லும்‌ உடல்‌ மருத்துவர்‌. இக்‌ நிலமிசை நீடுவாழுமாறு 
ஓழுக்கநெறி நிறுத்தும்‌ வாழ்வு மருத்துவர்‌. காத 
வின்பத்தை உளங்கலந்து நனிதுய்க்கும்‌ அறிவு மக்கட்கு 
இல்லை என்ற இரக்கமன்றோ, காமத்துப்பால்‌ இருநூற்‌ 
றைம்பது குறள்களின்‌ பிறப்புக்குக்‌ காரணம்‌. நிரம்பிய 
ஊண்‌ உண்டலை மறுப்பவரல்லர்‌ ; தான்‌ உண்டலை மறுப்‌ 
பவரும்‌ அல்லர்‌. கடமை மறந்து உண்பதையும்‌, வயிற்றளவு 
மறந்த கழநிபேரிரை எடுப்பதையுமே இன்பம்‌ அன்று என்ற 
காரணத்தால்‌ மறுப்பவர்‌. விருந்து புறத்ததாகத்‌ தான்‌ 
உண்டலையே மறுப்பவர்‌. இன்பப்‌ பெருக்கு தனித்துண்ப 
தால்‌ வருவதன்று. வெறும்‌ சோற்றுப்‌ பண்டக்‌ குவீயலால்‌ 
அமைவதன்று. உணவுக்காலை உள்ள மனவெழுச்சியே 
இன்பத்தைப்‌ பெருக்கவல்லது. அதனாலன்றோ, பண்டைத்‌ 
தமிழ்வள்ளல்கள்‌ பாணரோடும்‌ புலவரோடும்‌ இருந்துண்ணஸ 


பொருட்‌ பயனிலை 103 


விரும்பினர்‌. மேலை நாட்டவர்போல்‌ குடும்ப முழுதும்‌ ஓக்க 
இருந்து இன்னுரையாடலோடு உண்பதுவே துய்ப்பு நெறி 
யாகும்‌. 


தனித்து உண்பது அவா உணர்ச்சிக்கும்‌ அச்ச 
வுணர்ச்சிக்கும்‌ அடிப்படை. “அறத்தான்‌ வருவதே 
இன்பம்‌” (39) என்பது அதிராத்‌ துணிபாதலின்‌, அதன்‌ : 
புறத்துவரூ௨ம்‌ வாழ்வு நுகர்ச்சியெல்லாம்‌ மனநோயும்‌ 
உடல்‌ நோயும்‌ விளைப்பனவாம்‌ என்க. இவ்வொரு 
வரையறைக்கு உட்பட்டு உண்ணுக, உடுத்துக, ஆடுக, 
கூடுக. மக்கள்‌ மெய்தீண்டல்‌ உடற்கு இன்பம்‌' (65), 
*ஈத்துவக்கும்‌ இன்பம்‌' (228), “இழிவு அறிந்து 
உண்பான்கண்‌ இன்பம்‌' (946) என வருவன ஆசான்‌ காட்‌ 
டும்‌ நல்லீன்பங்களாகும்‌. அறத்துப்பட்ட இன்பம்‌ வரை 
யறையுடையதேயாயினும்‌ நிலையுடையது ; வளர்வுடையது ; 
அச்சமற்றது; வாழ்வுப்‌ பயிருக்கு வேலி நிகர்ப்பது. 
அறத்தொடு படா இன்ப வெள்ளம்‌ பெருகுவதுபோல்‌ 
வாழ்வைக்‌ கீழறுப்பது ; உடைபட்ட மடைவாய்ப்‌ பயிர்‌ 
போல வாழ்வை அழித்தோடுவது; ஒரு நரளின்பம்‌ 
பல்லாண்டுத்‌ துன்பம்‌ தருவது. இவ்‌ வெல்லாம்‌ தெளிந்‌ 
தன்றோ, அறத்தான்‌ வருவதே இன்பம்‌' என யார்க்கும்‌ 
இன்பக்‌ குறிக்கோள்‌ ஒன்று நிறுவினர்‌. ஆதலின்‌, வாழ 
நூல்‌ செய்த வள்ளுவர்‌ வீழ்வு தரூஉம்‌ இன்பத்‌ தடை 
'செய்பவரேயொழிய, வாழ்வு அளிக்கும்‌ அறவின்பப்‌ பகைவர்‌ 
அல்லர்‌, 


ஊடுதல்‌ காமத்திற்கு இன்பம்‌ ; அதற்கின்பம்‌ 
கூடி. முயங்கப்‌ பெறின்‌ (1330) 


என்ற ஒரு குறளை அப்‌ பெருமகனார்‌ உலகின்ப ஈலத்துக்‌ 
குச்‌ சான்று, 


104 வள்ளுவம்‌ 


துய்க்கும்‌ இன்பத்தைக்‌ கட்டுப்‌ படுத்துபவர்‌ 
அல்லர்‌ வள்ளுவர்‌, யான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்‌ 
வையகம்‌' என்ற நல்லுள்ளம்‌ ஒருவற்குத்‌ தான்பெற்ற 
இன்ப அடிப்படையினின்று பிறக்கவேண்டும்‌. தன்னலம்‌ 
அழியாப்‌ பிறகலமே உலகொட்டும்‌ இயற்கை. “அருள்‌ 
என்னும்‌ அன்பு ஈன்‌ குழவி” (757) என இவ்‌ வியற்கையை 
ஆசிரியர்‌ ஓப்புவர்‌. துய்ப்பின்பம்‌ அறிபவனே பிறர்க்கு 
ஊட்டின்பம்‌ அறிவான்‌. “தாம்‌ இன்புறுவது உலகு 
இன்புறக்‌ கண்டு' (399) என்றபடி, தன்னின்பம்‌ .நுகர்நீ 
தவனே பிறரை நுகர்விக்க வல்லனாவான்‌. ஆதலின்‌, அற 
ஜெடுபட்ட இன்பத்‌ நுய்ப்பைக்‌ குறைத்துக்‌ கொள்ளச்‌ 
சொல்வார்‌ வள்ளுவர்‌ அல்லர்‌. 


கடன்‌ பட்டும்‌ தன்னை விற்றும்‌ வரவுக்கு விஞ்சிச்‌ 
செலவு செய்வது பேதைமை. பொய்ம்மானம்‌ ஈச்சிப்‌ பொருள்‌ 
வலி பாராது, அகலக்கால்‌ வைப்பது புல்லறிவு. வருவாய்க்கு 
அடக்கமாகச்‌ செலவு கொள்வதே துய்ப்பு நெறி. “வரும்‌ 
படியை நான்கு ஆகுக, ஓரு கூறினை மேல்‌ இடர்‌ வந்துழி 
அறு நீக்குதற்பொருட்டு வைப்பாக்க வேண்டும்‌'' என்பர்‌ 
னம்‌. செலவு அடக்கி வைப்பு மிகுப்பதே அறி 
வுடைமை; எதிரதாக்‌ காக்கும்‌ பகுத்தறிவு என்க. இன்றோ 
மக்கள்‌ நிலை யாது? பொருள்வலி யாது? பண்டத்தின்‌ விலை 
யாத? வணிகர்‌ மனம்போல்‌ நாள்‌ தொறும்‌ பண்டவிலை 
தரங்குறைந்து பெருகுூன்‌ றது. பல குடும்பத்தார்‌ செலவு 
வரவுக்கு உட்படுமாறு இல்லை. வரவும்‌ செலவும்‌ 

னொத்துக்‌ காண்பதே இக்கால அறிவுப்‌ போராட்டம்‌. 
இர்கிலையில்‌ எதிர்கால வைப்புக்கு இடமுண்டோ? நாட்‌ 
உத்துப்படுத்திக்கொண்டாற்‌ போதாதா? 


ஆகாது அளவிட்டிது ஆயினும்‌ கேடில்லை; 
போகாறு அகலாக்‌ கடை (478) 


பொருட்‌ பயனிலை 105 


என்பது குறள்‌. “வருவாய்க்‌ கோடு கடந்து வறுமைக்‌ 
கோட்டி ற்குள்‌ அடிவையாதே' என்பது இதன்‌ கருத்தாயி 
னும்‌, வரவு முழுதையும்‌ எஞ்சாது துய்த்து இன்ப வாழ்வு 
நடத்துதலை ஆசிரியர்‌ உடன்படுகிறார்‌ என தாம்‌ அறி 
கிறோம்‌. ஆதலால்‌, இன்பக்‌ கட்டுப்பாடு செய்தல்‌ 
வள்ளுவர்‌ நினைவன்று. அறத்தான்‌ வருவதே இன்பம்‌ 
என்னும்‌ கெறித்‌ தூய்மையெ வள்ளுவம்‌ எனத்‌ தெளிக. 


வறியவன்‌ இரந்து வாழத்‌ துணியாத முயன்று வாழத்‌ 
துணிய வேண்டும்‌. செல்வன்‌, அஃதாவது வறுமை நீங்கி 
யோன்‌, தானே துய்த்து வாழ எண்ணாது கொடுத்து வாழ 
எண்ண வேண்டும்‌. என்‌ வருவாய்‌ என்‌ செலவிற்கே 
போதவில்லை; என்‌ குடும்பக்‌ காப்பிற்கே பற்றவில்லை; 
எச்சப்பட்டன்றோ ஈதல்‌ வேண்டும்‌' ஏன ஒருவன்‌ சொல்லு 
கிறான்‌. “தனக்கு மிஞ்சியன்றோ தானம்‌' எனச்‌ சொல்லக்‌ 
கேட்கின்றோம்‌. இக்கூற்றை வள்ளுவர்‌ சிறிதும்‌ ஓவ்வார்‌. 
அவர்‌ வரையறுக்கும்‌ ஈகைக்‌ கட்டுப்பாடு யாருஞ்‌ செய்தற்கு 
ஓத்தது. யார்க்கும்‌ ஒல்லும்‌ அறம்‌ விதிப்பதே வள்ளுவம்‌; 
ஆதலின்‌, *வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை' (221) என 
அறக்கீழெல்லை சுட்டுவர்‌. வறியார்க்கு அவர்‌ வேண்டிய 
தொன்றைக்‌ கொடுத்தல்‌ என்பது இவ்வடியின்‌ கருத்தன்று. 
-*ஓன்று' என்ற களவியான்‌, ஆசான்‌ சுட்டுவது பூதீர்க்கும்‌ 
உணவு. 'அப்பசியை மாற்றுவார்‌' (225) என்றும்‌, “அற்றார்‌ 
அழிப௫ தீர்த்தல்‌! (226) என்றும்‌ ஒன்றன்‌ பொருளை 
விளங்கக்‌ கூறுவர்‌. *இரப்பார்க்கு ஓன்று ஈவர்‌' (1035) 
ஏன்ற உழவதிகாரத்துக்‌ குறட்‌ கண்ணும்‌ இவ்வுணவுப்‌ 
பொருள்‌ அமைந்திருத்தலை நினைவு கூர்க. 


ஒருவன்‌ படூஉம்‌ எனைத்து வறுமையையும்‌ தீர்ப்பது ௩ம்‌ 
கடனன்று; நம்மால்‌ இயலுவதுமன்று. வறுமை என்னும்‌ 


106 வள்ளுவம்‌ 


உலகவழக்கு வயிற்று நல்குரவையே குறிக்குமாதலானும்‌,. 
பசிப்பிணி உயீர்க்கெல்லாம்‌ பொதுவாதலானும்‌, உண்டி: 
கொடை கம்‌ கடன்‌ ஆகும்‌. மன்பதைக்‌ கண்‌ பூத்துக்‌ 
கிடப்பார்க்கெல்லாம்‌ சோறு படைத்தல்‌, “பசிப்பிணி 
ம௫ுத்துவன்‌' என எதிரில்‌ புகழ்‌ சான்ற பண்ணன்‌ போல்‌ 
வார்க்கே இயல்வதொன்றாயினும்‌, ஓரிரு உயிர்களின்‌ பசிப்‌ 
பிணி நீக்குதல்‌ யார்க்கும்‌ ஓல்வதுகாண்‌. “இம்மி அரிசித்‌ 
தணையானும்‌ வைகலும்‌ நம்மில்‌ இயைவ கொடுத்து 
உண்மின்‌' என்ற சிற்றறம்‌ செய்ய வல்லாதார்‌ யாரும்‌ 
இலர்‌. இரந்துண்ணிகள்கூட, முகம்கோக்கி நிற்கும்‌ நாய்க்‌ 
குச்‌ சில பருக்கை இடுவது அம்பலக்‌ காட்சி. ஈகை என்று 
வள்ளுவர்‌ சிறப்பித்து உரைப்பது வயிற்றீகை. இச்சிறு: 
முதற்கடமையும்‌ செய்யும்‌ வலியில்லை என்டரேல்‌, 


சாதலின்‌ இன்னாதது இல்லை; இனிததூஉம்‌ 

ஈதல்‌ இயையாக்‌ கடை (230) 
என இனிய வழி காடுட்வர்‌. மனமின்மையே ஈயாமைக்குக: 
காரணம்‌ என்ற கருத்தால்‌, கடமை செத்த நெஞ்சத்தவன்‌- 
உடல்‌ இருப்பது உலகிற்குப்‌ பயனின்று என்ற எண்ணத்‌: 
தால்‌, சாதல்‌ இனிது என இடித்துரைப்பர்‌. 


தன்‌ வாழ்க்கைக்கு என மனைவி மக்களைக்கொண்டவன்‌ 
பின்னை அன்னவர்க்கென வாழுமாப்‌ போலவும்‌, தன்னை 
ஈன்று வளர்த்த அம்மையப்பரை முதுமைக்‌ காலத்துத்தான்‌ 
வளர்க்குமாப்‌ போலவும்‌, உலகத்தாற்‌ புரக்கப்பட்ட தான்‌ 
உலகத்தைப்‌ புரக்கும்‌ கடன்‌ ஆற்ற வேண்டும்‌. பெற்றோர்‌ 
செய்த ஈன்மைபோல, ஒருவன்‌ வாழ்க்கைக்கு ஊரும்‌ 
சுற்றுப்புறமும்‌ உலகமும்‌ செய்த நன்மை வெளிப்படக்‌: 
காணுதற்கு இன்று எனினும்‌, பிறந்தது முதல்‌ நினைந்த 


பொருட்‌ பயனிலை 107 


பார்ப்பார்க்கு அர்‌ ஈன்மைப்‌ பெருக்கம்‌ புலனாகும்‌. - 
*செய்யாமற்‌ செய்த வுதவி' (101) என்பது இவ்வுலக 
உதவியையே சுட்டும்‌ போலும்‌. ஆதலின்‌ உண்டு வாழ்வான்‌ 
ஞாலத்திற்குச்‌ செய்யும்‌ ஓழியாக்‌ களன்‌ ஒன்று உண்டு. 


பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாம்‌ தலை (3227: 


இக்குறள்‌ நடையை நோக்குமின்‌/ பகுத்தூட்டிப்‌ பல்லுயிர்‌ 
ஓம்புதல்‌ என்றார்‌ அல்லர்‌; என்பரேல்‌ உலகிற்கு ஓட்டா 
அறங்கரைந்தவர்‌ ஆவர்‌. தம்‌ நூலடிப்படை இறந்தவர்‌ 
ஆவர்‌. துய்க்கும்‌ உரிமை மறுத்தவர்‌ ஆவர்‌. ஆதலின்‌,. 
பகுத்தூட்டி எனப்‌ பிறவினைப்‌ படுத்தாது, பகுத்துண்டு, 
என ஓம்புவானையும்‌ கூட்டி உளப்பாட்டு வினைப்பட,. 
மொழிந்தார்‌. ஈதற்‌ கடமையையும்‌ துய்க்கும்‌ உரிமையையும்‌ 
தலேயறமாகவே எண்ணினார்‌. பகுத்து ஊட்டி மட்டும்‌ 
அமைவது ஊட்டியான்‌ வாழ்வை அழிக்கும்‌. பகுக்காது 
உண்டு மட்டும்‌ அமைவது உலக நலத்தை அழிக்கும்‌; 
அதனால்‌ உண்டவன்‌ வாழ்வும்‌ அழியும்‌. ஆதலின்‌, உலக 
மும்‌ வாழ, ஒருத்தனும்‌ வாழ, கடமையும்‌ வாழ, உரிமையும்‌ 
வாழ்‌, அறங்‌ கூறும்‌ தமிழ்‌ இனிய ஒரு தொடர்‌, “பாத்தூண்‌' 
என்பது. “பழியஞ்சிப்‌ பாத்தூண்‌ உடைத்தாயின்‌' (44),. 
“பாத்தூண்‌ மரீஇயவனை' (227), 'தமதுபாத்து உண்டற்றால்‌' 
(1107) எனத்‌ திருக்குறள்‌ யாண்டும்‌ மறவாது இத்‌ 
தொடரை ஆட்சி செய்யும்‌. உலகத்தொடு தன்னையும்‌ 
வாழ்விக்கும்‌ *பாத்தூண்‌' வள்ளுவம்‌ என அறிக. *தென்‌ 
புலத்தார்‌ தெய்வம்‌ விருந்து ஓக்கல்‌' எனக்‌ கடமைகளை 
எண்ணுங்காலை,' “கான்‌ என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல்‌ 
தலை' (43) என உரிமையையும்‌ ஒருகிகர்‌ பொருளாக: 
எண்ணி முடி.ப்பரேல்‌, ஓன்று காத்து ஒன்று அழியார்‌;:. 


108 வள்ளுவம்‌ 


ஒன்றிய ஒன்று காவார்‌ வள்ளுவர்‌” என்பதற்குச்‌ சான்று 
பிற வேண்டா. இங்ஙன்‌ தெளிந்த பகுத்தறிவினர்‌; ஆதலின்‌, 
“அழிபசி தீர்த்தல்‌ அஃது ஒருவன்‌ பெற்றான்‌ பொருள்‌ 
வைப்பூழி' (226), (பாத்தூண்‌ மரிஇயவனைப்‌ பசியென்னும்‌ 
தீப்பிணி தீண்டல்‌ அறிது: (227) என்ற குறள்களால்‌ 
உரிமை வேண்டுவான்‌ கடமை செய்க என்று வரைந்தனர்‌. 
நிரப்பிய தாமே தமியர்‌ உணல்‌' இன்னாது எனப்பழித்தனர்‌. 
கடமை முற்றும்‌ மறந்த உரிமை முழு மக்களைச்‌ சாதல்‌ 
இணிது என இழித்தனர்‌. 


முதலில்‌ ஆய்ந்த முழுக்கடமை யுணர்ச்சி பின்‌ பற்று 
ஈற்கு எட்டா அரிய சிறப்பு உடையது. இதுவரை ஆய்ந்த 
முற்றுரிமை யுணர்ச்சியோ பின்பற்றுதற்கு ஆகா இழி 
தரத்தறு. கடமையே நினையும்‌ நீத்தாரையும்‌ உரிமையே 


றும்‌ கயவரையும்‌ உள்ளவாறு கண்ட வள்ளுவர்‌, 


a 


2 

இரண்டும்‌ கெட்ட துய்த்தலும்‌ கொடுத்தலும்‌ அற்ற 
பேதையரையும்‌ உலதிடைக்‌ கண்டார்‌. “நன்‌ றியில்‌ 
செல்வம்‌” என்னும்‌ அதிகாரம்‌ இப்பேதையர்‌ நிலைகண்டு 
பிறந்தது. (பொருள்‌ இல்ல ரர்க்கு இவ்வுலகம்‌ இல்லை' என்று 
எண்‌ஃ 


ரிய பேதை, உடையார்க்கு எல்லாம்‌ உளவாம்‌ என்று 
கனவு வரான்‌. நீரால்‌ விளைவு உண்டாமோ? நூல்‌ நிலையத்தால்‌ 
அறிவுண்டாமோ? உண்டாம்‌ என்று சொல்லும்‌ உல 
0 கருத்து என்னை? விளைவு வேண்டின்‌, நீரினை 


| 
ய்‌ 


குப்‌ பாய்ச்ச வேண்டும்‌. அறிவு வேண்டின்‌, நிலைய 
கற்கவேண்டும்‌. செலுத்தா நீர்த்தேக்கத்தால்‌, கல்லா 
குதியால்‌ எப்பொருளும்‌ தன்‌ இருப்பளவால்‌ பயன்‌ 


“ல்லாம்‌ பொருளால்‌ ஆம்‌” என்பதன்‌ உள்ளுறை, 


அதனைப்‌ பயன்படுத்துவதால்‌ ஆகும்‌ என்பதன்றோ! 
இப்பொரட்கு இவன்‌ உடையான்‌ என்பதற்குக்‌ கேவலம்‌ 


பொருட்‌ பயனிலை 108: 


பொருளிருப்புச்‌ சான்றாகாது. இருப்பளவு சான்றாகுமேல்‌,. 
அஞ்சற்காரன்‌ செல்வன்‌ எனப்படுவான்‌. வாங்கெளிலும்‌ 
அரசுக்‌ கருவூலங்களிலும்‌ பணம்‌ வாங்கும்‌ கணக்கர்கள்‌ 
கோடிச்‌ செல்வர்‌ எனப்படுவர்‌. ஆதலின்‌ பொருளிருப்பு 
வெறும்‌ பொய்க்காட்‌சி; பொய்யுடைமை என்க. பொய்யா 
உடைமை என்பது பயனுடைமை. பயன்‌ கொள்‌ 
பவனே உடையோன்‌ எனத்தகுவன்‌. பயனே உடைமைக்கு 
வலுவாவது. *கொடுப்பதூஉம்‌ தய்ப்பதூஉம்‌ இல்லார்க்கு 
அடுக்கிய கோடியுண்டாயினும்‌ இல்‌' (1005) என்பது 
குறள்‌ முடிபு. .துய்த்தும்‌ கொடுத்தும்‌ ஆள்பவன்‌ யாவனோ, 
அவனே யார்‌ செல்வத்திற்கும்‌ உடையோன்‌ ஆவன்‌. 
ஆட்சிப்‌ படுத்தாதவன்‌ செல்வம்‌ ஆளுதற்கு உரியவர்‌ யார்‌ 
என அறியப்படாமையின்‌, பொதுவுடைமை எனத்‌ தகும்‌. 


எனதெனது என்றிருக்கும்‌ ஏழை பொருளை 
எனதெனது என்றிருப்பன்‌ யானும்‌ -தனதாயின்‌, 
தானும்‌ அதனை வழங்கான்‌ ; பயன்‌ துவ்வான்‌; 
யானும்‌ அதனை அது 


என்னும்‌ நாலடிப்‌ பொருட்பால்‌ அரியதோர்‌ கருத்தினை 
வழங்கும்‌. அறிவிலான்‌ பெருஞ்செல்வம்‌ யார்க்கு உடைமை 
யாகுமோ என்ற கருத்தால்‌, “ஈட்டிய ஓண்‌ பொருள்‌ 
கொள்வார்‌ பிறர்‌' (1009) என ஈட்டிய தேட்டாளனுக்கு 
உறவின்மை காட்டுவர்‌ வள்ளுவர்‌. பொருளால்‌ எல்லாம்‌ 
ஆம்‌ என்று இருப்புக்‌ கட்டியானுக்கு ஆமாறும்‌ ஒன்று 
உண்டு; அதுதான்‌, 1மாணாப்பிறப்பு' என நயம்பட நகுவர்‌ 


ஒரு தொழில்‌ முதல்வோன்பால்‌ வேலை கேட்க ஒருவன்‌ 
சென்றான்‌. வந்தவனைப்‌ பார்த்து, “நீ அல்லும்‌ பகலும்‌ 
அயராது உழைக்கவல்லையோ' என்று முதல்வன்‌ வினவினான்‌ -- 


1110 வள்ளுவம்‌ 


“ஆம்‌. உண்ணாதும்‌ உறங்காதும்‌ உழைப்பேன்‌' என்று 
விடையிறுக்கவே, தன்னை முதற்கண்‌ பேணிக்கொள்ள 
அறியான்‌ தொழிலுக்குத்‌ தகுதியில்லை என்று தொழில்‌ ஈய 
மறுத்தனன்‌ என்பது ஒரு வழக்கு. வாழ்வுக்குத்‌ தன்னைப்‌ 
பேணிக்கொள்ளும்‌ தகுதிப்பாடு வேண்டும்‌. “குடியாள்‌ 
வான்‌ நரடாள்வான்‌' என்பது போலத்‌ தற்காக்க 
அறிந்தவனே பீறரைக்‌ காக்க அறிவான்‌. தற்காவா 
இகழ்ச்சியை-- யாதொன்றும்‌ பேணாமையை-- பிறநலமாக 
மதியாது, (பேதை தொழில்‌” எனவே தருக்குறள்‌ பழிக்கும்‌. 
உண்டு வாழ்பவனுக்கு அன்றோ, பிறரை ஊட்டு எனக்‌ 
காட்டலாம்‌. மனைமுழுதும்‌ நிரம்பிய உண்பொருள்‌ 
இருந்தும்‌, குறைந்தழியுமே என்று கவன்று, தான்‌ எடுத்து 
உண்ண மறுப்பவனைக்‌ கொடுத்து உண்‌ என்று யாங்ஙனம்‌ 
கழறுவது? தன்‌ வயிற்றை வஞ்சிக்கும்‌ இவன்‌ உலகிடைச்‌ 
செய்யக்‌ கடப்பதோர்‌ கடமையில்லை என்ற சினத்தால்‌, 


வைத்தான்‌ வாய்சான்ற பெரும்பொருள்‌ அஃதுண்ணான்‌ 
செத்தான்‌; செயக்கிடந்தது இல்‌ (1001) 


என்பர்‌. இக்கருத்தான்‌ அன்றோ, கொடைக்கடனை முன்‌ 
வைத்துத்‌ துய்ப்புரிமையைப்‌ பின்‌ நிரல்படச்‌ சொல்லும்‌ 
ஓரு பெரும்‌ தமிழ்‌ மரபினை, இரண்டுங்கெட்ட வாழ்விலி 
கோக்க, தான்‌ துவ்வான்‌ தக்கார்க்கு ஒன்று ஈதல்‌ இயல்பு 
இலாதான்‌' (1006) என மாற்றி நிறுத்தவர்‌. “துய்த்துக்‌ 
கழியான்‌ துறவோர்க்கு ஒன்று ஈகலான்‌ வைத்துக்‌ கழியும்‌ 
மடவோன்‌' என இநக்நிரல்‌ மாற்றத்தை நாலடியாரிலும்‌ 
காண்க. 


முறைப்படி ஈட்டியவன்‌ கொடுத்தும்‌ துய்த்தும்‌ 
பொருட்பயன்‌ கொள்வான்‌. தேடுங்காலத்துத்‌ தன்‌ 


பொருட்‌ பயனிலை 111 


வாய்‌ வயிற்றைக்‌ கட்டி, முதலினும்‌ ஊதியம்‌ பெருக்கிய 
வன்கண்ணனுக்குத்‌ தேடியபின்னும்‌ இவறல்‌ மனப்பான்மை 
மாறாது. திருக்குறள்‌ கற்கும்போதே ஒழுகும்‌ எண்ண 
மிலாதார்க்கு, முழுதும்‌ கற்றபின்‌ ஒழுகும்‌ எண்ணம்‌ 
உண்டாகாது. அதுபோல, பொருள்‌ வருங்காலைச்‌ செல 
விடான்‌ வந்தபின்னும்‌ செலவிட நினையான்‌. பூதங்காக்கும்‌ 
பொருள்‌ என்பது பழமொழி. பூதமோ உள்ள பொருளைத்‌ 
தான்‌ காத்துக்‌ கடக்கும்‌. இப்‌ பேதைப்‌ பூதனோ எனின்‌, 
ஈட்டிக்‌ காக்கும்‌ ஏற்றம்‌ உடையான்‌. அன்பு ஒதுக்கி, அறம்‌ 
ஒதுக்கி, தன்‌ வயிறு ஒதுக்கி, முறைகோடி ஈட்டிய பேதை 
துய்த்தற்கு உரியனல்லன்‌ என்ற விதியால்‌, 


அன்பொரீஇத்‌ தற்செற்று அறநோக்காது ஈட்டிய 
ஒண்பொருள்‌ கொள்வார்‌ பிறர்‌ (1009) 


அன்பர்‌. தம்‌ மக்கட்கென வைக்கும்‌ இப்பேதையின்‌ 
பெருஞ்செல்வத்தை மக்கள்‌ அடையார்‌ ; சுற்றத்தாரும்‌ 
அடையார்‌ ; அடைவார்‌ யார்‌ யாரோ என்ற சேய்மை 
காட்டுவான்‌, “கொள்வார்‌ பிறர்‌' என்றார்‌. செல்வம்‌ 
மாசுடையதன்று ; அஃது, “ஓண்பொருள்‌' எனத்தக்க சிறப்‌ 
புடையது. *இனத்தான்‌ ஆம்‌ இன்னான்‌ எனப்படும்‌ சொல்‌” 
(453) என்றபடி, பேதையால்‌ ஈட்டப்பட்டமையால்‌ 
“நன்றியில்‌ செல்வம்‌” என்னும்‌ இழிபெயர்க்கு உரித்தாயிற்று. 
நச்சப்படாதவனைச்‌ சேர்க்தமையால்‌ நச்சுமரப்‌ பழமாயிற்று. 
.அகாதவன்‌ கூட்டுறவால்‌ செல்வம்‌ தன்‌ மதிப்பு இழந்தமை 
கண்டு, ஏதம்‌ பெருஞ்செல்வம்‌' (1006) என்றும்‌, “மிக 
நலம்‌ பெற்றாள்‌ தமியள்‌ மூத்தற்று' (1007) என்றும்‌ 
பொருள்மேல்‌ இரக்கங்கொள்வர்‌. பேதையர்பால்‌ வீரைந்து 
புகுந்து நீடித்திருத்தலும்‌, சருடைச்‌ செல்வர்பால்‌ நாணி 
அந்து விரைந்து அகலுதலும்‌, செல்வத்து இயற்கையாகக்‌ 


112 வள்ளுவம்‌ 


கண்ட வள்ளுவர்‌, *அறமில்‌ பொருள்‌” என்ற கருத்தில்‌, 
*ஈன்றியில்‌ செல்வம்‌' என இகழ்ந்தார்‌ எனவும்‌ கொள்ளற்கு 
இடனுண்டு. 


செயற்பால செய்யாது இவறியான்‌ செல்வம்‌ 

உயற்பாலது அன்றிக்‌ கெடும்‌ (437) 

பற்றுள்ளம்‌ என்னும்‌ இவறன்மை எற்றுள்ளும்‌ 

எண்ணப்‌ படுவதொன்று அன்று (438) 
என்ற குறள்களால்‌, *கொடாதும்‌ உண்ணாதும்‌ நாய்‌ பெற்ற 
தெங்கம்பழம்போல்‌ பொருட்பற்றுக்‌ கொள்வது வாழ்வு 
இறந்த பெருங்குற்றம்‌ என அறி௰ன்றோம்‌. உரிமையும்‌ 
கடமையும்‌ ஒரு படித்தாய்க்‌ கைவிட்ட செல்வப்‌ பேதைநிலை 
முற்றும்‌ ஓழித்தற்குரியதே யன்றிச்‌ சிறிதும்‌ பற்றற்கு 
உரியதன்று. 


குறள்‌ அறிஞர்களே ! பொருட்பயன்பற்றி வள்ளுவர்‌ 
குறித்த முக்கிலையினரை ஆராய்ந்தோம்‌. இந்நிலை மூன்ற: 
னுள்‌ கடமையே நினையும்‌ சிறந்தநிலை மேற்கொள்ள ற்கு 
எட்டா உயர்ச்சியது என்றும்‌, உரிமையே நினையும்‌ நிலை 
கொள்ளற்கு ஆகா இழிந்தது என்றும்‌, கடமையும்‌ உரிமை 
யும்‌ அற்றநிலை ஒரு நிலையாக எண்ணத்தக்கது அன்று 
என்றும்‌ அறிந்துகொண்டோம்‌. இம்‌ மூன்றும்‌ அறமாகச்‌ 
சொல்வதற்கு ஒவ்வா ; வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஓட்டா ;. 
பின்பற்றற்கு ஆகா என்று ஆய்ந்து ஆய்ந்து தெளிந்த அறப்‌ 
பெருமகன்‌, 

ஆற்றின்‌ அளவறிந்து ஈக ; அதுபொருள்‌ 

போற்றி வழங்கும்‌ நெறி (477) 
என உலகு ஓட்டும்‌ பொருளொழுக்கம்‌ கரைந்தனர்‌... 
அளவறி ஈகையே வள்ளுவம்‌ எனத்துணிக. வாழநூல்‌ 
செய்தவர்‌ வள்ளுவராதலின்‌, செயற்கு வரும்‌ அறங்‌' 


பொருட்‌ பயனிலை 113 


கூறுவதே வள்ளுவம்‌ ஆதலின்‌, அனைத்தும்‌ ஈக' என்று 
பொறுப்பின்றிச்‌ சொல்லியொழறியாது, “அளவறிந்து ஈக” 
என்று நினைந்து சொல்லளந்து மொழிந்தனர்‌. அனைத்தை 
யும்‌ ஈக என்பது அறவுயர்ச்சி சான்றதேனும்‌, செயலுணர்ச்‌ 
சியை ஊட்டாது மழுக்குவது. முற்றீகையுணர்ச்சி கற்றும்‌ 
கற்பித்தும்‌ வருவதில்லை என்பது கண்கூடு. ஆதலின்‌, கற்றால்‌, 
கற்பித்தால்‌ கொளத்தகும்‌ அளவறியீகையையே ஆசான்‌ 
செயலறமாகக்‌ கூறினர்‌. “கற்க கசடற கற்பவை” என்ற 
விதி நடைபோல்‌ அளவறிந்து ஈக என்று விதிநடையில்‌ 
யாத்தனர்‌. “அனைத்தையும்‌ ஓடுக்கிச்‌ சுருட்டித்‌ தன்னை 
யழித்தும்‌ அறவினை செய்‌' என்று அஞ்சும்‌ அறம்‌ சாற்றாது, 
“ஒல்லும்‌ வகையான்‌ அறவினை ஓவாதே செல்லும்‌ 
வாயெல்லாம்‌ செயல்‌? (33) என அறஞ்செய்வானும்‌ 
வாழ, அறமும்‌ வாழ வழிவகுத்தனர்‌. “எல்லா அறங்களும்‌ 
தான்‌ உளனாய்‌ நின்று செய்ய வேண்டுதலின்‌, தன்னை 
ஓம்பலும்‌ அறனாயிற்று'' என்பது உரைசான்ற பரிமேலழகர்‌ 
காரணக்‌ குறிப்பு. 


நம்‌ பணியாளனை மாம்பழம்‌ பறித்துவர ஏவுகின்றோம்‌. 
இருபது பழம்‌ கொண்டுவந்த அவனை, மரத்திலிருந்து 
கவர்ந்தது இவ்வளவுதானா? என்று வினவுகிறோம்‌. ஆம்‌ 
என்றவுடன்‌ போகென விடுத்துப்‌ பழம்‌ அனைத்தையும்‌ 
நாம்‌ நம்‌ குடும்பத்தோடு ,நுகர்கின்றோம்‌. நுகர்ந்து முடிந்த 
பின்‌; நுகர்விடத்தைத்‌ தூய்மை செய்வான்‌ அவனை 
மீண்டும்‌ ஏவுகன்றோம்‌. அவன்‌ நெஞ்சுள்‌ உலவும்‌ நினைவு 
யாது? மரத்திடத்தே இரண்டு பழம்‌ தின்று வந்தேனில்லையே, 
அல்லது பறித்தவற்றுள்‌ இரண்டினை ஆங்கே தின்றுவிட்டு, 
கவர்ந்தன பதினெட்டுப்‌ பழங்களே என்று கொடுத்‌ 
தேனில்லையே எனத்‌ தியது செய்யாமைக்கு இரங்குவான்‌. 
அன்று முதல்‌ பழம்‌ பறிக்கப்‌ பணிப்பினும்‌, பிறகொணரச்‌ 

வ—8 


114 வள்ளுவம்‌ 


சொல்லினும்‌, அவன்‌ உள்ளத்துக்‌ களவெண்ணம்‌ ஓடும்‌. 
இது மானிட நெஞ்சின்பொது வியல்பு. பறித்து வந்தவன்‌ 
தின்னும்‌ உரிமையைப்‌ பறித்துவிட்டோம்‌. உரிமையிழப்பு 
உணர்விற்கலந்து களவாடத்‌ தூண்டுகின்றது. உரியாரைப்‌ 
பற்றும்‌ காதற்களவுபோல, உரிமையைப்‌ பற்றும்‌ பொருட்‌ 
களவும்‌ பலரறியினுங்‌ கூடப்‌ பழிப்பிற்கு இடனாவதில்லை. 
நிற்க, மரத்திலேயே, கூட இரண்டு பழம்‌ பறித்துத்‌ 
தின்றுவரும்படி அவ்‌ விளைஞனுக்குச்‌ சொல்லுகின்றோம்‌; 
அல்லது கொண்டு வந்த பழத்துள்‌ இரண்டொன்று அளிக்‌ 
கின்றோம்‌. உழைப்பின்‌ உரிமைப்‌ பயன்பெற்ற அச்சிறுவன்‌ 
மனம்‌ இயஙினைவீின்‌்றி அமைதி கொள்ளும்‌. உரிமைப்‌ 
பேற்றுக்குப்‌ பின்னும்‌ களவாட அவாவுவனேல்‌, கழறற்கும்‌ 
ஒறுத்தற்கும்‌ வன்மையுண்டு; ஈடுவுண்டு. அவ்விடிப்புக்கு 
அவன்‌ உள்ளமும்‌ நாணி நிற்கும்‌. உரிமைகொடா நிலையில்‌ 
களவு செய்வானை ஓறுப்பினும்‌ அவ்வொறுப்புக்கு உள்ளம்‌ 
தாக்கித்‌ இருத்தும்‌ ஆற்றல்‌ இல்லை. 


இன்ன பிழையில்‌ நெஞ்சப்‌ பாங்கனை--மக்கள்‌ 
இயல்பை நுணுகி அறிந்தவர்‌ வள்ளுவர்‌. காய்‌, பழம்‌, 
சீழல்‌ எனப்‌ பல பயன்கள்‌ வித்தின்‌ வளர்ச்சியுள்‌ 
அடங்கிக்‌ இடக்குமாப்போல, அருள்‌, அன்பு, ஒப்புரவு, 
ஈகை என்ற பிறநலன்கள்‌ உரிமை வளர்ச்சியுள்‌ அடங்கிக்‌ 
கிடப்பன என்று கண்டு கொண்டார்‌. மக்கட்குத்‌ தந்‌ 
நலவுரிமை கொடுத்தே, துய்க்கும்‌ உரிமை வழங்கியே, 
பிற£லக்‌ கடமையும்‌ ஈகையறமும்‌ வலியுறுத்த வேண்டும்‌ 
என்று தெளித்தார்‌. கையிருப்பு விதை உணவும்‌ விளைத்து 
மேலைக்கு வித்துக்களும்‌ தரவல்லது என உழவன்‌ அறிவான்‌; 
ஆதலால்‌, வித்து அழித்து உண்ணான்‌. *முதலிலார்க்கு 
என இயம்‌ இல்லை” (449) என்றபடி, முதல்வைத்தே ஊதியம்‌ 


பொருட்‌  பய்னிலை 115 


ஈட்ட வேண்டும்‌. அவ்வூதியம்‌ கொண்டே கொடுத்தலும்‌ 
அய்த்தலும்‌ பேணவேண்டும்‌. இஃதோர்‌ வரன்முறை. 
“அனைத்தும்‌ ஈக' என்னின்‌ முதல்‌ அழியும்‌. பின்னர்‌ ஊதியம்‌ 
எங்கே? கொடுப்பும்‌ துய்ப்பும்‌ தாம்‌ எங்கே? அவை செய்யும்‌ 
மகன்‌ வாழ்வுதான்‌ எங்கே? செய்வான்‌ அழியப்‌ பயன்கள்‌ 
அழிய, ஊதியம்‌ அழிய. முதல்‌ அழிக்கும்‌ அறங்கரைவது 
ஒட்டாது என்ற துணீபால்‌, 


ஆற்றின்‌ அளவறிந்து ஈக; அதுபொருள்‌ 
போற்றி வழங்கும்‌ நெறி (477) 


எனக்‌ காரியகாரண நடையிற்‌ கூறினார்‌. அளவறிந்த 
சகையே முதற்பொருளைக்‌ காத்து ஊதியத்தைப்‌ பின்னும்‌ 
பின்னும்‌ வழங்குதற்கு உரிய நெறியாகும்‌ என்பது அறி 
வொக்கும்‌ காரணம்‌ அன்றோ! ஊதியம்‌ வழங்கற்கு 
உரியது; முதற்பொருள்‌ போற்றற்கு உரியது என்ற கருத்து 
“பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை' (252) என்ற 
அடியான்‌ பெறப்படும்‌. அவையத்‌ தமிழ்‌ வள்ளல்கள்‌ 
வழங்கிய பெருங்கொடை தமிழகம்‌ அறிந்தது. நாடீக்‌ 
தார்‌; குன்‌ றிந்தார்‌; பொன்னீந்தார்‌; பிற பல்பொருள்‌ ஈந்தார்‌; 
கொடைமடம்‌ பட்டார்‌ என்று புகழக்‌ கற்றோமேயொழிய, 
அளவின்‌ விஞ்சி ஈந்து அழிந்தார்கள்‌ எனா, அளவறியா ஈகை 
யால்‌ அன்னோர்‌ கொடைவற்றிப்‌ போய்விட்டது எனா நாம்‌ 
கற்றோம்‌ அல்லோம்‌. ஆதலால்‌, கடமையும்‌ ஆற்றி, உரிமை 
யும்‌ பேணி, கொடையும்‌ வழங்கித்‌ துய்ப்பும்‌ நுகர்ந்து 
வாழும்‌ அளவறி நிலையே வள்ளுவமாகும்‌; திருக்குறட்‌ 
பொருளறமாகும்‌; பொருட்பயன்‌ நிலையாகும்‌; யாரும்‌ 
கொளத்தகும்‌ உலக வாழ்வாகும்‌. 


அளவறி நண்பர்களே! அறிவியற்‌ கலையினின்றும்‌ 
விளைந்த பல்லூர்திகளும்‌, மின்னியல்‌ ஆக்கங்களும்‌, 


116 வள்ளுவம்‌ 


எண்ணிறந்த பிற புது நுண்பொருள்களும்‌ இல்லாப்‌ பழைய 
வுலகத்தை, இன்று நாம்‌ கற்பனைக்‌ கண்ணாற்‌ காண 
வொல்லும்‌. அப்‌ பழைய உலகமே மீள்வதாயினுங்கூட 
ஆண்டு வாழவொல்லும்‌. ஆனால்‌ மொறியில்லா ஒருலகு நம்‌ 
கற்பனைக்கு எட்டாதது. மொழியின்றி நினைக்கும்‌ திறம்‌ 
இன்று ஈமக்கு இல்லை. மொழி அளத்தற்கில்லா ஆற்ற 
லுடையதாய்‌, உலக வளர்ச்சிக்கே ஊட்டம்‌ தருவதாய்‌, 
நினைவோடு இரண்டறக்‌ கலந்து வாழ்வை ஆட்சி செய்வது. 
ஆதலால்‌ மனந்தூய்மை, இனந்தூய்மை, அறிவுத்தூய்மை,. 
வினைத்தூய்மைகளுக்கு ஒப்பக்‌ கற்கும்‌ சொல்லும்‌, எழுதும்‌ 
மொழியும்‌ தூய்மையாதல்‌ இன்றிமையாதது. மொழித்‌ 
தூய்மை வேண்டும்‌ குறிப்புக்கள்‌ இந்நூலகத்துப்‌ பலப்பல... 
“க்கமும்‌ கேடும்‌ அறனும்‌ பொருளும்‌ மொழியால்‌ வருமா 
தலால்‌, சொற்றிறன்‌ அறிந்து சொல்லுக' எனத்‌ திருக்குறள்‌ 
சொல்லாற்றலை அறிவுறுத்தும்‌. 


ஐதராபாத்து இந்தியவரசில்‌ இணைய மறுத்தபோது, 
அதன்மேல்‌ இந்தியவரசு போர்தொடுக்கும்‌ என்றே பலரும்‌ 
கருதினர்‌. போர்‌ என்‌. ற சொல்லையே ஆண்டனர்‌. அதுகாலை.. 
நேரு பெருமகன்‌ திறனறிந்து வெல்லுஞ்‌ சொல்லொன்று 
வீனம்பினர்‌. போர்‌ என்பது வெளிநாட்டுத்‌ தொடர்புடைய 
சொரள்‌. இயல்பில்‌ இந்திய நான்கெல்லைக்கு உட்பட்ட 
ஐதராபாத்தின்மேல்‌ செய்யப்புகுவது போர்‌ வினையன்று.. 
அஃதோர்‌ *காவல்‌ வீனை' என்றார்‌. காட்டகத்துக்‌ கொள்ளும்‌ 
“காப்பு கடவடிகை' என்று சுட்டினர்‌. இச்சொல்லாட்‌௪ 
அவர்தம்‌ தெளிந்த அரசியல்‌ அறிவை நன்கு தோற்றிற்று. 
ஆதலால்‌, வள்ளுவர்‌ நெஞ்சினை மயக்கறக்‌ காண வேண்டு 
வார்க்குத்‌ தமிழ்‌ மொழியறிவும்‌, திருக்குறளகத்து ஆசான்‌ 
அண்ட சொற்களின்‌ பொருளறிவும்‌, ஈடையறிவும்‌ நன்னர்‌ 


பொருட்‌ பயனிலை 117 


வேண்டும்‌, ஏன்‌? தம்‌ நூல்‌ என்றும்‌ நின்று விளங்கும்‌ 
வண்ணம்‌, செவ்விய இளவிகளை ஆய்ந்தெடுத்து, காலம்‌ 
இடம்‌ வலியறிந்து ஆண்ட, மொழியறிஞர்‌ வள்ளுவர்‌. 


கெொடைக்கடனும்‌ துய்ப்புரிமையும்‌ பொருட்‌ பயன்கள்‌ 
என மேலே வரையறுத்தேன்‌. கொடைக்கடன்‌ ஓப்புரவும்‌ 
ஈகையும்‌ என இருவகைப்படும்‌. இவ்விரு பெயரால்‌ தனித்‌ 
தனி அதிகாரங்கள்‌ இருப்பதுவே, அன்புடைமை அருளு 
டைமைபோல இச்‌ சொற்கள்‌ வேறுபட்ட பொருளின 
என்பது கொள்ளப்படும்‌. அவ்வேறுபாடு என்னை? பொதுக்‌ 
கொடை ஒப்புரவு ஆம்‌. தனிக்கொடை ஈகையாம்‌. 
ஓப்புரவு என்கிற விளக்கு, ஓ-பல்லுயீர்க்கும்‌ ஓத்த, 
புரவு-கொடை அல்லது, காப்பு என்பது பொருள்‌. 
உயர்‌ இணையுள்ளும்‌ அஃறிணையுள்ளும்‌ பல்‌ லயிர்க்குப்‌ பொரும்‌ 
திய பெருங்கொடை என்பதுவே, ஒப்புரவு அதிகாரத்தின்‌ 
கருத்து என்று துணிதற்கு, ஆண்டு வரூஉம்‌ உவமைகளே 
கரி. “பேரறிவாளன்‌ இரு ஊருணி நீர்‌ நிறைந்தற்று' (215), 
“பயன்‌ மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தற்று' (216), மருந்தாகத்‌ 
குப்பா மரத்தற்று்‌' (217), “மாரிமாட்டு என்னாற்றுங்‌ 
கொல்லோ உலகு” (211) எனப்‌ பரந்த பொதுவுவமைகளையே 
ஆளுவர்‌. கல்வி நிலையம்‌, நூல்‌ நிலையம்‌, உடற்கழகம்‌, ஏழை 
விடுதி, கோயில்‌, பல்வகை மருத்தில்லம்‌, தண்ணீர்ப்பந்தல்‌, 
ஊருணி, பூங்கா, விளையாடுகளம்‌ என்றின்னவை ஓப்புரவுத்‌ 
கோற்றங்களாம்‌. 


ஈகையோ எனின்‌, *வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை 
(221) எனவும்‌, “அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌' (226) எனவும்‌ 
விதந்தாங்கு, தனியுயிர்‌த்‌ துன்பம்‌ நீக்கும்‌ சிறப்புக்‌ கொடை 
யாம்‌. ஒரு தோட்டத்துச்‌ செடிகளுக்குக்‌ கிணற்றிலிருந்து 
கால்வாய்‌ வழி நீர்‌ பாய்ச்சுின்றோம்‌. அதனால்‌ செடிகள்‌ 
பலவும்‌ ஒருங்கே நீரைக்‌ குடிக்கின்றன. இஃது ஓப்புரவுக்‌ 


118 வள்ளுவம்‌ 


கொடையனையது. செடிதோறும்‌ சென்று சென்று பார்வை 
யீடுகின்றோம்‌. நீர்பெறாச்‌ செடிகளுக்குத்‌ தனித்து நீர்‌ ஊற்று 
இன்றோம்‌. அரும்பிய இளம்‌ பயிர்களுக்கு வேர்‌ அறாதபடி. 
கொள்ளளவு அறிந்து நீரைத்‌ தெளிக்கின்றோம்‌. இஃது 
ஈகை போல்வது, தோட்ட வளர்ச்சிக்குப்‌ பொது நீர்ப்‌ 
பாய்ச்சலும்‌ தனி நீர்‌ ஊற்றலும்‌ வேண்டுமாப்போல, உலக 
மக்கள்‌ வளர்ச்சிக்குப்‌ பொதுக்கொடையும்‌ தனியிகையும்‌ 
வேண்டும்‌. அறியாமையாலோ, ஏற்கும்‌ ஆற்றல்‌ இன்மை 
யாலோ, பயன்கொள்ளப்‌ பீழைத்தார்க்கு, ஈகையே கைதூக்‌ 
கும்‌ உதவீயாம்‌. இவ்வெண்ணத்கால்‌ அன்றோ, பல்லாற்‌: 
முனும்‌ தாழ்த்தப்பட்ட கம்‌ மக்களுக்குப்‌ படிப்புதவி 
உணவுதவி என அரசனும்‌ பிறரும்‌ தனிக்கொடை செய்ப. 
சகையின்றேல்‌, தாழ்வுண்டார்க்கு உய்தியில்லை; ஒப்புரவு 
இன்றேல்‌, காட்டிற்கு உயர்வில்லை என்று தெளிந்த உலகறி' 
வுடைய வள்ளுவர்‌, காடும்‌ குடியும்‌ பொதுப்படவும்‌ தனிப்‌ 
படவம்வாழ, ஓப்புரவு ஈகைக்‌ கடமைகளைத்‌ தனி அதிகாரங்‌ 


களாக வகுத்துக்‌ காட்டினர்‌ என்க. 
ஈதலை, “அளவு அறிந்து ஈக' என்று வரையறுத்தாங்கு, 
ஓப்புரவுக்கும்‌ அளவு செய்வர்கொல்‌ என்று காண்பான்‌... 


குறள்‌ தேடிப்‌ புறப்பட்டேன்‌. வரையறுக்கும்‌ குறளைக்‌ 
கண்டேன்‌. 


உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை 
வளவரை வல்லைக்‌ கெடும்‌ (4807: 


நாடு நலம்‌ பெருக்கும்‌ ஓப்புரவுப்‌ பெருங்கொடையே 
யாயினும்‌, ஒருவன்‌ பொருள்‌ வலிக்கு மிகலாகாது என்பத: 
இக்முறட்‌ கருத்து. ஈகை பற்றிய குறள்களையும்‌ ஓப்புரவு 
பற்றிய குறள்களையும்‌ ஓருங்குவைத்து ஆராய்வார்க்கு 
ஆசான்தன்‌ கருத்து நுண்மைகள்‌ புலனாகும்‌, ஒப்புரவு 


பொருட்‌ பயனிலை 119 


பெருஞ்‌ செல்வர்க்கு உரியது. ஈகையோ, எல்லாரும்‌ செய்ய 
வேண்டுவது. இக்‌ குறிப்பானன்றோ, 'ஓப்புரவு இயையாக 
கடை சாதல்‌ இனிது! என்னாது, “ஈதல்‌ இயையாக்‌ 
கடை சாதல்‌ இனிது” என்றார்‌. ஈகை உணவுக்‌ கொடை 
மேலது, பசி நீக்கும்‌ அவ்வளவிற்று. ஓப்புரவு, 
வேறு பிற நலம்‌ செய்வது என்று எண்ணியே, ஈகை 
யதிகாரத்துப்‌ பசிப்பிணி நீக்கம்பற்றிப்‌ பல குறள்‌ 
யாத்தனர்‌. 


ஓப்புரவு நீடித்த நிலைத்த கொடைப்பாலது; பெரும்‌ 
பொருள்‌ வேண்டுவது; செய்த அன்றோடு ஓழியாது பின்னுங்‌ 
காக்க வேண்டுவது. மருத்‌ துவச்சாலை அமைக்கும்‌ பெருமகன்‌ 
இடம்‌ வாங்கி இல்லங்கள்‌ கட்டி முடிப்பதோடு தன்‌ 
ஒப்புரவை நிறுத்திக்கொள்வானாயின்‌, அது வெட்டி வைத்த 
வாய்க்கால்‌ ஓக்கும்‌. அதனாற்‌ பெரும்‌ பயன்‌ என்‌? என்றும்‌ 
இடையறாது நீரோடுமாறு அணைகட்டி நீர்காப்புச்‌ செய்வது 
போல்‌, இடையீடின்றி மருத்துவம்‌ நடக்குமாறு பொருள்‌ 
வைப்பும்‌ செய்யவேண்டும்‌. ஆதலால்‌, “அளவு அறிந்து 
ஈக என்ற செய்நடையிற்‌ கூறாது, “ஒப்புரவு ஆண்மை 
வளவரை வல்லைக்கெடும்‌' என அச்ச ஈடையிற்‌ கூறினார்‌ 
“ஈகையாள ரெல்லாம்‌ ஒப்புரவு செய்வார்‌ என்பதற்கு 
இல்லை. பரந்த பெரும்‌ ஓப்புரவாளர்‌ ஈகையும்‌ செய்வர்‌” 
என்ற துணிபான்‌, “உலகு அவாம்‌ பேரறிவாளன்‌', *கயனு 
டையான்‌', “பெருந்தகையான்‌', “கடன்‌ அறி காட்சியவர்‌' என 
ஓப்புரவாளர்களை நன்கு புகழ்வர்‌. பொருள்‌ ஈட்டியவன்‌ 
வருவாய்க்கு உட்பட்ட செலவு செய்க; அளவு அறிந்து 
ஈக; உளவரை தூக்கி ஒப்புரவு ஆளுக எனப்‌ பொருட்‌ 
பயன்களை யெல்லாம்‌ ஒருங்கு உளத்திற்‌ கொண்டு, 


அளவறிந்து வாழாதான்‌ வாழ்க்கை உளபோல 
இல்லாகித்‌ தோன்றாக்‌ கெடும்‌. (479) 


120 வள்ளுவம்‌ 


எனக்‌ கூட்டி முடிப்பர்‌. ஈட்டிய செல்வத்தைப்‌ பயன்‌ 
கொள்ளும்‌ அறிவின்றேல்‌, பொருட்‌ கேடு “ஒருபுறம்‌ நிற்ப, 
வாழ்க்கையே கெடும்‌ என்ப. *பொருளுடைமை வாழ்க்கை 
யன்று; அதன்‌ பயன்‌ கொள்ளும்‌ அறிவுடைமையே வாழ்க்கை 
என்ற அணிபான்‌, “அளவு அறிந்து வாழாதான்‌” என 
அறிவின்‌ மேற்றாய்‌ இயம்பினர்‌. ஈட்டிய பொருட்கண்‌ தனக்கு 
எவ்வளவு, பிறர்க்கு எவ்வளவு என்னும்‌ பகுத்தறிவு 
வேண்டும்‌. தனக்கே அவ்வளவும்‌ எனப்‌ பற்றுவது வாழா 
அ .றிவீல்வாழ்வு என விடுக்க. இதுகாறும்‌ பொருள்‌ குறித்து 
டுத்து? சாட்டிய குறள்களால்‌, அவை குறித்து விரித்த 
விளக்கங்களால்‌, உலகு ஓட்டும்‌ அறங்கரையும்‌ வள்ளுவம்‌ 
இன்ன பண்பிற்று என்பது மலைவின்றி அறியத்தகும்‌. 


*பொருட்பயன்‌' என்ற இச்‌ சொற்பொழிவின்‌ இறுதி 
யார, இன்று காலை குறள்‌ அன்பர்‌ சிலர்க்கும்‌ எனக்கும்‌ 
இடையே நடந்த ஓர்‌ உரையாடலை, அன்னோர்‌ உடன்பாடு 
பெற்று, உங்கள்முன்‌ அறிவிக்க வீரும்புவல்‌. “வள்ளுவம்‌” 
என்னும்‌ குறட்‌ சொற்பொழிவுகளைத்‌ தொடர்ந்து கருக்‌ 
கிடையாய்க்‌ கேட்டுவரும்‌ நண்பர்‌ பதின்மர்‌ இன்று காலை 
ஒன்பது மணிக்கு என்‌ சிறு மனை போந்தனர்‌. “நாங்கள்‌ 
பெரும்‌ செல்வம்‌ உடையோம்‌' என்றும்‌, “ஆளுக்கு ரூபாய்‌ 
தர றயிரமாகப்‌ பத்திலக்கம்‌ திருக்குறள்‌ வளர்ச்சிக்கென 
வழங்கும்‌ கோக்கு உடையோம்‌' என்றும்‌ உண்மையை உவப்‌ 
பொடு மொழிந்தனர்‌. அப்‌ பெருமக்கட்கு கம்மனைவர்‌ 
வணக்கம்‌ உரியதாகுக. “நீங்கள்‌ கருதும்‌ திருக்குறள்‌ 
ர்ச்‌ யாத? இப்‌ பெரும்‌ பொருள்‌ வைத்துச்‌ செய்யும்‌ 
செயல்கள்‌ யா?'' என்று வினவினேன்‌. “திருக்குறளை 
யாண்டும்‌ யார்க்கும்‌ பரப்பவேண்டும்‌. தமிழகமும்‌ இந்தியா 
வும்‌ உலகமும்‌ ஏசு பெருமகன்‌ விவிலிய நூல்‌ 
போல்‌ அறியச்‌ செய்யவேண்டும்‌. தமிழகப்‌ பதிப்பு 


பொருட்‌ பயனிலை 127 


இந்தியப்‌ பதிப்பு ஞாலப்பதிப்பு பன்மொழிப்‌ பதிப்பு 
என்ற வகையானும்‌, குழந்தைப்பதிப்பு பள்ளிப்பதிப்பு 
பரிசுப்‌ பதிப்பு விலையில்‌ பதிப்பு என்ற வகையானும்‌, 
ஆராய்ச்சிப்‌ பதிப்பு சொற்பதிப்பு பொழிப்புரைப்‌ பதிப்பு 
வீரிவுரைப்‌ பதிப்பு நுண்ணுரைப்பதிப்பு நிகழ்ச்சிப்பதிப்பு 
என்ற வகையானும்‌ முறைகள்‌ பல மேற்கொள்ள வேண்டும்‌. 
திருக்குறள்‌ இதழ்‌ வெளியிடலும்‌, வள்ளுவர்‌ அச்சகம்‌ 
அமைத்தும்‌, வள்ளூவர்க்குக்‌ கோயிலொடு மண்டபம்‌ 
கட்டலும்‌ இன்ன பிறவும்‌ எங்கள்‌ நோக்கம்‌," என்று 
தெளிந்து விடையிறுத்தனர்‌. “இப்‌ பத்திலக்கம்‌ பற்றா 
தெனின்‌, இன்னும்‌ பல்லிலக்கம்‌ தருவோம்‌' என உறுதி 
வழங்கினர்‌. உவகையடைந்தேன்‌. வந்த நண்பர்கள்‌, நும்‌ 
கருத்து யாது” என என்னை மறித்து வினவினர்‌. 


“உங்கள்‌ கெொடைப்பண்பு நன்னர்ப்‌ பாராட்டத்‌ 
தகுவது. பத்திலக்கப்‌ பொருளை உவப்பொடு யார்தாம்‌ 
வரவேலார்‌! இத்துறவுப்‌ பண்பு செல்வர்க்கெல்லாம்‌ வளர்வ 
தாகுக'' என்று முகவுரை துவங்கி, “என்‌ மனத்திற்பட்ட 
உண்மையை வஞ்சியா அத உரைப்பேன்‌. அறிவிற்பட்டாங்கு 
ஆய்ந்து சொல்வன்‌ . மாசுகற்பியாதும்‌ மயங்காதும்‌ 
கேண்மின்‌!'' என்று சில கருத்துக்களை உணர்த்‌ இனேன்‌. 


“உலகத்துப்‌ பிறந்த பெரியோர்கள்‌ பலப்பலர்‌. 
அவரெல்லாம்‌ மக்கள்‌ உய்ய ஆராய்ந்து வடித்த உரைகள்‌ 
பலப்பல. எனினும்‌, நாம்‌ விடாது செய்துவரும்‌ ஒரு கெடு 
போக்கு யாது? அவ்வுரைகளை மனத்‌ திட்பத்தோடு ஈம்‌ 
வாழ்க்கையிற்‌ செயற்படுத்தவில்லை. கடைப்பிடித்து அன்ன 
வர்களைப்‌ பெருமைசெய்ய நினைக்கவில்லை. பெரியோர்தம்‌ 
புகழ்‌ உலகத்து மறைந்து வீடுங்கொல்‌ என்று ஈம்‌ பேதைமை 
யால்‌ மயங்கி, கல்லானும்‌ கட்டானும்‌ பிறவற்றுனும்‌ 


122 வள்ளுவம்‌ 


பெரியோர்களையே நிலைநாட்டப்‌ புறப்பட்டோம்‌. செயல்‌ 
வழிப்‌ ட்டு அக வழிப்பட்டு ஓழுகாது, சிறு: தெய்வ 
வழிபாடாகக்‌ கொண்டாடினோம்‌. அறைபறை முழக்‌ 
கனோம்‌. அவர்‌ சொற்படி. நடக்கவல்லார்‌ அவரொருவரே 
என்னும்‌ மறைமுகத்‌ தணிபால்‌, செய்வது அவர்‌ கடன்‌;. 
புகழ்வது ஈம்கடன்‌ என மடம்பட்டோம்‌. செயல்‌ 
நாட்டா, அன்னோர்‌ புகழ்‌ காட்டற்பொருட்டு பீடி 
சுருட்டுக்‌ கடைக்கும்‌, கள்ளுக்‌ கடைக்கும்‌, சூதுக்‌ கழகத்‌ 
துக்கும்‌, வணிகக்‌ கடைக்கும, சந்து பொந்து மூலை முடுக்குத்‌ 
தெருக்களுக்கும்‌ எல்லாம்‌, பெருமக்கள்‌ பெயர்களை 
விளம்பரம்‌ ஆக்கினோம்‌. இவ்வாற்றான்‌ பிறர்‌ அறிய ௬ம்‌ 
அன்பை வெளிப்படுத்தியதாகக்‌ க;மிபேருவகை எய்தினோம்‌. 
பெரியோரை யெல்லாம்‌ அன்னவர்‌ அறவுரைகளோடு ஓரு 
வகையால்‌ சமாதிப்படுத்தனோம்‌. புகழ்‌ விலைக்கு வாங்கிக்‌ 
கொடுப்பதுபோல்‌, நிலையிழிக்த முரணிய ஆரவாரங்களை 
மேற்கொண்டோம்‌. அதன்மேலும்‌, ஆகுல நீர்மையிற்‌- 
கலவாது, அறிவும்‌ அடக்கமும்‌ சான்று, தன்‌ நெஞ்சறியப்‌ 
பெரியோர்‌ உரைச்சுவடு பின்பற்றும்‌ செயலொழுக்கினர்‌ 
களைப்‌ பழிப்பதும்‌ செய்கன்றோம்‌'' என்று என்‌ உள்ளக்‌ 
கொதிப்பை, அன்பின்‌ முனைப்பை, ஆர்வமொடு கலந்து 
ஒருவாறு அவ்வன்பர்கள்‌ முன்‌ கொட்டினேன்‌. 


என்‌ அகப்பண்பை அறிந்த நண்பர்களாதலின்‌, “நீர்‌ 
சொல்லும்‌ செயல்‌ யாது? நாங்கள்‌ கொடை செய்வது 
உறுதி. “உலகத்தோடு ஓட்ட ஓழுகல்‌' என்றபடி, ஏனைப்‌ 
பெரியவர்கட்கு மக்கள்‌ வழிபாடு செய்யுமாங்கு, வள்ளு. 
வருக்கும்‌ செய்ய எண்ணினோம்‌. அவ்வெண்ணத்தால்‌. 
பதிப்பு வெளியீடு, மண்டபக்கட்டு என்ற வகையில்‌ திட்ட 
மிட்டோம்‌'' என அமைதியோடு மொழிந்தனர்‌. இம்முறை 
ஆகாதெனின்‌, வேறு நன்முறைறை மேற்கொள்வோம்‌' என 


பொருட்‌ பயனிலை 123: 


உறுதி பூண்டனர்‌. அன்னோர்‌ உள்ளத்‌ தூய்மைக்கும்‌, 
உறுதிப்‌ பற்றுக்கும்‌, ஓப்புரவுக்‌ கொடைக்கும்‌ என்‌ 
நன்றியை மனமாரக்‌ காட்டி, வள்ளுவர்க்குச்‌ செயத்தகும்‌ 
தொண்டு முறைகளை வீளம்பீனேன்‌. நீவிரும்‌ கேட்டுக்‌ 
கோடல்‌ ஈலம்‌ என்று இக்கூட்டத்திற்‌ சொல்லுவன்‌. 


திருக்குறள்‌ நண்பர்களே! உருவப்படத்தை நெய்யூர்‌ த 
மேலும்‌ யானைமீதும்‌ வைத்துப்‌ பூமாரி செய்து மின்விளக்குப்‌ 
பந்தல்‌ இட்டு காடு வலம்‌ வந்து, குறட்சுவடிகளை வானவர்‌ தி 
வழித்‌ தூற்றினாலும்‌, இப்பரப்பறைவால்‌ செயல்‌ மக்கள்‌ 
மாட்டு அமையாது. கூத்துத்தாள்‌ வாங்கும்‌ குழந்தை 
யுணர்ச்சியே அவர்கட்குத்‌ தோன்றும்‌. மக்கட்கெல்லாம்‌ 
கல்விவேண்டும்‌; கேள்வி வேண்டும்‌; முயற்சி வேண்டும்‌ 
என்பது வள்ளுவம்‌. இக்கோட்பாடு செயற்படுதற்கு உரிய 
வழிதுறைகளை அன்பராகிய நாம்‌ பற்றல்‌ வேண்டும்‌. கல்வி 
வேண்டும்‌ வள்ளுவர்‌ பெயரால்‌, தெருத்தோறும்‌; பள்ளி 
அமைக. ஊர்தோறும்‌ பெரும்பள்ளிகள்‌ நிறுவுக. நூல்‌ 
நிலையம்‌ படிப்பகங்கள்‌ பெருக்குக. கேள்வி வேண்டும்‌ 
வள்ளுவர்‌ பெயரால்‌, கூடங்கள்‌ கட்டுக. முயற்சிவேண்டும்‌ 
வள்ளுவர்‌ பெயரால்‌, தொழிற்களங்கள்‌, உழைப்புச்‌ 
சாலைகள்‌, உழவுப்பண்ணைகள்‌ தொடங்குக. ஈகைவேண்டும்‌ 
வள்ளுவர்‌ பெயரால்‌, ஏழை இல்லங்கள்‌, குழந்தை விடுதிகள்‌ 
பே ணுக. 


மடிமகனும்‌ பசிமகனும்‌ மடமகனும்‌ இல்லை எனும்படி, 
பள்ளியில்‌ தெருவும்‌ தொழிலில்‌ ஊரும்‌ இல்லை எனும்படி. 
வள்ளுவர்க்குத்‌ தொண்டு செய்க. “ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்‌ 
பசிப்பர்‌' என்னும்‌ பேதைக்குற்றத்துக்கு ஆளாகாதாவாறு, 
இவ்வெல்லாம்‌ முதற்கண்‌ தத்தம்‌ ஊரிலேயே ஆற்றுவார்‌ 
ஆற்றுக. செல்வ மிகுதி யிருப்பின்‌, பிறவூர்களுக்கும்‌ 
தொண்டினைப்‌ பரப்புக. கோடிச்செல்வம்‌ குவியின்‌,. 


124 வள்ளுவம்‌ 


வள்ளுவர்‌ பலவகைக்‌ கல்லூரிகளும்‌, வள்ளுவர்‌ பல்கலைக்‌ 
கழகமும்‌ நிறுவ முயல்க. திருக்குறட்‌ பல்பதிப்பும்‌ உலகப்‌ 
பரப்பும்‌ ஒருபால்‌ இன்றியமையாச்‌ செய்கைகள்‌; எனினும்‌ 
அவற்றை மேற்கோடல்‌ எம்போலும்‌ ஆசிரியர்களின்‌ 
தொழிற்‌ கடன்‌. நும்மனைய செல்வர்கடன்‌ மக்கட்கு 
வேண்டும்‌ வள்ளுவங்களைப்‌ பொருளால்‌ நேரடியாகச்‌ 
செய்வத!” ஏன்று, என்‌ மனத்துத்‌ தெளிவை விரித்துரைத்‌ 
தேன்‌. “திருக்குறள்‌ எண்ணங்களைத்‌ தத்தம்‌ ஊரின்‌ 
சண்ணேயே முதற்கண்‌ பொருளால்‌ செயற்படுத்துவோம்‌'” 
என்று உடன்பட்டு, வந்த அன்பர்‌ பதின்மரும்‌ வணக்கொடு 
மீண்டனர்‌. :புகழ்ந்தவை போற்றிச்‌ செயல்வேண்டும்‌” 
என்பது அணைவள்ளுவம்‌, காணீர்‌! 


த. இன்மை நிலை 


ஆள்வினைச்‌ செல்வர்களே ! 


பெருகல்‌ வணக்கம்‌. முந்திய நாள்‌ (பொருள்‌ நிலை 
பற்றியும்‌, நெருநல்‌ (பொருட்‌ பயன்நிலை' பற்றியும்‌ வள்ளுவர்‌ 
கருத்துரை கேட்ட நீவிர்‌, இன்று செல்வத்தின்‌ இறுதிச்‌ 
சொற்பொழிவாகிய “இன்மை நிலை' பற்றிக்‌ கேட்கும்‌ 
அவாவொடு குழுமியிருக்‌கிறீர்கள்‌ “பொருள்‌ இல்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லாகி யாங்கு?” (247), இல்லாரை எல்லாரும்‌ 
எள்ளுவர்‌' (752), 'பொருளல்ல.து இல்லை பொருள்‌' (751), 
*பொருள்‌ என்னும்‌ பொய்யா வீளக்கம்‌' (753) என வரூஉம்‌ 
சில குறள்களையே பலர்வாய்க்‌ கேட்ட நமக்கு, செல்வப்‌ 
பொருள்‌ ஒன்று குறித்து முற்சொற்பொழிவிற்குத்‌ 
திருக்குறள்‌ இடந்தந்து நிற்கும்‌ செறிவு மெய்யாகவே 
மருட்கை யூட்டுகன்றது. இன்மை நிலையையும்‌ ஒரு நிகர்‌ 
பொருளாகக்‌ கொண்டு வள்ளுவர்‌ காட்டும்‌ அரிய செயற்‌ 
குறிப்புக்களைக்‌ கண்டு, நாமென்ன, அறிவுசால்‌ உலகமே 
இறும்பூது எய்தும்‌ என்பது அணிபு. 

வாழ்க்கை நூல்‌ செய்த வள்ளுவர்‌ அனைத்து நிலை 


யினரையும்‌ உட்கொண்டு அறங்கள்‌ கூறினாரேனும்‌, தாய்க்‌ 
குப்‌ பேதைப்பிள்ளை நினைவே பெருகத்‌ தோன்றுமாப்‌ 


126 வள்ளுவம்‌ 


போல அவர்க்கு நிலை தாழ்ந்தார்‌ முன்னேற்றமே கெஞ்சுட்‌ 
இடந்தது. மற்று முன்னரே நிலையுயர்ந்தார்‌ அவ்வுயர்ச்சியைப்‌ 
பணிக்கொள்ளு மதுவே முதற்கண்‌ செயக்கிடப்பது என்பது 
அசான்‌ காட்சி. அக்கருத்தான்‌, குன்றுபோல்‌ உயர்‌ வாழ்வின 
கும்‌ குன்றிமணியளவு குற்றம்‌ செயின்‌ நிலை தாழ்வர்‌ (965) 
என்றும்‌, பெருநிலை பெற்றார்‌ சிறுமை பயக்கும்‌ எளிய 
செயல்களைச்‌ செய்யப்‌ புகார்‌; செய்வதாயின்‌ அருஞ்செயல்‌ 
கணாயே ஆற்றுவர்‌ (975) என்றும்‌, சான்றாண்மைக்‌ 
கடலுக்குக்‌ கரையெனத்‌ தகும்‌ நிலையுயர்ந்தார்‌ ஊழி 
பெயரினும்‌ தம்‌ நிலை பெயரார்‌ (990) என்றும்‌, மேன்மைநிலை 
தாழாமைக்கு உரிய அறிவுடைமை காட்டிவிடுப்பர்‌. இம்‌ 
மேலோரை அவ்வளவில்‌ விடுத்துப்‌ பல்லாற்றானும்‌ வழுக்கி 
விழ்ந்து 8ழோரையே நிலை யுயர்ப்பான்‌ பெருமனம்‌ 
வைத்தனர்‌. 


புறங்கூறுவானை “அறன்‌ நோக்கி ஆற்றுங்‌ கொல்‌ வையம்‌” 
189) என்றும்‌, பயனில பாராட்டுவானை :மக்கட்‌ பதடி” 
-(196) என்றும்‌, கல்லா அழகனை *மண்மாண்‌ புனை பாவை” 
(407) என்றும்‌, குற்றங்‌ காவானை அற்றம்‌ மறைத்தலோ 
புல்லறிவு! (846) என்றும்‌, பாவி ஏழையை *உப்பிற்கும்‌ 
காடிக்கும்‌ கூற்று (1050) என்றும்‌, திருக்குறள்‌ வள்ளல்‌ 
துணத்தானும்‌ பொருளா னும்‌ இழிந்த நிலையீனரை உயிர்புறம்‌ 
போமாறு ஏசுவர்‌; ஏசினும்‌ அங்கன்‌ ஏசும்‌ உரிமையைத்‌ தமக்‌ 
கென வைத்துக்கொண்டவர்‌. தந்தை தன்‌ குறும்பு மக்களை 
ஓவாது வைது ருருதி பீறிட.க்‌ கோல்கொண்டு புடைப்பினும்‌, 
அவ்விளஞ்‌ செல்வங்களின்‌ திருமேனி மேல்‌ பிறர்‌ மெல்‌ 
லென்‌ கைவைக்கவும்‌ பொறானன்றே; இன்ன அன்பினர்‌ 
ஈம்‌ வள்ளுவர்‌. பிறர்‌ யாரும்‌ ஏசப்‌ புகுவரேல்‌, “எவன்கொலோ' 
வன்சொல்‌ வழங்குவது! (99), 'ஈயமில செய்வார்க்கும்‌ 


இன்மை நிலை 127 


பண்டு ஆற்றாராதல்‌ கடை' (998) என வெகுண்டு 
உரைப்பவர்‌. 


குற்றப்பட்டார்‌ பின்னரும்‌ குற்றப்படுவதும்‌, பிடிப்‌ 
பட்டார்‌ பின்னும்‌ மிடிப்படுவதும்‌, மெலிவுற்றார்‌ பின்பும்‌ 
மெலிவுறுவதும்‌, துன்பம்‌ சுமந்தார்‌ என்றும்‌ துன்பம்‌ 
சுமப்பதும்‌ உலகப்‌ போக்காகக்‌ கண்ட வள்ளுவர்‌, தம்‌ 
தொண்டுக்கும்‌ காப்புக்கும்‌ உரியோர்‌ இந்நிலையினரே என்று 
துணிந்தனர்‌. குற்றப்பட்டார்‌ திருந்திக்‌ குணப்படலும்‌, 
வறுமைப்பட்டார்‌ முயன்று வாழ்வுப்பட.லும்‌, மெலிவுற்றார்‌ 
ளைக்கி வலிவுறலும்‌, தன்பும்றுர்‌ சிரித்து இன்புறலும்‌ இனி 
உலகக்‌ காட்சியாக மாறவேண்டும்‌ என்று திட்பங்‌ 
கொண்டனர்‌. தாழ்ந்தார்‌ எஞ்ஞான்றும்‌ தாழ்ந்து கீழ்ப்‌ 
போவதற்கு உயர்ந்தார்‌ கொடுமையும்‌ புறக்கணிப்பும்‌ ஒரு 
பெருங்காரணமாக அறிந்துகொண்டனர்‌. கீழோர்மேல்‌ 
உயர்ந்தார்‌ அழுத்தும்‌ சுமையைத்‌ தடுத்தலும்‌, செல்வத்து 
உயர்ந்தார்‌ பெருக்கைக்‌ குறைத்தலும்‌, தாழ்க்தாரை 
அயர்த்து நிறுத்தலும்‌ தம்‌ கடனாக எண்ணினர்‌. இவ்விரக்க 
எண்ணங்‌ காரணமாகப்‌ பிறந்த குறள்கள்‌ பலப்பல. 


எளியார்மேல்‌ றி வெகுள்வான்‌, “செல்லிடத்துக்‌ 
காப்பான்‌ சனம்‌ காப்பான்‌' (301) “செல்லிடத்‌தும்‌ அதனின்‌ 
இய பிற இல்‌' (302) என்று இடித்துரைப்பர்‌. தீய மனத்‌ 
தைத்‌ திருத்துவதே ஒறுப்பின்‌ பயன்‌ ஆதல்‌ வேண்டும்‌. 
இர்‌ ஈன்னோக்கம்‌ வீடுத்துப்‌ பிறர்‌ குற்றம்‌ பொறுக்ககில்லா து 
பழிவாங்கும்‌ முனைப்பொடு வல்லாங்கு ஓறுப்பாரே பலர்‌. 
அதனாற்‌ குற்றஞ்‌ செய்தார்‌ தருந்தாமையோடு வாழ்வுக்கேடும்‌ 
அடைவர்‌. இங்ஙன்‌ பழிவாங்கும்‌ செருக்கொடு, குற்றஞ்‌ 
செய்தவன்‌ வேரற அளவிறந்து ஒறுக்கும்‌ பொறையிலிகளை , 
-ஜறுத்தாரை ஒன்றாக வையாரே' (115), 'ஒறுத்தார்க்கு ஒரு 
தாளை இன்பம்‌' (156), *கடி.து ஓச்சி மெல்ல எறிக' (562) 


என்று வன்மையடக்குவர்‌. பொருள்வஸி மிக்காரும்‌: 
பிறவலி மிக்காரும்‌ தம்‌ ஆற்றல்களால்‌ மெலியோரை 
வருத்துவதைக்‌ கண்டு, “அல்லற்பட்டு ஆற்றாது அழுத: 
கண்ணீர்‌ அன்றே செல்வத்தைத்‌ தேய்க்கும்‌ படை” 
(555), 'வலீயார்‌ முன்‌ தன்னை நினைக்க தான்‌ தன்னின்‌ 
மெலியார்மேல்‌ செல்லும்‌ இடத்து (250) என அச்ச 
வணர்ச்சியம்‌ அருளுணர்ச்சியும்‌ ஊட்டுவர்‌. ஆற்றல்‌ சான்றார்‌ 
எளியார்‌ மேல்‌ செய்யும்‌ திமைகளையெல்லாம்‌ நன்னெறி 
காட்டிச்‌ தடுத்து நிறுப்பதற்குக்‌ காரணம்‌, ஏழை காக்கும்‌ 
வள்ரூவர்‌ இரக்கப்‌ பண்பு அன்றோ! 


தனியுடைமை பொதுவுடைமைக்‌ கொள்கைகளுக்குப்‌ 
போர்க்களமாக நிற்பது இன்று நாம்‌ வாழும்‌ உலகம்‌. இக்‌ 
கொள்கைப்போர்‌ முதலாளி தொழிலாளிப்‌ போர்‌ எனவும்‌, 
உடையார்‌ இல்லார்‌ போர்‌ எனவும்‌ பிற பெயராலும்‌ 
வழக்குப்‌ பெறும்‌. தொழிலாளரும்‌ இல்லாரும்‌ என்றும்‌ 
உலகத்து உளரேனும்‌ பொதுவுடைமைக்கோள்‌ அணி: 
கணிக்‌ காலத்தேதான்‌ எழுந்தது. நரம்‌ அறிந்த வரலாற்றுப்‌: 
படி. தனியுடைமை அமைப்பே நாகரிகக்‌ காலந்தொட்டு 
நிலவி வந்திருப்பது; நாகரிக வளர்ச்சிக்கும்‌ அடிப்படையாக 
இருந்திருப்பது. வள்ளுவர்‌ காலம்‌ தனியுடைமைக்‌ காலம்‌; 
அச்சு ஊர்தியும்‌, வானூர்தியும்‌, நீர்மூழ்கியும்‌, மின்னியற்‌: 
பொறிகளும்‌, அணுக்குண்டும்‌, நீர்க்குண்டும்‌ போலப்‌ 
பொதுவுடைமை நினைவிலும்‌ கருப்படாத்‌ தனியுடைமைக்‌ 
காலம்‌. இக்‌ கொள்கை கெரண்ட நாடுகளில்‌ இன்றும்‌ 
இருப்பது போல்‌, அன்றும்‌ ஒருவன்‌ ஈட்டுதற்கும்‌ ஒரு 
வரையறை இல்லை. “கோடி தொகுத்தார்க்கும்‌' (377) 
என்றபடி ஈட்டியவெல்லாம்‌ தொகுத்துக்‌ கோடற்கும்‌ ஒரு 
வரையறையில்லை. பண்டை வரி விதிப்பு முறை பெருஞ்‌ 
செல்வர்க்கென ஒரு வகையான்‌ அமைந்ததுமில்லை. இறை 


இன்மை நிலை 129 


எல்லார்க்கும்‌ ஒப்பவே வகுக்கப்பட்டது. *ஒன்னார்த்‌ தெறு 
பொருளும்‌ வேந்தன்‌ பொருள்‌ (755), என்றாங்குக்‌ குடிமக்கள்‌ 
தரும்‌ இறைப்‌ பொருளினும்‌ பகைவர்‌ இடும்‌ திறைப்‌ 
பொருளே பெருமைசால்‌ வருவாயாகக்‌ கருதப்பட்டது. 
ஒன்று போல்‌ யார்மாட்டும்‌ வரிகோடலே செங்கோன்மை; 
இப்‌ பொதுமுறை விடுத்துப்‌ பெருஞ்‌ செல்வர்பால்‌ நேரடிப்‌ 
பொருள்‌ கேட்பது கொடுங்கோன்மை என்று அறிஞராலும்‌ 
எண்ணப்பட்டது. 


வேலொடு நின்றான்‌ இடுவென்றது போலும்‌ 


கோலலாடு நின்றான்‌ இரவு (553) 
இன்மையின்‌ இன்னாது உடைமை; முறைசெய்யா 
மன்னவன்‌ கோற்கீழ்ப்‌ படின்‌ (558) 


என்ற குறள்களே தனியுடைமை மக்களின்‌ பற்றுமனப்‌ 
பான்மைக்கு அன்றும்‌ இன்றும்‌ சான்றாவன. 


தனியுடைமை நாட்டின்கண்‌, சிலர்பால்‌ பெருஞ்‌ 
செல்வம்‌ யாறுநோக்கும்‌ கடல்போல்‌ சேர்வதைத்‌ தடுக்கும்‌ 
வலி அரசிற்கு இல்லை. தடுக்கும்‌ அரசு உளதேல்‌ அது 
முறைகோடிச்‌ சூழாது செய்யும்‌ அரசாகவே பழிக்கப்படும்‌. 
செல்வன்‌ நாட்டன்பினனாய்த்‌ தானே கொடை செய்தால்‌ 
அல்லது, அவன்‌ நிறை செல்வம்‌ இயல்பாகக்‌ குறைதற்கு 
வழி பிறிதில்லை. அறிவிலாச்‌ செல்வன்‌ ஒருகால்‌ நெஞ்சு 
உவந்து ஈதல்‌ ஏனையோர்‌ தவத்தின்‌ பயனென வியக்கப்‌ 
பட்டது. ஆதலின்‌ தனியுடைமைக்‌ காலத்து எழுந்த இருக்‌ 
குறள்‌ அற்றைப்‌ பிறநூல்கள்‌ ஒப்ப, உடையவன்‌ பற்று 
மனம்‌ இளக நல்லுணர்ச்சி கொளுத்திற்று. குழந்தை தன்‌ 
கைப்‌ பத்துரூபாய்த்தாளை இன்பண்டம்‌ பெற்றக்கால்‌ 
கொடுத்து வீடுமாப்‌ போல, உடையான்‌ தன்‌ கைப்‌ 
பொருளைப்‌ புகக்முகாக ஈயவேண்டும்‌' என்று நல்லுணர்வு 

வ-_—9 


730 வள்ளுவம்‌ 


ஊட்டிற்று. ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌' (231) எனச்‌ சிறந்த 
பண்டமாற்றுக்‌ காட்டிற்று. ஈட்டியவனெல்லாம்‌ 
கொடாதும்‌, அய்யாதம்‌ தொகுப்பதுவே கருமம்‌ எனக்‌ 
கொண்டால்‌, நாணயச்‌ செல்வரவின்றி நாடு வளங்‌ குன்றும்‌; 
கல்குரவு பெருகும்‌ என்ற எண்ணத்தால்‌, தனியுடைமை 
பொதுவுடைமையாய்ப்‌ பரவ, வள்ளுவர்‌ வழி தேடினர்‌. 
தொகுப்பும்‌, தாமே அய்ப்பும்‌ இழிவு என்ற சிறுமை 


புணர்ச்சியை எழுப்பினர்‌. செல்வனுக்குத்‌ தாழ்வாவது 
கொடாமை யாதலின்‌, “தாழ்வு இலாச்‌ செல்வரும்‌ சேர்வது 
தாடு்‌ (731) என இன்றியமையாமை சஈட்டினர்‌. 


இவ்வெல்லாம்‌ நினைந்து, சிலர்மாட்டுத்‌ தொக்க பொருளை 
காட்டிற்‌ சமப்படுத்த வேண்டி, பெருங்கொடையாம்‌ 
ஒப்புரவுப்‌ பண்பினைத்‌ தணியதிகாரமாக வகுத்தனர்‌. 
"ஓப்புரவின்‌ நல்லபிற பெறல்‌ அரிது' (213) என்று வலியுறுத்‌ 
தினர்‌. யார்மாட்டும்‌ தனியுடைமைப்‌ பற்றைக்‌ குறைக்க 
வேண்டி "ஈதலே நன்று" என்றும்‌, “அதுவே பொருள்‌ 
வைக்கும்‌ நல்லிடம்‌' என்றும்‌ வழிப்படுத் இனர்‌. 


பொருள்வலி அரசிற்கும்‌ தணி மகனுக்கும்‌ இன்றியமை 
யாதது. வாங்கும்‌ ஆற்றல்‌ அரசிற்கு வரியாலும்‌ தனி 
மகற்குத்‌ தொழில்‌ முயற்சியாலும்‌ வருவது. கொள்ளா ற்றல்‌ 
இன்மையே வறுமை எனப்படும்‌. பொருள்‌ மெலிவுடைய 
அரசு நாட்டுக்குப்‌ பொது நலன்கள்‌ செய்ய வியலாது. 
தொழில்‌ இல்லா மனிதன்‌ தன்‌ படியும்‌ தீர்த்துக்கொள்ள 
வீயலான்‌. இப்‌ பொதுக்‌ குறையும்‌ தனிக்குறையும்‌ ஒப்புரவு 
ஈகைகளால்‌ நிறை செய்யப்பட வேண்டும்‌. ஒரு சில செல்வ 
ரேனும்‌ இல்லா ரில்லை. தம்மூர்க்கு வேண்டும்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌, மருத்துவ விடுதி, கைத்தொழிற்‌ களம்‌, விளையாடு 
களம்‌ என்றின்ன பொதுப்‌ பணிகளை அன்னோர்‌ தனித்தோ 
சேர்ந்தோ செய்ய வேண்டும்‌. இதுகாறும்‌ அங்ஙன்‌ செய்யக்‌ 


இன்மை நிலை 131 


கண்டிலம்‌. வித்தி வான்நோக்கும்‌ உழவன்‌ போலத்‌ திட்டம்‌ 
வகுத்து வரி நோக்கியிருக்கும்‌ அரசுக்கு ஊர்தோறும்‌ பொது 
நலம்‌ புரக்கும்‌ பொருளாற்றல்‌ இல்லை. தம்மூர்‌ அளவுக்‌ 
கேனும்‌ பணியாற்றல்‌ தம்‌ கடன்‌ என்று ஊர்தோறும்‌ 
செல்வர்‌ மேற்கொண்டிருப்பரேல்‌, இப்‌ பொதுவுடைமைப்‌ 
பேருணர்ச்சி தோன்றியிராது. இனியேனும்‌ விரைந்து 
ஊர்‌ ப்பணீ பொருளா ற்‌ செய்வரேல்‌, இவ்வணர்ச்சி பரவாது. 


“பணைகெழு வேந்தரை இறந்தும்‌ இரவலர்க்கு ஈயும்‌ 
வள்ளியோன்‌'' எனப்‌ புகழும்‌ பாரியும்‌, “எழுவுறழ்‌ 
திணிதோள்‌ எழுவர்‌ பூண்ட ஈகைச்‌ செந்நுகம்‌'' எனப்‌ 
புகழும்‌ பேகன்‌ முதலா எழுவரும்‌, ஈல்லியக்கோடன்‌, 
குமணன்‌, பண்ணன்‌ முதலாய பல்லோரும்‌ பெரும்‌ 
ஒப்புரவுச்‌ செல்வர்களாக இருந்தமையால்‌ அன்றோ, அக்‌ 
காலத்து உடைமைப்‌ பூசல்‌ தோனறிற்றிலது. திருவள்ளுவர்‌ 
அன்ன ஞாலப்‌ பெரியோரின்‌ உரைகளைச்‌ சிறிதும்‌ செயற்‌ 
படுத்தாமையாலும்‌, மேலும்‌ அவ்வுரைகள்‌ உலகிற்கு 
ஓட்டா என்று மடம்பட்டு இவறியமையா னும்‌, உடைமைப்‌ 
போர்‌ இன்று எழுவதாயிற்று என அறிக, 


ஓப்புரவும்‌ ஈகையும்‌ தனியுடைமை நாடுகளுக்குக்‌ 
காப்புத்‌ தூண்கள்‌ ஆவன. பெருஞ்செல்வர்பால்‌ ஒப்புரவும்‌, 
மக்கள்பால்‌ ஈகையும்‌, அடையுண்ட மடைவாய்‌ வழி 
நீர்க்கசவுபோல்‌ இன்று அருகி வருதலின்‌, தனியுடைமை 
நாடுகள்‌ கூடப்‌ பொதுவுடைமை வழிகளைச்‌ சிறுகச்சிறுகக்‌ 
.கையாள்வன. பேரூதியத்திற்‌ பெரும்பகுதியை வரியாக 
விதப்பன. தந்‌ பொருள்‌ மகன்கை மாறும்போது 
மாற்றுவரிக்‌ கேட்பன. வரியை ஒரு பெரு வருவாயாக 
கம்பியிருத்தல்‌ அரசாற்றலுக்கு ஈனம்‌ என்ற கருத்தான, 
தாமே பல்தொழில்களை காட்டுடைமைப்‌ படுப்பன. 
உலகெங்கும்‌ மறைமுகமாய்ப்‌ பெருகிவரும்‌ இப்‌ 


132 வள்ளுவம்‌ 


பொதுவுடைமை அல்லது காட்டுடைமைப்‌ புரட்சி, 
கொடைவறிய செல்வத்தாய்‌ பெற்றுவிட்ட குழவி என்பது 
வெளிப்படை. 


இதோ என்‌ கைச்‌ சிறுதாள்‌ ஓரன்பர்‌ விடுத்த 
வீனாச்‌ ட்டு. “வள்ளுவர்‌ வகுத்த ஓப்புரவு ஈகைகளுக்குப்‌ 
பொதுவுடைமை காட்டில்‌ இடமுண்டா?'' என்பது 
அவர்‌ வீனா. காலத்திற்கு ஏற்ற வினா எழுப்பிய 
அவர்க்கு நம்‌ நன்றி உரியது. பொருளென ஒன்று 
உள்ளவரையும்‌, காற்று நீர்‌ ஓளிபோல அன்றி அப்‌ 
பொருள்‌ ஓரு கணக்கு வழக்குப்படும்‌ வரையும்‌, 
ஒப்புரவு ஈகைப்‌ பண்புகளுக்கு உயிர்‌ உண்டு. நாம்‌ 
இன்று பொதுவுடைமை என்பது ஓரளவுப்பட்டது; 
குறுக்கம்‌ உடையது; ஒருகாட்டுத்‌ தனியுடைமை 
தான்‌ பொதுவுடைமை என்று கூறுகின்றோம்‌. உண்‌ 
மைப்‌ பெொதுவுடைமையாவது உலகப்‌ பொது 
வுடைமை என்பது தெளிவு. காடுகள்‌ எனா அரசுகள்‌ 
எனா ஞாலம்‌ பிரிந்து கிடக்கும்‌ வரை, ஊர்‌ எனா நகர்‌ 
எனா ஒருகாடு பகுத்துக்‌ கொள்ளும்‌ வரை, இயற்கை 
உலகத்துக்கு இன்றியமையாச்‌ செயற்கைப்‌ பகுப்புக்கள்‌ 
இருக்கும்‌ வரை, பொய்யில்‌ புலவர்‌ வகுத்த ஒப்புரவு 
ஈகைப்‌ பண்புகள்‌ ஒருவந்தம்‌ வேண்டற்பாலன. இப்‌ 
பண்புகள்‌ உளவேல்‌, தனியுடைமை யரசும்‌ வாழும்‌; 
இவையலவேல்‌, பொதுவுடைமை அரசும்‌ கெடும்‌. 
பொருள்‌ தனிமையாகுக,  பொதுமையாகுக. உடை 
மைப்‌ பூசல்‌ அறிஞர்‌ நோக்கம்‌ அன்று. முன்னைச்‌ 
சொற்பொழிவில்‌ நிறுவியாங்கு, பயன்‌ கொள்வாரே 
உடையர்‌ எனப்படுவர்‌. ஆதலின்‌ பயன்‌ பொது 
வுறலே வள்ளுவம்‌ என அறிக. ஈட்டிய ஓர்‌ ஆடவன்‌ 
பொருள்‌ குடும்ப முழுதும்‌ பயன்படல்‌ போல, ஓரிடச்‌ 
செல்வப்‌ பெருக்கம்‌ ஊர்‌ முழுதும்‌ நாடெங்கணும்‌ 


இன்மை நிலை 133 


பயன்‌ செய்ய வேண்டும்‌. குடும்பவுணர்ச்‌ச உலக 
வுணர்சியாதல்‌ வேண்டும்‌. சிலர்பாற்‌ செல்வக்‌ குவிவை 
வெளிவரச்‌ செய்து, செல்வப்‌ பயன்‌ பரப்பி, இன்மை 
யகற்றும்‌ அன்பு கோக்கத்தால்‌, ஓப்புரவு ஈகைகளைப்‌ பொருள்‌ 
பற்றிச்‌ சொல்லும்‌ இடமெல்லாம்‌, இனிய இன்னா நடைபட 
வள்ளுவர்‌ அறிவுறுத்தினர்‌. ஓப்புரவினை, கைம்மாறு 
வேண்டா கடப்பாடு” (211) என்றும்‌, ஈகையை, மேலுலகம்‌ 
இல்‌ எனினும்‌ ஈதலே நன்று” (222) என்றும்‌ சிறப்பித்து 
அழுத்தி மொழியும்‌ குறள்களே ஆசான்‌ கொடைப்‌ 
பற்றுக்கும்‌ பொருள நிவிற்கும்‌ சான்றாவன. 


ஆற்றலாலும்‌ செல்வத்தாலும்‌ வலியார்‌ அவற்றால்‌ 
மெலியாரை நலியாதபடி, பொறுமையும்‌ ஈகையும்‌ ஒப்புரவும்‌ 
செய்வித்துக்‌ காத்த இருக்குறள்‌ முறையைக்‌ கண்டோம்‌. 
நிலைதாழ்ந்தார்‌ நலங்கருதி நிலையுயர்க்தார்க்குச்‌ சுட்டிய 
அறங்களைக்‌ கண்டோம்‌. பொறையுடைமை, வெகுளாமை, 
இன்னா செய்யாமை, கொடுங்கோன்மை முதலாய அதிகாரங்‌ 
கள்‌ எல்லாம்‌ இச்‌ சுட்டின்‌ பாலன. செயல்‌ வேண்டுவது 
வள்ளுவம்‌ என்பதற்கு வினைத்திட்பம்‌, கயமை அதி 
காரங்கள்‌ சான்றாதல்‌ போல, வாழ்வாங்கு வாழ்தல்‌ 
வள்ளுவம்‌ என்பதற்கு மக்கட்பேறு, பொருள்‌ செயல்வகை 
அதிகாரங்கள்‌ சான்றாதல்‌ பேலே, மெலியார்மாட்டு இரங்கு 
வது வள்ளுவம்‌ என்பதற்கு நல்குரவு, இரவு அதிகாரங்‌ 
களே சான்றாவன. 


வள்ளுவர்‌ வறுமைச்‌ சுவையைத்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ 
அய்த்தவரோ, அறிலைம்‌. ஆயின்‌ வறியோர்‌ துன்பத்‌ 
துடிப்பீனை - ஈரநெஞ்சினர்‌ ஆதலின்‌ - நன்கு அறிந்தவர்‌. 

திறவாக்‌ கண்ண சாய்செவிக்‌ குருளை 

கறவாப்‌ பால்முலை கவர்தல்‌ நோனாது 

புனிற்றுநாய்‌ குரைக்கும்‌ புல்லென்‌ அட்டில்‌ 


134 வள்ளுவம்‌ 


என்றபடி, புலமை யுள்ளங்‌ கொண்டு சுவை பொதுள 
நல்குரவைப்‌ பாடாது, *இன்மையின்‌ இன்மையே இன்னாத.து” 
(1041), “இன்மை என ஒரு பாவி (1042), 'அறம்சாரா 
நல்குரவு! (1047) எனத்‌ துடி.ப்புள்ளம்‌ கொண்டு வருத்தம்‌ 
மீதூர வைது பாடுவார்‌. கல்வியின்மை, அறிவின்மை, 
பண்பின்மை என இன்மை பெற்றார்பால்‌ ஓரினமாகப்‌ 
"பொருளின்மையும்‌ சேரவேண்டும்‌. இதுவே காரணகாரிய 
முறை. ஆயின்‌ காம்‌ காண்பது என்ன? *நல்லார்கட்‌ பட்ட 
வறுமை? (408) என்றாங்கு கல்வி, அறிவு, ஒழுக்கங்கள்‌ 
உடையாரையே இன்மை எளிதில்‌ பற்றுகன்றது. உடல்‌ 
கோய்‌3பால்‌ இவ்வீன்மை நோயும்‌ பிற நலங்களையெல்லாம்‌ 
உறிஞ்௪கின்‌ மது. இவ்வின்மை அளவிறந்து நீடித்‌ 
திருந்தால்‌, கல்வி, அறிவு, ஓழுக்கம்‌ எல்லாம்‌ இன்மைப்‌ 
படுன்றன. தொல்வரவு தோலும்‌ கெடுக்கும்‌ என்றும்‌,. 
கற்குடிப்‌ பிறந்தார்க்கும்‌ இளிவரவுச்‌ சொல்லைப்‌ பிறப்பிக்கும்‌ 
என்றும்‌, கற்பொருள்‌ ஈன்கு உணர்ந்து சொல்லினும்‌ 
அறிவுடையார்‌ சொற்பொருள்‌ இகழப்படும்‌ என்றும்‌, 
இன்மையால்‌ ஈல்லன பல கெட்டழிவதைக்‌ கண்டு “மழையின்‌ 
மையால்‌ வனர்க்த பைங்கூழ்‌ வாடக்கண்ட உழவன்‌" 
போல்‌ கவல்வர்‌, 'சன்ற பொழுதில்‌ பெரிதும்‌ உவக்கும்‌' (69) 
எனச்‌ சால்புக்கும்‌, “ஈன்றாள்‌ பசி காண்பானாயினும்‌' (666) 
என வினைத்‌ தூய்மைக்கும்‌, ஈன்றாள்‌ முகத்தேயும்‌ இன்னா 
தால்‌' (923) எனக்‌ குடித்‌ தருத்தத்துக்கும்‌ பற்றாக்‌ 
தரயன்பு கட்டும்‌ ஆசரியர்‌, “ஈன்ற தாயானும்‌ பிறன்போல 


கோக்கப்படும்‌' (1047) என அவள்‌ அன்புப்‌ புரட்சி 
காட்டுவர்‌. திங்கள்‌ பல சுமந்து பொறையுயீர்த்த தாயே 
தன்‌ மசனலலன்‌; இவன்‌ யாரோ என அயற்பார்வை செய்‌ 
வாளேம்‌, வறுமையின்‌ கொடுமைக்கு வேறெல்லையும்‌ வேண்‌ 


இன்மை நிலை 135 


டுமோ? செவிலித்தாயை நீக்குதற்கு, ஈன்ற தாய்‌'' என 
அடை கொடுத்தும்‌, நிலம்‌ திரியினும்‌அன்பில்‌ திரியாத்‌ 
தாயும்‌ புறக்கணிப்பாள்‌ என்று காட்டற்கு, **தாயானும்‌'* 
என உம்மைக்‌ கொடுத்தும்‌, இன்மையின்‌ இன்னாமையை 
வெளிப்படுத்தினர்‌. 


இலக்கியப்‌ புலவன்‌ சிறந்த பண்பாவது, கூற்று வேறு 
தான்‌ வேறு என்று எண்ணாமை. அஃதாவது சொல்லப்‌ 
படும்‌ மாந்தரும்‌ சொல்லுக்‌ தானும்‌ ஒன்றி நிற்கும்‌ பிரிவில்‌ 
உணர்ச்சி. இவ்வீடுபாட்டில்‌ எழுந்த இலக்கிய பகுதிகள்‌ 
நயத்தேன்‌ துளிப்பன. மனங்கலந்த இலக்கியங்கள்‌ நமக்குக்‌ 
கொள்ளை கொள்ளையாக உள. பாணனாகக்‌ கூத்தனாகப்‌ 
பொருகனாக விறலியாகத்‌ தம்மை முழுதும்‌ எண்ணிக்‌ 
கொண்டு, பண்டைப்‌ புலவர்கள்‌ யாத்த ஆற்றுப்‌ படை 
இலக்கியப்‌ பாக்களை, அஃதாவது உறவிலக்கியங்களை-நாம்‌ 
கல்லாதோம்‌ அல்லோம்‌. மக்கட்பேற்றால்‌ உலகம்‌ நீடு வாழ்‌ 
தல்போல, சங்க நூற்‌ பேற்றால்‌ நம்‌ தமிழ்த்தாய்‌ என்றும்‌ 
வாழ்வள்‌. சங்க நூல்களின்‌ இயற்கையும்‌, அழகும்‌ 
தூய்மையும்‌, சொற்றறிறமும்‌ சிற்றளவாகவே இற்றைத்‌ 
தமிழர்‌ அறிந்து வருப. அந்நூல்களை நிரம்பிக்‌ கல்லாக்‌ 
குறையால்‌, பொய்க்‌ கோட்பட்டு நெறியில்லாதவற்றை 
நெறியாகப்‌ பற்றி, மடிந்து முடங்கி வளைந்து சுருண்டு 
தமிழகம்‌ முன்னேற்றம்‌ குறைந்து நிற்கின்றது. கண்ட 
இவ்வுலகத்து, எடுத்த இவ்வுடல்‌ கொண்டு, தூயவாழ்வு 
காட்டும்‌ அவைய நூற்கல்வி பரவாது புதையுண்டமையால்‌ 
அன்றோ, வள்ளுவர்‌ மாசில்‌ தனி நெஞ்சமும்‌ அடுப்படி 
ஓவியம்‌ போல்‌ நம்மனோருக்கு மறைபட்டுக்‌ கிடக்‌ 
கின்றது. குறள்‌ நூல்‌ சங்கக்‌ குடிப்பிறப்பு உடையது. 
அது சங்கத்‌ தமிழ்த்தாய்‌ பெருகலத்தோடு ஈன்ற ஈற்றுக்‌ 
குழவி. திருக்குறட்‌ பொருள்‌ நன்னர்‌ விளங்க வேண்டின்‌, ஈன்‌ 


136 வள்ளுவம்‌ 


முகக்‌ குறிக்‌ கொண்மின்‌! சங்க நூற்கல்வி செவ்வன்‌ 
வேண்டும்‌. இவ்வரலாற்று அடிப்படையை உங்கட்கு 
உணர்த்தவே, என்‌ சொற்பொழிவு கட்கு இடையிடை 
சங்க நூற்‌ பகுதிகளை மேற்கோளாகக்‌ காட்டி வருவல்‌ நிற்க. 


உலகவிலக்கியப்‌ பேராசிரியர்‌ வள்ளுவர்‌, வறியோர்‌ 
வேறு, தாம்‌ வேறு எனப்‌ பிரிந்து நின்றார்‌ அல்லர்‌. 
குறள்‌ கற்பார்க்கு அங்கன்‌ பிரிவுணர்ச்சியை ஊட்டினார்‌ 
அல்லர்‌. வறிய நிலையைத்‌ தமக்கே ஏற்றிக்‌ கொண்டு. 


இன்றும்‌ வருவது கொல்லோ கெருகலும்‌ 
கொன்றது போலும்‌ நிரப்பு (1048) 


என மனம்‌ துடித்தனர்‌. நாள்தோறும்‌ படாதபாடு பட்டு 
காய்போல்‌ அலைந்து இரிந்து கிடைத்ததைக்‌ கொண்டு 
பொழுது வீழ்‌ அமையத்து ஒருவாற்றான்‌ பசியாற்றிக்‌ 
கொள்ளும்‌ மக்கள்‌ பலப்பலர்‌. ஓருகாட்‌ போவது அவர்கட்குப்‌ 
பெரும்‌ பாடாகத்‌ தோன்றும்‌. செத்துப்‌ பிழைப்பர்‌. 
உண்டியின்மையே மெய்யான வறுமை எனப்படும்‌. நெய்யூர்‌ தி 
ஊந்தார்‌ வண்டி ஏறுதலையும்‌, வண்டி யூர்ந்தார்‌ நடத்‌ தலையும்‌, 
கல்தரவெனக்‌ கருதி இளிவரலுறக்‌ காண்கின்றோம்‌. 
அறிக்கு நிலை மாடத்து விளையாடினார்‌ ஓட்டு வீட்டில்‌ வாழ்‌ 
தலையும்‌, அவ்வீட்டார்‌ கூரைக்கண்‌ வதிதலையும்‌, கூரை 
யகத்தார்‌ வாடகைக்குக்‌ குடியிருத்‌ தலையும்‌ நிலைத்‌ 
தாழ்வாக எண்ணி நாணுறக்‌ காண்கின்றோம்‌. இனைய 
புறத்தாழ்வெல்லாம்‌ கலக்குறைவு எனப்படுமேயன்றி 
நல்குரவு எனப்படா. உயீரனைத்திற்கும்‌ பொதுவாய 
வயிற்றுப்‌ பிணியே அப்பெயர்க்கு உரியது. உடல்‌ 
சுருக்கி, அறிவகற்றி, மனம்‌ மாளச்‌ செய்யும்‌ பரி 
ரோய்க்கே இன்மைப்‌ பெயர்‌ சாலும்‌, ஆதலால்‌ பிற 


இன்மை நிலை 137 


எளிய நிலையினராகத்‌ தம்மைக்‌ கருதாது. மிகத்‌ தாழ்ந்த 
பட்டினி மக்களோடு ஒன்றுபட்டு, நேற்றும்‌ வந்த பசி 
வறுமை இன்றும்‌ வருங்கொல்‌ என்று வள்ளுவர்‌ அடிதுடித்‌ 
தனர்‌. நோய்‌ குறைதற்கும்‌ மறத்தற்கும்‌ உறங்குதல்‌ ஓர்‌ 
இயற்கை நெறி. உறங்கியேனும்‌ பசிப்பிணியைச்‌ சிறு 
பொழுது மறந்திருப்போம்‌ எனின்‌, *நிரப்பினுள்‌ யாதொன்‌ 
றும்‌ கண்பாடு அரிது (1049) என வழியற்ற வறுமைக்‌ 
கொடுமையைச்‌ சுட்டுவர்‌. உண்டு தணித்தாலன்றி 
உறங்கத்‌ தணிக்கும்‌ பிணியன்று அது எனக்‌ காட்டுவர்‌. 


மேற்காட்டி யாங்கு நல்லன அழித்து அல்லன தந்து 
உயிர்க்கேடு செய்வது பசியாதலின்‌, மக்கள்‌ ஒழுக்கம்‌ 
பாராது, பசி நீக்க முனைப. ஆக்கப்‌ பொறுத்தவன்‌ ஆறப்‌ 
பொறுக்கவில்லை என்னும்‌ பழமொழிக்கு ஒப்ப, செல்வ 
முடையவன்கூட, ப சுடும்போது, அறிவிழந்து வைது 
ஆர்ப்பரவஞ்‌ செய்யக்‌ காண்கின்றோம்‌. *ஆற்றுவார்‌' 
ஆற்றல்‌ பசியாற்றல்‌' (225) என்பர்‌ வள்ளுவர்‌. இஃது 
இவ்வாறாயின்‌, யாதொன்றும்‌ இல்லா வயிறுடையார்களின்‌ 
துடி.நிலை சொல்லத்‌ தகுமோ? “சுவர்‌ இருந்தன்றோ சித்திரம்‌; 
உடல்‌ இருந்தன்றோ ஒழுக்கம்‌' என்ற கோளினராய்‌, 
வெஃகயும்‌ பொய்த்தும்‌ இருடியும்‌ பொருள்தேட விழை 
கின்றனர்‌. பசிப்பிணி பொருது மக்கள்‌ கொள்ளும்‌ ஓழுக்கத்‌ 
துறவை உட்கொண்டார்‌ ௩ம்‌ ஆசிரியர்‌. 


இலமென்று வெஃகுதல்‌ செய்யார்‌; புலம்வென்ற 
புன்மையில காட்சி யவர்‌ (174) 


இலனென்று தீயவை செய்யற்க; செய்யின்‌, 
இலனாகும்‌ மற்றும்‌ பெயர்த்து (205) 


ஈன்றாள்‌ பசிகாண்பா னாயினும்‌ செய்யற்க; 
சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை (656) 


138 வள்ளுவம்‌ 


என அறிவும்‌ அச்சமும்‌ பழியும்காட்டித்‌ தீவழிச்‌ செலவை 
ஒழுக்க வீலக்கைத்‌— தடுக்க எண்ணினார்‌. வள்ளுவர்‌ உரை 
மடுத்து அறிவறிந்து பழிக்கு அஞ்சி ஒரு சிறு கணம்‌ பசி 
பொறுத்துக்கொள்ளலாம்‌. அதற்கு மேல்‌ அவருரை நேரடி 
யாகப்‌ பசியைத்‌ தணிக்க மாட்டுமா? உயிர்த்துடிப்பை 
நிறுத்த ஓல்லுமா? சோறு பசியாற்றுமன்றி எனைப்‌ 
பெரியோர்‌ சொல்லும்‌ பசி மாற்றாது காண்‌. 


கொள்கைகளோடு அவற்றைச்‌ செயல்படுத்தற்கு 
உரிய வழிகளும்‌ உடன்காட்டுவது திருக்குறள்‌ முறை 
யாதலின்‌, வறுமையிற்‌ செம்மை வேண்டும்‌ ஆசிரியர்‌, 
கல்குரவின்‌ இன்னாமையை யாரினும்‌ ஈன்கு உணர்ந்து 
ஓரதிகாரம்‌ வகுத்த ஆசிரியர்‌-வெற்றென அறத்தைக்‌ 
தொடுத்துச்‌ சொல்லார்‌. '*ஓழுக்கம்‌ உயிரினும்‌ ஓம்பப்‌ 
படும்‌' (131) என்றாரேனும்‌, அரிய பெரிய நல்லுயிர்‌ 
உண்டி இன்மையானே மாய்வதை விரும்பார்‌. பெறற்கு 
அரிய மானிட உடம்பு பெற்றான்‌ நெடிது உய்க்குமாறு 
மருந்து வரையும்‌ ஆசிரியர்‌, அவ்வுடம்பு பிடிசோறு இல்லாக்‌ 
குறையான்‌ அழியக்‌ கருதார்‌. வாழ்வுக்கு முதலெனத்‌ தகும்‌ 
இவ்வயிர்‌ மெய்‌, *இளிவரின்‌ வாழாத மானமுடையார்‌' 
(970), “காணால்‌ உயிரைத்‌ துறப்பர்‌' (1017), தன்னுயிர்‌ 
கீப்பிலும்‌ செய்யற்க" (327), :புரந்தார்கண்‌ நீர்மல்கச்‌ 
சா௮ிற்பின்‌' (780), “இழைத்தது இகவாமைச்‌ சாவாரை' 
(779), “ஒழுக்கம்‌ உயிரினும்‌ ஓம்பப்படும்‌' (131) என 
மானத்துக்கும்‌, காணத்துக்கும்‌, அருளுக்கும்‌, செய்ர்‌: 
ஈன்றிக்கும்‌, கொள்கைக்கும்‌, ஓழுக்கத்துக்கும்‌, இன்ன 
பிற- குணவுயர்வுக்கும்‌ துறக்கத்‌ தகுவதன்றி, ஐயகோ, 
பச வாய்ப்பட்டுத்‌ தொலைக்கத்‌ தகுவதோ? ஆதலால்‌ 
உலூயல்பு பலவற்றையும்‌ சூழ்ந்து, வாழ்க்கை ஆசான்‌ 
வள்ளுவர்‌ “இரக்க! (1051) என ஒரு வழி காட்டினர்‌... 


இன்மை நிலை 139° 


இதனை இகழ்ந்த கடையிற்‌ சுட்டா து, “ஈக' (477) என்பது 
போல்‌ விதிநடைபடுத்தி ‘இரக்க! என்றனர்‌. இரப்பும்‌ 
ஒருவழியாக ஆணைப்பட இந்நூல்‌ கூறுமேல்‌, திருக்குறள்‌ 
வாழ்க்கைச்‌ சுவடி. என்ற துணிபிற்கு வேறு சான்று 
வேண்டுங்கொல்‌! 


இரத்தல்‌ உயர்வழியென வள்ளுவர்‌ கொண்டவர்‌ 
அல்லர்‌. உதவி சிறிதாதலும்‌ பெரிதாதலும்‌ உதவி செய்யப்‌ 
பட்டார்‌ சால்பின்‌ வரைத்தா தல்போல, இரப்பு இழிவாதலும்‌ 
உயர்வாதலும்‌ இரக்கப்பட்டார்‌ தகுதியபை பொறுத்தது. 
“இரக்க! என வழியோதிய ஆசிரியர்‌, 'இரத்தக்கார்க்‌ 
காணின்‌' (1051) என இடமும்‌ சுட்டுவர்‌. இகழாதும்‌. 
எள்ளாதும்‌, கரவாதும்‌ ஈவார்‌ இடைத்து இரப்பின்‌, 
அவ்விரப்பு பழியன்று என்றும்‌, இன்பம்‌ என்றும்‌, ஓர்‌ ஏர்‌ 
உடைத்து என்றும்‌, ஈதலேபோலும்‌ என்றும்‌ சிறப்பிப்பர்‌,. 
“இரக்க இரத்தக்கார்க்‌ காணின்‌'' என்ற வரையறையால்‌,. 
வள்ளுவர்‌ சொல்லும்‌ இரவு, மானநாண வொழுக்கங்களைப்‌ 
போக்கா து நின்றே உயீரோம்புவது என்று அறியப்படும்‌. 


அறிஞரெல்லாம்‌ மூக்கிற்‌ சுட்டுவிரல்‌ சேர்த்தும்படி 
இரப்புநெறி கூறும்‌ நம்‌ வாழ்க்கை ஆசான்‌, ஒன்று: 
தெரிவிக்க விரும்புவர்‌. இரத்தல்‌ எளிதாயினும்‌ இரத்தக்‌ 
கார்ப்பேறு அருமையெனக்‌ காட்ட நினைவர்‌. வறியார்க்கு 
ஈவதே ஈகை எனக்‌ கொடையீடம்‌ சுட்டினார்‌ போலக்‌ 
கரவார்பால்‌ இரப்பதே இரவு எனப்‌ பெறுமிடம்‌ சுட்டுவர்‌- 
உயிர்‌ ஓம்புதற்கு யாதுஞ்‌ செய்யலாம்‌ என்பது அறமன்று; 
அதற்கும்‌ ஒரு வரையறை உண்டு. பசி திர்த்தற்கு யார்‌ 
மாட்டும்‌ இரக்கலாம்‌ என்பது நெறியன்று; அதற்கும்‌ ஓர்‌ 
எல்லைப்பண்பு உண்டு. பிற ஆசிரியர்கள்‌ போல மேலெல்லை 
அறங்களையே பேசிநில்லா து, யாரும்‌ வாழ்தற்குக்‌ கீழெல்லை 
அறங்களையும்‌ மிகுந்து கரையும்‌ அன்பு நோக்கினர்‌ 


140 வள்ளுவம்‌ 


வள்ளுவராதலின்‌, “இரக்க! வென மொழிந்தனர்‌. ஆயின்‌ 
யாவர்‌ கண்ணும்‌ பூத்துடிப்பால்‌ இரக்கப்படுவது &ீழெல்லை 
அறமாகா த, அறக்கடையாய்‌ விடுமாதலின்‌, தம்‌ கூற்றைச்‌ 
செவ்வன்‌ தெறிவிப்பான்‌, “இரத்தக்கார்க்‌ காணின்‌” என 
வேலி கோலினர்‌. தகாதார்பால்‌ இரப்பு அழிபசியைத்‌ 
தணியாமை மேலும்‌ பழியாகும்‌ என்பது கருத்து. 


அறிவுடை கண்பர்களே! ஒருவன்‌ செல்வன்‌ ஆதற்கு 
இரப்பு வழி சுட்டினார்‌ அல்லர்‌ ஆசிரியர்‌. முதல்‌ இன்மை 
எனப்படும்‌ வயிற்றுப்‌ பசி இர்த்தற்கென்றே இவ்வழி 
காட்டினர்‌. மக்கள்‌ தோன்றிய காள்தொட்டே பசிபோல்‌ 
வறுமையும்‌ உடன்வரக்‌ காண்கின்றோம்‌. இஞ்ஞாலத்து, 
எவ்வுயிர்க்கும்‌ பசிப்‌ பிணி இல்லை; மக்கள்‌ அனைவோரும்‌ 
ஒருவர்‌ வீலக்கன்றிப்‌ பசிதீர உண்டு வாழ்ந்தனர்‌ என்ற 
செல்வ வரலாற்றை நாம்‌ இதுவரை கற்றோம்‌ இல்லை. எக்‌ 
காலத்தும்‌ எந்காட்டகத்தும்‌ பசியலைப்பட்ட மக்கள்‌ 
பலராய வரலாறுகளையே நாம்‌ கற்றிருக்கின்றோம்‌. உயிர்த்‌ 
தோற்ற வளர்ச்சியில்‌ தலைசான்‌ ற உயர்திணை மக்கள்‌ 
கேவலம்‌ உடற்பயிற்சியால்‌ ஈலிவது அழகோ என்று 
கவன்று, இப்‌ பசியொன்றனையாவது மன்பதைக்‌ கண்‌ 
ஒழிப்போம்‌ என்று வரிக்துகட்டிப்‌, பல்லாயிரம்‌ ஆண்டு 
களாகப்‌ பாடுபட்டு வரூஉம்‌ பெருமக்கள்‌ சாலப்‌ பலர்‌; நூல்‌ 
களும்‌ சரலப்பல. ஈம்‌ சங்க நூல்களும்‌ அவ்வழித்‌ தோன்றிய 
கால்களும்‌ சிறப்பாக மணிமேகலைக்‌ காவியமும்‌ பசிநீக்கமே 
அறம்‌ என்றும்‌, பசியொழித்தோனே அறவோன்‌ என்றும்‌, 
உண்டி கொடுத்தோரே உயிர்‌ கொடுத்தோர்‌ என்றும்‌ 
வலியறுத்துப. பாரதிப்‌ பெருமகனும்‌ “"தனியொருவனுக்கு 
உணவிலயெனில்‌'' என்று தொடங்க, வஞ்சினம்‌ மொழிவர்‌. 
திருக்குறள்‌, இன்மையாவது பசிப்பிணி; ஆற்றலாவது 
பசியை மாற்றல்‌; இன்மையுள்‌ இன்மையாவது விருந்து 


இன்மை நிலை 141 


ஓம்பாமை என்றும்‌, அறம்‌ எனப்படுவது பகுத்துண்டு 
பல்லுயிர்‌ ஓம்புதல்‌; இல்லறம்‌ எனப்படுவது பழியஞ்சிப்‌ 
பாத்தூண்‌ உடைமை என்றும்‌, பொருள்‌ வைப்பு என்பது 
அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌ என்றும்‌ சோற்றிகையையே ஒரு 
தலையாக மொழியா நிற்கும்‌. 


பெருமக்களின்‌ அறக்கூற்று இவ்வண்ணமாகவும்‌ நாம்‌ 
எங்ஙன்‌ நடந்து கொள்கின்றோம்‌? உண்டிச்‌ சாலைகளில்‌, 
காரடிகளில்‌, கோயில்களில்‌, கூடுமிடங்களில்‌, நம்‌ இல்லங்‌ 
களில்‌ ஓடேந்திகளைக்‌ காணுங்கால்‌, ஈம்முள்‌ ஈகையுள்ளம்‌ 
நன்கு உடையாருங்கூட, இன்று எங்ஙன்‌ நடந்துகொள்ப? 
காசு ஈந்து கடன்‌ கழிக்னெறோம்‌. இரவலன்பாலே 
ஒரணாவிற்குச்‌ சில்லறை பெற்று அவன்‌ விரிதுண்டில்‌ 
காலணாப்போட்டு நாகரிகக்‌ கொடை செய்கிறோம்‌. இல்லம்‌ 
வரும்‌ இரவலனுக்கு அரிசியோ சோறோ இடுவதினும்‌, 
பண்டவிலை நஞ்சேற்றம்‌ கொண்ட இக்காலத்து, காசீதல்‌ 
எளிமையும்‌ சிக்கனமும்‌ ஆம்‌ எனக்‌ கருதுகிறோம்‌. ஆயின்‌ 
பிச்சையாளன்‌ செய்கை யாது? சுடுபசியைப்‌ பெரிதென 
மதிக்கிறான்‌ அல்லன்‌. வயிற்றுக்கு ஈந்த காசுகளைக்‌ 
கொண்டு புகையூதுறொன்‌; சுவைநீர்‌ குடிக்கிறான்‌; படக்‌ 
காட்‌ பார்க்கிறான்‌; பசியடக்கி மெலிகிறான்‌; பட்டினியைப்‌ 
பொருட்படுத்துகின்றான்‌ அல்லன்‌. ஆதலால்‌ காதல்‌ 
அறமன்று; நூலோர்‌ கருத்தும்‌ அன்று. அணா காலரை 
கூடினும்‌ இவறாது சோறோே இட்டிலியோ தோசையோ 
வடையோ பிறவோ உண்பண்டமாக ஈவதே உயீரீகை. 
கால்‌ காலணாவாகப்‌ பலர்க்குக்‌ கொடுப்பதினும்‌, சிலர்க்‌ 
கேனும்‌ பசி நிரப்புவதே அறிவீகை; ஈத்துவக்கும்‌ இன்பமும்‌ 
ஆகும்‌. 


இனி ஒரு சாரார்‌ ஈகை நாட்டின்கண்‌ மடி.யர்களைப்‌ 
பெருக்கும்‌ எனக்‌ கருதுவர்‌. அக்கொள்கை உறைப்‌ 


142 வள்ளுவம்‌ 


பால்‌, கொடுக்கும்‌ ஆற்றல்‌ இருந்தும்‌ ஈயாது இருப்பர்‌. 
இக்காரணம்‌ கொள்கையளவில்‌ எம்மனோர்க்கு உடன்‌ 
பாடு; எனினும்‌ ஈடைமுறைக்கு ஓவ்வுவது அன்று. ஒருவன்‌ 

தன்‌ பூ தீர்த்துக்‌ கொள்ளற்கு நேர்மை சிறந்த இயற்கை 
வழி முயற்சியாகும்‌; இவ்வழி தன்னையே நம்பியிருப்பது. 
செயற்கை வழி இரத்தலாகும்‌; இது பிறர்‌ குணத்தை 
-கோக்கி நிற்பது. முயற்சியானோ, இரத்தலானோ மக்கள்‌ 
பியின்றி வாழ வேண்டும்‌. அங்கன்‌ வாழச்‌ செய்வது 
பசியாதார்‌ கடன்‌. நம்பால்‌ வந்து இரப்பார்க்குப்‌ பிச்சை 
ஈய மறுப்போமேல்‌, மடி பெருக்கும்‌ என்று ஏதுரைப்போ 
மேல்‌, முயல்விடம்‌ காட்டவேண்டும்‌; தொழில்‌ வழங்க 
வேண்டும்‌. தொழிலும்‌ படுத்தாது, ஈகையும்‌ செய்யாது, 
பூ தணியும்‌ பயனும்‌ நோக்காது, கொள்கைக்‌ கண்‌ 
கடைப்பிடியாக நிற்போமேல்‌, அந்நிற்பு முடிவில்‌ தன்னல 
மாகவே அமையும்‌; பொருட்பற்றாகவே அமையும்‌; இவறற்‌ 
குற்றத்துக்கே துணை செய்யும்‌. தொழில்‌ ஈதல்‌, சோறிதல்‌ 
இரண்டனுள்‌, பின்னதே பலரும்‌ செய்தற்கு எளியது. 
ஆதலின்‌, நாட்டின்கண்‌ மடிப்பெருக்கம்‌ வருமோ என்று 
மயங்காது, பசிப்பெருக்கம்‌ குறைய நம்‌ கடன்‌ ஆற்ற 
வேண்டும்‌. அரசு தன்‌ கடன்‌ செய்யத்‌ தவறுங்கால்‌, 
குடிமக்கள்‌ தம்‌ கடன்‌ என எண்ணவேண்டும்‌. நேரடியாக 
கம்பால்‌ வந்த இரந்த எளியோர்க்கு ஈரங்காட்டாது, வரி 
விதித்து இவ்வெல்லாம்‌ அரசு செய்யட்டும்‌ என வன்‌ 
கண்மை பேசுதல்‌' பற்று எனப்படுமன்றி, நாட்டுக்குப்‌ 
அபயன்‌ எனப்படாது. 


காணார்‌ கேளார்‌ கால்முடப்‌ பட்டோர்‌ 
ணு ரில்லோர்‌ பிணி௩டுக்கு உற்றோர்‌ 
. யாவரும்‌ வருகென்று இசைத்தமுது ஊட்டி. 


இன்மை நிலை 143 


கான்றபடி' குருடர்‌ செவிடர்‌ முடவர்‌ போலும்‌ உறுப்புக்‌ 
குறைகள்‌, தாயில்‌ குழவிகள்‌, சார்பில்‌ கிழவர்கள்‌, 
வெள்ளம்‌ நெருப்பு நில நடுக்கம்‌ போ லும்‌ பூதக்கேடுற்‌ 
றோர்கள்‌, பல்லாற்றான்‌ ஈலிவுற்றோர்கள்‌ எனவரூஉம்‌ இந்‌ 
நிலைய இரப்பாளர்களைப்‌ புரப்பது மக்கள்‌ கடனும்‌ அரசின்‌ 
கடனும்‌ ஆகும்‌. யார்‌ கடனோ என அரசு வாளாவிருப்பதும்‌, 
அரசின்‌ பொறுப்பென ஊர்மக்கள்‌ தட்டிக்‌ கழிப்பதும்‌, 
நாட்டின்‌ அடிப்படைக்‌ கேடாக முடியும்‌. தத்தம்‌ கடனெனத்‌ 
துணிந்து பசி தணிக்கும்‌ சோற்றிகையை, காணம்‌ 
மழைக்கும்‌ உடையிகையை, ஓல்லும்‌ வகையான்‌ யாரும்‌ 
செய்வதே நடைமுறை ஒழுக்கம்‌ ஆகும்‌. ஆதலின்‌ சோறும்‌ 
உடையும்‌ இல்லா வறியோர்க்கு உடை சோறு ஈவதே 
வள்ளுவம்‌ எனத்‌ தெளிக. 


“இன்மை நிலை'' என்பது இற்றைச்‌ சொற்பொழிவின்‌ 
தலைப்பு. இத்‌ தலைப்பில்‌ நின்று இதுவரை உரைத்தது யாது? 
“இன்மை நிலை துடைப்பது உடையார்‌ கடன்‌” எனப்‌ பிறர்‌ 
மேற்றாக வைத்து ஆசான்‌ கூறிய அறஙநிலையைக்‌ கண்டோம்‌. 
ஒருவன்‌ பசித்துக்‌ கடக்கக்‌ கண்டால்‌ அப்பரி நீக்குதல்‌ 
கையாளன்‌ பொறுப்பாயினும்‌, தன்‌ வயிற்றுப்‌ பசிக்கென 
ஒருவன்‌ பிறனை நோக்கி நிற்கலாமா? பிறர்‌ பசியைத்தான்‌ 
தர்த்துதவமாட்டாது போயினும்‌, தன்‌ பசியிடும்பையை 
யாவது தானே ஆற்றிக்கொள்ள வேண்டாமா? பிறரைப்‌ 
புரக்கும்‌ கடமையை மேற்கொள்ளாது ஓழியினும்‌, 
தற்காக்கும்‌ உரிமை யொன்றனையாவது பேணிக்கொள்ளப்‌ 
படாதா? “ஈதல்‌ இசையாது எனினும்‌ இரவாமை ஈதல்‌ 
இரட்டியுறும்‌'' என்றபடி, பிறர்‌ சுமையை ஏற்றுக்‌ 
கொள்ளாது விடினும்‌, தான்‌ சுமையாக ஏறிக்கொள்ளப்‌ 
படாதன்றோ? இவ்வாறு நமக்குக்‌ தோன்றும்‌ மறுப்‌ 
பெண்ணங்களை த்‌ தருக்குறளாரும்‌ எண்ணினர்‌. வலக்கை 


144 வள்ளுவம்‌ 


புண்ணுற்றகாலை அப்பொழுதைக்கென இடக்கை கொண்டு 
உண்பது போலவும்‌, கால்‌ கொண்டியபோ து அக்கணத்திற்‌ 
கெனக்‌ கோல்கொண்டு நடப்பது போலவும்‌, எவ்வாற்றானும்‌ 
முயற்சி இல்லுழி அவ்வமயத்திற்கென இரந்துகொண்டு 
பசியாறுக என்பதுவே திருக்குறள்‌ சொல்லும்‌ இரப்பின்‌ 
உட்பொருள்‌. இதுவே வள்ளுவர்‌ கெஞ்சம்‌. இடக்கையால்‌ 
உண்ணற்கென்று வலக்கை புண்ணுறுத்திக்‌ கொள்வாரும்‌. 
கோலால்‌ நடத்தற்கென்று கால்‌ முடம்பட்டுக்கொள்வாரும்‌, 
பிச்சையால்‌ பூ தீர்த்தற்கென்று உள்ள தொழிலைப்‌ 
போக்கிக்கொள்வாரும்‌ உளரோ? உளராயின்‌, அன்ன முழு 
மக்கள்‌ ஈகுதற்கு உரியரன்‌ றி எண்ணற்கு உரியர்‌ அல்லர்‌. 


பசி தீர்க்கும்‌ வழி இரண்டனுள்‌ இரப்பு யாரும்‌ 
நினைப்பதுபோல்‌ எளிய முறையன்று. பத்து மணிக்குச்‌ 
சென்று இரந்தால்‌, [இன்னும்‌ சமையல்‌ தொடங்கவில்லை' 
என்ப. பதினொரு மணிக்குச்‌ சென்றால்‌, “இன்னும்‌ சமைத்து 
முடியவில்லை; அடுப்பும்‌ துடுப்புமாக இருக்கும்‌ நிலையில்‌ 
உனக்கு அள்ளிப்‌ போடுவது யார்‌?' என்ப. நண்பகல்‌: 
பன்னிரண்டு மணிக்குச்‌ சென்றால்‌,“இன்னும்‌ யாரும்‌ உண்ண 
வில்லை; வடித்து உனக்கு முதலில்‌ போடமுடியுமா?' 
என்ப. ஒரு மணிக்குச்‌ சென்றால்‌, “இப்போதுதான்‌ உண்ணு: 
கிறோம்‌' என்ப. இரண்டு மணிக்குச்‌ சென்றால்‌, “இன்னும்‌ 
எல்லாரும்‌ உண்டு முடியவில்லை' என்ப. மூன்று மணிக்குச்‌ 
சென்று இரந்தால்‌, “உண்டு கழித்து நேரம்‌ ஆயிற்று; 
மிச்சமில்ல்‌' என்ப. “ஏன்‌ அம்மா! போட மனம்‌ 
இல்லை என்று முன்னே சொல்லப்படாதா?' எனப்‌: 
பீச்சையாளன்‌ எதிர்த்துரை செய்தால்‌, *இரப்பான்‌ 
வெகுளாமை வேண்டும்‌” (1060) என்று வள்ளுவரும்‌ 
இடித்துரைப்ப “இரக்க இரத்தர்க்காக்‌ காணின்‌!” 


இன்மை நிலை 145 


(1051) என உடன்பாட்டு முகத்தான்‌ குறள்‌ யாத்த 
ஆசிரியர்‌, 


இரப்பான்‌ இரப்பாரை யெல்லாம்‌; இரப்பின்‌ 
கரப்பார்‌ இரவன்மின்‌ என்று (1067) 


என எதிர்முறை முகத்தான்‌, எளியார்க்கு எளியராய்‌ 
வேண்டிக்‌ கொண்டனர்‌. கரப்பாரே உலகத்துப்‌ பலரா 
தலில்‌, மானம்‌ தீரா இரவு அரியது என்று உணர்த்தினர்‌. 


இரந்தும்‌ வாழ்வேன்‌ என்பது ஒருவன்‌ குறிக்கோள்‌ 
ஆதல்‌ இல்லை. இரவலையும்‌ மருந்துண்பதுபோல்‌ நிலைத்த 
்‌ ஒரு கேர்‌ நெறியாக, தொழிலாக ஒருவன்‌ எண்ணிவிடின்‌, 
அவன்‌ மக்கள்‌ இனத்துக்குப்‌ பாரமாவான்‌; நடைப்பிணம்‌ 
ஆவான்‌. இரத்தல்‌ அரிய வறியதோர்‌ காலத்துக்‌ கொளத்‌ 
தகும்‌ காப்புவழியாதலின்‌, அஃது இயற்கைப்‌ பொது 
நெறியன்று என நன்கு உணர்த்தும்‌ நோக்கோடு, “இரவு! 
அதிகாரம்‌ செய்த ஆசிரியரே, *இரவச்சம்‌” என ஓரதிகாரமும்‌ 
செய்வார்‌ ஆயினர்‌. “கரவாது உவந்து ஈயும்‌ கண்‌ அனைய 
சிறந்தார்பாலும்‌ இரவாமை கோடி உறும்‌" (1061) என 
அறிவுறுத்தினர்‌. “ஆவிற்கு நீர்‌ என்று இரப்பினும்‌' (1066) 
என்ற கருத்தால்‌, ஒருயிர்க்கு உன்மை செய்வதாயினும்கூட 
அதனை இரந்து செய்தல்‌ இளிவரவு என உள்ளச்‌ சிறுமை 
சுட்டினர்‌. *ஈல்லாறு எனினும்‌ கொளல்‌ இத ( 222) எனப்‌ 
பெருமிதம்‌ வேண்டினர்‌. இரவு, இரவச்சம்‌ என்‌ ற 
அதிகாரங்கள்‌ தம்முள்‌ முரணியன அல்ல. பலநிலையறம்‌ 
கரையும்‌ உலகியல்பு சான்றது திருக்குறள்‌ ஆகலின்‌, 
வாழ்க்கை நிலை வேறுபாடு நோக்கிச்‌ சொல்லிய வேறுவேறு 
அதிகாரங்களாகவே கொள்க. 


உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 
சேராது இயல்வது நாடு (734) 
வ.-10 


146 வள்ளுவம்‌ 


என்பது திருக்குறள்‌ வரைந்த நஈனவுலகம்‌. ஆதலின்‌ 
வள்ளுவம்‌ என்பது பசியின்மை, பிணியின்மை, பகையின்மை 
என்னும்‌ முக்கூற்று உடையது. இவ்வின்மை மூன்றும்‌ 
உடைய நாடே தம்‌ தமிழ்‌ முன்னோர்‌ காண விழைந்த 
நல்லுலகம்‌. திருக்குறள்‌ அடிச்சுவடு போற்றி, இளங்கோவும்‌ 
சாத்தனாரும்‌, 


பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ நீங்கி 
வசியும்‌ வளனும்‌ சுரக்க 


என நாடு வாழ்த்து முழங்குப. உலகத்து யாண்டும்‌ உறுபசி 
கூடாது என்று குறிக்கோள்‌ வரைந்த வள்ளுவர்‌ காட்டும்‌ 
நெறிக்கோள்‌ யாது? முயற்சி, முயற்சி, முயற்சி. நாம்‌ வாழும்‌ 
உலகம்‌ எவ்வகையானும்‌ வறிய உலகமன்று; வற்றாப்‌ 
பெருஞ்செல்வ இயற்கையை உள்ளும்‌ புறமும்‌ உடையது. 
இச்‌ செல்வஉலகில்‌ மக்கள்‌ வறியர்‌. நெற்றி வேர்வை 
நிலத்துவீழ இயற்கையைப்‌ பயன்கொள்ளும்‌ மெய்ம்‌ 
முயற்சியில்‌ வறியர்‌. மக்களுயிர்‌ அல்லாப்‌ பிறவுயிர்‌ 
எல்லாம்‌ - அஃறிணைப்‌ பிறப்பெல்லாம்‌ - முயற்சி சான்றன; 
பசியோடு பிணியும்‌ அற்று வாழ்வன; பசி தீர்க்கும்‌ 
உணர்ச்சியோடு கவல்வின்றிப்‌ பொழுதுவரை ஊர்வன; 
திரிவன; பறப்பன. கோழி தன்‌ பல்‌ குஞ்சுகளோடு குப்பை 
. இளறுவதூஉம்‌, குருவி நாகணம்‌ காகங்கள்‌ நெடுஞ்சேண்‌ 
பறந்தும்‌, குறுகுறு ஈடந்தும்‌ இரைவாய்க்‌ கொள்வதூடம்‌, 
மக்கட்கு அறிவூட்டும்‌ காட்சிகள்‌ அல்லவா? உவமை 
என்பது '*உயர்ந்ததன்‌ மேற்றே உள்ளுங்‌ காலை” எனத்‌ 
தமிழ்‌ முதல்வன்‌ தொல்காப்பியன்‌ மொழிந்தபடி, 9 ற்றெறும்‌ 
பீன்‌ முயற்சியன்றோ ஈம்மனோர்க்கு எடுத்துக்காட்டாய்த்‌ 
இகழ்வது. ஐயகோ, ஆறறிவுப்‌ பறையறையும்‌ மக்களும்‌, 
அம்மடி மக்கள்‌ வயப்பட்ட பாவி மாவினங்களும்‌, பசி 
வறுமை பிணி வறுமைப்பட்டு நலியக்‌ காணு, துமேயன்றி, 


இன்மை நிலை 147 


மக்கள்‌ தொடர்பற்று உரிமை சான்ற பிறவுயிரெல்லாம்‌ பி 
பிணியின்‌ றி வாழக்‌ காணுதும்‌. என்கொல்‌? 


பசி, பிணி, பகை என்னும்‌ உயிர்ரோய்‌ மூன்றனுள்‌, 
முயற்சியின்மையே இருரோய்க்குக்‌ காரணம்‌ என்று தெளிக. 
ஒருவன்‌ உண்டற்கு யாதுமின்றிப்‌ பசிநோய்‌ உறுகின்றான்‌. 
““கழிபேர்‌ இரையான்௧கண்‌ நோய்‌” (946) என்றபடி, 
மற்றொருவன்‌ விழுங்கியது செரித்தற்கு இன்றிப்‌ 
பிணிகோய்ப்‌ படுகின்றான்‌. உண்ணாப்‌ பசிநோயும்‌ உண்ட 
பிணிகோயும்‌ மெய்யுழைப்பு என்னும்‌ ஒரு மருந்தானே 
தரவல்லது. நரம்‌ வாழும்‌ உலகம்‌ உடலால்‌ முயல்வாரை 
வஞ்சிக்கும்‌ உலகம்‌ அன்று. வருந்தி உழைத்தாலும்‌ பயன்‌ 
நல்கா மலட்டுலகம்‌ அன்று. “நிலம்‌ படைத்தான்‌ வளஞ்‌ 
சுருங்கப்‌ படைத்தானல்லன்‌. நிலத்துப்‌ பிறக்கும்‌ எவ்வுயிரும்‌ 
எத்துணேக்கோடி யுயிரும்‌ பசியாறி வாழும்‌ வண்ணம்‌, 
முட்டையுள்ளீடுபோல, நிலவளம்‌ நிரம்ப வைத்துள்ளான்‌; 
வளஞ்சான்‌.ற இவ்வையகத்து ஓருயிர்‌ பசியால்‌ வாடிற்று 
எனின்‌, அஃது அவ்வுயிரின்‌ மெய்ம்முயற்டிக்‌ குற்றமே 
யன்றிப்‌ பிறப்பின்‌ குற்றமன்று?' என்பது வள்ளுவர்‌ 
தெளிந்த உலசவடிப்படை. ஆதலாலன்றோ, 


இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக உலகியற்றி யான்‌ (1062) 


என்று படைத்தானை வைவார்போல்‌ உழையா மக்களைப்‌ 
பழிப்பர்‌. முயன்று உயிர்‌ வாழ்தலே இயற்கை; ஒருயிர்‌ தன்‌ 
போலும்‌ மற்றோர்‌ உயிர்பால்‌ இரந்து பசியொழிப்பது 
செயற்கை என ஆள்வினை காட்டுவர்‌. “முயற்சி பெருமை 
ரும்‌” (611), “முயற்சி திருவினை ஆக்கும்‌' (616) என 
உறுதி கூறுவர்‌. 'முயற்றின்மை இன்மை புகுத்திவீடும்‌” 
(616) என அச்சுறுத்துவர்‌, 


148 வள்ளுவம்‌ 


மெய்யன்பர்களே! வெயில்‌ மழை பனி என்ற 
இயற்கைப்‌ பருவங்களொடு ஒன்றி, அயராது உஞற்றும்‌ 
அள்வினை மக்கள்தம்‌ உடல்‌, கொல்லன்‌ கைபோல்‌ வன்மை 
சான்றது; ஆனால்‌ அடுக்களைத்‌ துணிபோல்‌ கண்ணுக்குக்‌ 
கவர்ச்சியற்றது. இவ்வுடல்‌ வலிய தோற்றத்தை நாகரிக 
மின்மை எனக்‌ கருதுகிறோம்‌. காலநிலைகளொடு ஒன்றாத, 
செயற்கை நிழலிலும்‌ காற்றிலும்‌ அமர்ந்து, சுடுநீர்‌ குடித்த 
வேர்வையன்‌ நி மெய்வருத்திய வியர்வை அறியா உழைப்‌ 
பீலிகள்தம்‌ உடல்‌, பொன்‌ பூசினாற்‌ போலும்‌ கண்ணுக்கு, 
இனியது; ஆயின்‌ சுரைபோலும்‌ உள்ளீடு அற்றது; ஒரு 
காயல்‌ வந்தால்‌ என்பு எண்ணத்‌ தகுவது; ஒரு குழவி 
யீன்றால்‌ ஒன்பது குழவி யீன்றால்‌ ஓக்கும்‌ ஓட்டிய வற்றல்‌ 
தோற்றம்‌ காட்டுவது. இப்‌ பொய்யுடலை, நாகரிகம்‌ என்று 
விரும்பியும்‌ வளர்த்தும்‌ வருகின்றோம்‌. காடும்‌ அரசும்‌ 
குலமும்‌ மேற்கொள்ளும்‌ போக்கெல்லாம்‌ முயற்சிக்‌ கொல்லி 
களாகவே உள. மெய்த்தொழிலாளிகள்‌ ஊதியம்‌ சுருங்கப்‌ 
பெறுகின்றனர்‌. கல்வி யறிவுத்‌ தொழிலாளிகளின்‌" 
ஊதியமோ, பலர்க்கு மிக வேற்றமாய்‌ அமைந்து இடக்‌ 
கின்றது. நேரடியாக உழைப்பவன்‌ சிற்றூ தயமும்‌, உழை; 
யாது கண்காணிப்பவன்‌ பேரூதியத்தோடு ஆற்றலும்‌ பெறு 
கின்றான்‌. உடல்‌ நோவா வினைகளே உயர்ந்த வினைகள்‌ 
என்‌,ற . மயக்கெண்ணம்‌ இன்று யார்பாலும்‌ தடித்து 
நிற்கின்றது. மக்களின்‌ அறிவில்‌ மனப்பான்மைக்கு, 
எண்ணிறந்த பொறிகளும்‌ துணை செயகின்‌ றன. 


மானமாவது உள்ளப்‌ பண்பு; ஒழுக்கப்‌ பண்பு... 
அதற்கும்‌ பொருளுக்கும்‌ நேரடித்‌ தொடர்பு இல்லை, 
பொருள்‌ ஏறி இறங்கும்‌ அளவுக்கொப்ப மானமும்‌ ஏற்ற: 
இறக்கம்‌ உடையது என நாமும்‌ மயங்குகிறோம்‌; ஈம்‌ சுற்றுப்‌. 
புற உலகமும்‌ அப்படியே மதிக்கிறது. இப்‌ பொய்ம்மானம்‌ 


இன்மை நிலை 149 


'குடிகெடுப்பது; முயற்சியை அறவே கொல்வது. ஒரு காலத்து 
ஏவல்‌ ' இடம்‌ பொருள்‌ நிரம்பிய செல்வர்கள்‌ அவை 
தொலைந்த ஞான்று, நாணி ஒடுங்கி, பலர்காண அஞ்சு 
முடங்கிக்‌ கிடக்கின்றனர்‌. கைச்சிறு பொருளை விற்றுவிற்று 
வயிறு காக்கின்றனர்‌. ஒருசாரார்‌ தங்கள்‌ குலப்பெருமையே 
நினைந்து, வீட்டு வேலையும்‌ வெளிவேலையும்‌ செய்யாது மடி 
கின்றனர்‌. ஒரு சாரார்‌ தொழில்களில்‌ உயர்வு தாழ்வு பேசிக்‌ 
கொண்டு ஒரு தொழில்‌ அற்ற காலை மறுதொழில்‌ பார்க்க 
மூனையாது வாளா இருக்கின்றனர்‌. கற்பு என்னும்‌ 
பெயரால்‌ ஒருசார்ப்‌ பெண்ணினத்தின்‌ மெய்ம்முய ற்சியைச்‌ 
சமூகம்‌ கொல்லுகிறது. பட்டி தொட்டிகளில்‌ வாழும்‌ 
ஆண்‌ பெண்‌ மக்கள்‌ முயற்சிக்கு உறைவிடமாய்‌ வாழ, 
நர மக்கள்‌ முயற்சிக்‌ கொல்லிகளாய்ப்‌ பெருகி 
வருகின்றனர்‌. 


குடி.செய்வார்க்கு இல்லை பருவம்‌; மடிசெய்து 
மானம்‌ கருதக்‌ கெடும்‌ (1028) 


அன்பது ஆசான்‌ காட்டும்‌ பொய்ம்மானப்‌ புரட்சி. 


முயற்சிவழி அறையும்‌ வள்ளுவர்‌ மக்களின்‌ பொருந்தாக்‌ 
கோட்பாடுகளை - முயற்சிக்கு இடையூறாம்‌ பொய்ம்மனப்‌ 
பற்றுக்களைக்‌ - காண்கின்றார்‌. செயல்‌ ' நெறி காட்டுவது 
மட்டும்‌ தங்கடன்‌ அன்று; செய்ய வொட்டாது விலக்கும்‌ 
தப்பெண்ணங்களைக்‌ கடிந்து அகற்றுவதும்‌ தங்கடன்‌ எனத்‌ 
அணிகன்றார்‌. அத்‌ தப்பெண்ணங்களுள்‌ அவர்‌ கண்ட, ஒரு 
தடிப்பெண்ணம்‌ ஆவது ஊழ்க்‌ கொள்கை. ஊழின்‌ 
பெயரால்‌ பசிக்கும்‌ பிணிக்கும்‌ பிற நோய்களுக்கும்‌ வாழ்‌ 
வளித்து, மடிமடிப்‌ படும்‌ பேதைப்‌ போக்குக்களைக்‌ கண்டார்‌. 
“ஊழ்‌ கெடுதலையே செய்வது” என்னும்‌ ஓரே மயக்கினராய்‌, 
அம்‌ மயக்க வாள்கொண்டு வாழ்வுக்‌ களைகளை யெல்லாம்‌ 


150 வள்ளுவம்‌ 


தாமே வெட்டி வீழ்த்தி, வேருக்கும்‌ முயற்சி நீர்‌ பாய்ச்சாது,. 
தோலுரிந்த பட்டமரமாய்‌, மக்கள்‌ நி ற்கும்‌ பாழ்நிலைகளேக்‌ 
கண்டார்‌. நன்கு தளிர்த்துக்‌ கொத்துப்‌ பூத்துக்‌ காய்த்துக்‌ 
கனிந்து இனித்து வாழ எண்ணாது, சாவுக்கே பி மந்தாராகி. 
உடும்புபோல்‌ ஆகாக்கொள்கைகளைப்‌ பிடியெனப்‌ பிடித்துத்‌ 
தேய்ந்தழீியும்‌ பாவிப்‌ பி றப்புக்களைக்‌ கண்டார்‌. 'பெறுமவற்‌: 
அள மக்கட்‌ பேறே யாம்‌ அறிந்த பேறு” எனத்‌ துணிந்த 
வள்ளுவத்‌ தோன்‌ றல்‌, இவ்வழிவுச்‌ செலவெல்லாம்‌ பார்த்து 
மனம்‌ வெதும்பி நைந்தார்‌. அவர்‌ மனத்து எழுந்த. 
ஆய்வுகள்‌ பலப்பல. 


வலியுடையது ஊழா? முயற்சியா? முயற்சிப்‌ பயனை 
அழிக்கும்‌ இறம்‌ ஊழுக்கு உண்டா? ஊழ்‌ என்பது 
தீயூழையே சுட்டுமா? ஊழ்‌ என்றால்‌ பொருள்‌ என்னை? 
ஊழின்‌ வலியே வலியாயின்‌, தியூழே எதனையும்‌ முன்னின்‌ று: 
அழிக்குமாயின்‌, திருந்துமின்‌/ திருந்துமின்‌/// என 
யாப்புறுக்கும்‌ அற நூல்களால்‌ பயனென்‌? “எந்றிலை மக்களும்‌ 
முறையோடு முயன்றால்‌, துணிவோடு ஊக்கினால்‌, உயர்‌ 
வாழ்வு பெற ஓல்லும்‌' என்ற அதிரா அடிப்படையில்‌ 
நின்‌ றன்றோ, பெரியோரும்‌ பெரு, நூல்களும்‌ அறஞ்சாற்றுி: 
வருப. ஊழ்கெடுவலி உடையதேனும்‌, மிதித்துக்‌ கடக்க 
வல்ல பற்றுக்கோடு மக்கட்கு இன்றெனின்‌, ஊழாட்சியே 
தலைசான்ற உலகாட்‌சியாய்‌ விடுமெனின்‌, அரசாட்சியாலும்‌ 
பயனென்‌? யார்‌ யாருக்குச்‌ செய்யும்‌ யாதானுந்தான்‌ 
பயனென்‌? இவ்வாறெல்லாம்‌ இரக்கம்‌ உடைய ஆசான்‌ 
நெஞ்சு எண்ணிற்றுப்‌ போலும்‌. 


உலகக்‌ கட்டடம்‌ கெட்டடிப்படைமேல்‌ எழுந்ததன்‌ று. 
முயற்சியே வாழ்வு; வினையே உயிர்‌ என்பது வள்ளுவம்‌, 
ஒருவன்‌ ஊழ்‌ அல்லது உலகச்‌ சூழ்கிலை துணையாக நிற்பின்‌, 
சிறிய முயற்சியால்‌ பெரும்‌ பயன்வரும்‌. முயல்வின்‌ பயன்‌ 


இன்மை நிலை 151 


அளவுக்கு மிகுந்து தோன்றும்‌. இன்று சிலர்‌ புதிய பெருஞ்‌ 
செல்வராய்‌ இருப்பதற்கு அவர்தம்‌ பெருமுயற்சி காரணம்‌ 
அன்று; போருலகச்‌ சூழ்நிலை காரணம்‌ என்று நாம்‌ 
அறிவோம்‌. '*ஆகூழாயின்‌, முயற்சிப்‌ பயன்‌ இயல்பளவினும்‌ 
இறந்து தோன்றும்‌; அத்துணையே யொழிய, முயன்ற 
அளவுக்கு வரவேண்டிய உரிமைப்‌ பயனை அழிக்கும்‌ 
கொடுங்கோன்மை ஊழமுக்கு இல்லை மன்‌”? என்பது 
வள்ளுவம்‌. ஆதலின்‌, 


தெய்வத்தான்‌ ஆகாது எனினும்‌ முயற்சிதன்‌ 
மெய்வருத்தக்‌ கூலி தரும்‌ (619) 


என வாழ்க்கைக்கு அதிராப்‌ பற்றுக்கோடு காட்டினார்‌, 
ஈடுதய்வம்‌ நோக்கு இராது முயல்க என்பது கருத்து!” 
என்னும்‌ பரிமேலழகர்‌ நுட்பக்‌ குறிப்பு குறளனைய 
பெருமைத்து என்று கொள்க. 


உடம்பு முயற்சிக்கே உரிய கருவி. ஆள்வினை ஈம்‌ பிறப்‌ 
புரிமை. எழுது கருவியை ஒருவனிடத்துக்‌ கொடுத்து, **நீ 
எழுதக்கூடாது; எழுதின்‌ எழுத்துப்‌ பயன்‌ அழிப்பல்‌. அதனை 
வாளா வைத்திரு'” என்று கூறுவார்‌ உளரோ? உளரேல்‌, 
ஐய/ கருவி வினைப்படுதற்கா? துருப்படுத ற்கா? என்று 
மறித்து வினவாரோ? ஓர்மின்‌! முயற்சிக்கே வாய்த்த உடற்‌ 
கருவி கொண்டு தொழில்‌ செய்தலும்‌, அத்தொழிற்பயன்‌ 
உறுதலும்‌ உயிர்க்கடன்‌. ஊழ்‌ அல்லது சுற்றுச்‌ சூழ்நிலை 
ஒருவனை முயலாவிடாது தடுத்தாலும்‌, முயற்சிப்‌ பயனை 
நுகரவிடாது தடுத்தாலும்‌, அறிவுடையான்‌ என்‌ செய்வான்‌? 
என்‌ செய வேண்டும்‌? “ஊழ்‌ எனப்‌ பெயரிய ஒரு பொருளே! 
உன்னைப்‌ புறங்‌ காண்பேன்‌. இமயப்‌ பெருமலையையும்‌ 
புரட்டித்‌ தள்ளும்‌ இடையறாப்‌ பெருமுய மற்சிப்‌ படை 
கொண்டு, நின்‌ முதுகோட்டம்‌ காண்பேன்‌'' என்று வீறு 


152 வள்ளுவம்‌ 


பெறல்‌ வேண்டும்‌.ஈம்‌ வாழ்வு எஞ்ஞான்றும்‌ வினைவாய்ப்‌ 
படல்‌ சாலுமே யொழிய, ஒருகணமும்‌ ஊழ்வாய்ப்‌ படல்‌ 
சாலாது. போட்டியில்‌ தொடக்கத்து விரைந்து ஓடுவான்‌ 
முடிவில்‌ தோற்பது போல்‌, “முதற்கண்‌ விரைந்து தடை 
செய்யும்‌ ஊழ்‌, தன்‌ வலியிழந்து அயர்ந்து, ஒரு சீரான 
இடையறா முயற்சிக்குமுன்‌ இறுதியில்‌ தோல்வீப்‌ பட்டே 
தீரும்‌' என்று அளந்து அறிந்த வள்ளுவர்‌, 


ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌ (620) 


என முயற்சி வாகை சாற்றினர்‌. ஆதலின்‌ “யாதன்‌ முன்னும்‌ 
தோலா பல்கால்‌ முயற்சியே தனிப்பெரு வள்ளுவம்‌'' என்று 
ஒழுகுக. அதனாலன்றோ “நின்தாள்‌ வாழிய! நின்தாள்‌ 
வாழிய!” என்றே சங்கப்‌ புலவர்கள்‌ வள்ளல்கலளை வாழ்த்து 
வாராயீனர்‌. 


வினைச்‌ செல்வர்களே! பசிப்பிணி அன்றுதொட்டு 
உலகை என்றும்‌ நலிவித்து ஆட்டி வருவதற்கு ஒரு பெரு 
முதற்‌ காரணம்‌ மக்களின்‌ முயற்சிக்‌ குறைவேயாகும்‌ 
என்று தணிமின்‌! அடுத்த பெருங்காரணம்‌ சமூகச்‌ சூழல்‌ 
என்று அறிமின்‌! உற்றவிடத்து உதவாது, தொடுத்து 
அம்பலும்‌ அலரும்‌ மொழியும்‌ சமூகக்‌ கோளாறுகளால்‌, 
எண்ணத்‌ தொல்யாக்‌ குடும்பங்கள்‌ எழுதத்‌ தொலையா 
அல்லற்படுகன்றன. 'உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ சேராது 
இயல்வது நாடு' என்று நாட்டுக்‌ குறிக்கோள்‌ நன்கு 
உணர்த்திய வள்ளுவர்‌, தம்‌ எண்ணம்‌ செயற்படுமாறு 
முயற்சி நெறிக்கோளும்‌ காட்டினார்‌. அரிய கோளும்‌ எளிய 
வழியும்‌ ஒருங்கு தந்த தருக்குறளாரை, காம்‌ மறந்த 
மறப்புக்கு ஓரளவில்லை காண்‌. செயல்‌ வள்ளுவத்தையும்‌ 
தூயமன வள்ளுவத்தையும்‌ நினையாது கெட்டாற்போல்‌ 


இன்மை நிலை 153 


ஆள்‌ வினை வள்ளுவத்தையும்‌ நினையாது கெட்டொழிர்‌ 
தோம்‌. “பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு இல்லை' (534) 
என்னும்‌ பொய்யா மொழிக்குக்‌ குறள்‌ பிறந்த நாடும்‌ 
மொழியுமே இலக்கியமாயின காண்‌. 


நாம்‌ வள்ளுவர்க்குப்‌ பொய்யா அன்பர்களாயின்‌, நம்‌ 
தனி வாழ்வினையும்‌, சமூகத்‌ தினையும்‌, அரசனையும்‌, முயற்சிப்‌ 
பூதத்தால்‌ பிணிக்கவேண்டும்‌. நாட்டுக்‌ காப்பும்‌ வரி 
விதிப்புமே இன்று அரசின்‌ நோக்கங்களாய்‌ நிற்கின்றன. 
குடிமக்களின்‌ ஓவ்வொருத்தர்‌ பசியும்‌ நீங்கவேண்டுமாயின்‌ 
புறகடையின்றி ஓவ்வொருவரையும்‌ முயற்சிப்படுத்தல்‌ 
அரசின்‌ முதல்‌ நோக்கமாக வேண்டும்‌. குடிமக்கள்‌ 
அனைவரும்‌ தொழில்‌ செய்வரேல்‌, அரூற்குக்‌ காக்கும்‌ 
கடப்பாடு குறையும்‌; வரி வரவும்‌ பெருகும்‌. முயலாதாரைக்‌ 
கட்டாயம்‌ முயற்ப்படுத்தலும்‌, முயன்றும்‌ தொழில்‌ 
பெருதார்க்குத்‌ தொழில்‌ பெருக்கிக்‌ கொடுத்தலும்‌, 
உழைப்புப்‌ பயனைப்‌ பிறர்‌ வஞ்சியாதபடி. உழைத்தாரே 
நுகரும்‌ வண்ணம்‌ சட்டக்காப்புச்‌ செய்தலும்‌, அரசின்‌ தலைப்‌ 
புதுக்‌ கோள்களாதல்‌ வேண்டும்‌. உழையாதார்‌ யாரும்‌ இலர்‌: 
உறுபசியாளர்‌ யாரும்‌ இலர்‌ என்பது வள்ளுவம்‌. ஆதலின்‌, 
தனித்தோர்‌ வாழ்க்கையும்‌ சுற்றுச்‌ சூழலும்‌ அரசின்‌ 
அடிப்படையும்‌ எல்லாம்‌, ஈன்கு குறிக்கொண்மின்‌/ முயற்சி 
என்னும்‌ வினைக்குன்‌ றின்மேல்‌ நிலைக்கொள்ள வேண்டும்‌. 


மெய்ம்‌ முயற்சியை இழிவு, மானக்குறைவு, நிலைத்‌ 
தாழ்வு, அறிவுப்‌ புறம்பு, தீவினை, குலப்பழி, அநாகரிகம்‌ 
என்று பலவாய்ப்‌ பேதைப்பட்டு நினைவார்‌ நினைவெல்லாம்‌ 
அழிந்தொழிகதில்‌. முயற்சிக்கு இடையூற்றை நல்வாழ்வுக்கே 
இடையூறு என்று தெளிமின்‌! மடிக்குத்‌ துணை செய்வன 
வற்றைச்‌ சாவுக்குத்‌ துணையெனக்‌ களைமின்‌! ஆகாக்‌ 
கொள்கைகளும்‌, அணைத்துக்‌ காவாச்‌ சமூக வழக்கமும்‌ ௪ 


154 வள்ளுவம்‌ 


ஆள்வினைக்கு இடைஙின்று விலங்கின்‌, கலங்காது ஒருகால்‌- 
இருகால்‌ பல்கால்‌ எனைத்துக்‌ காலாயினும்‌, அறிவுத்‌ துணி 
வோடு செய்வினை விடாது; அக்கோள்களையும்‌ வழசக்கங்‌: 
களையும்‌ உப்பக்கம்‌ காண்மின்‌! புமங்கண்டு ஈகுமின்‌/ 


6. அறிவுப்‌ பிறப்பு 
அறிவுடைப்‌ பெருமக்களே ! 


நும்‌ அனைவர்க்கும்‌ என்‌ தலை வணக்கம்‌. ஐந்து நாள்‌” 
மாலை தோறும்‌ இதுவரை தருக்குறள்‌ பற்றி ஐவகைச்‌ 
சொற்பொழிவுகள்‌ என்‌ முகமாகக்‌ கேட்டுப்‌ பெருமைப்‌ 
படுத்தினீர்கள்‌. பல்லாயிரமக்கள்‌ திரளாகக்‌ குழுமியிருக்கும்‌ 
இவ்வவையின்‌ முகமலர்ச்சி, உள்ளக்‌ கிளர்ச்சி, அறிவுணர்ச்சி ' 
முதலாய எழுச்சிகளை உவந்து காணும்‌ யான்‌, ஒரு மொழித்‌. 
தாய்‌ வயிற்றுப்‌ பிறந்த உங்கள்‌ முன்னர்‌ உரையாற்ற வந்த: 
பெரும்‌ பேறு உடையேன்‌. பேறு அளித்த நுமக்கெல்லாம்‌- 
தனித்தனி நன்றி செலுத்துவல்‌. 


வாழ்க்கை யறிவு சான்ற வள்ளுவத்‌ தோன்றல்‌ 
பெயரால்‌ நிறுவிய வாய்மைக்‌ கழகத்தின்‌ சார்பாக, என்‌ 
திருக்குறட்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்வன என்று நீவிர்‌: 
அறிவீர்‌. இக்கழக அன்பர்கள்‌ மூவாண்டுகட்கு முன்‌ 
என்னை அணுக, “தருக்குறள்‌ குறித்துப்‌ பல்பொழிவு' 
ஆற்றுக' என்று வேண்டினர்‌. எக்‌ கழகத்தார்க்கும்‌ 
சொல்லும்‌ வழக்கம்போல்‌ இக்‌ கழகத்தார்க்கும்‌ பேச: 
மறுதலித்தேன்‌. இந்திய நாடு உரிமை பெற்ற நாள்முதல்‌, 
பிற ஆக்கம்‌ பெருகாது எத்துறைக்‌ கண்ணும்‌ பேச்சே 
பெருகுவதைச்‌ சுட்டிக்‌ காட்டினேன்‌. சொல்வார்‌ செயலற்றுச்‌- 


156 வள்ளுவம்‌ 


சொல்லக்‌ கேட்பார்‌ மனமற்றுக்‌ கெட்டொழியும்‌ நாட்டின்‌ 
வளராச்‌ சிறுமையை விளம்பினேன்‌. நாகரிகம்‌ என்னும்‌ 
பெயரால்‌, பட்டிமக்கள்‌ பட்டினத்தாராய்‌ மாறுதல்‌ போல, 
குடியரசு என்னும்‌ பெயரால்‌, குடிமக்கட்கு அறிவு 
கொளுத்துதல்‌ என்றமேற்கோளிட்டுச்‌ செயற்கு உரியாரெல்‌ 
லாம்‌ சொற்குரியாராய்ப்‌ பெருகி வருவதை எடுத்துக்‌ 
காட்டினேன்‌. 


திறக்குறள்‌ பற்றிச்‌ சொல்லாற்றுவார்‌ உட்கிடை 
இன்று பலப்பல. தாய்மொழியாகத்‌ தமிழினைப்‌ பெற்‌ 
இருந்தும்‌, அத்தாய்‌ பல்லாயிரவாண்டு கருக்கொண்டு 
பொறையுயீர்த்த அறிவுத்‌ திருக்குறளைக்‌ கற்றிலோம்‌ 
என்றால்‌, கல்லாத்‌ தமிழரை இற்றைத்‌ தமிழகம்‌ நன்கு 
மதியாது என்று அஞ்சி, யாமும்‌ குறள்‌ கற்றுள்ளோம்‌ 
என்பதை ஊரார்க்கு விளம்புவான்‌, கைத்துண்டில்‌ 
மிகச்சில குறள்களை எழுதி வைத்துக்கொண்டு ஆகுல 
நீர்மை செய்வார்‌ ஒருசாரார்‌. “யாம்‌ அறிந்த மொழி 
களிலே தமிழ்மொழி போல்‌ இனிது ஆவது எங்கும்‌ 
காணோம்‌'' என்று நாட்டுப்‌ புலவன்‌ உண்மை மொழிந்‌ 
தாங்கு, பெருமைப்படத்தக்க தமிழ்ப்‌ பிறப்பு எடுத்தும்‌, 
திருக்குறளைப்‌ பிறமொழி வாயிலாய்ப்‌ பயின்று விளம்புவார்‌ 
ஒரு சாரார்‌. திருக்குறள்‌ ஓரடியும்‌ கல்லாது, குறட்‌ பெருமை 
சாற்றும்‌ பிறர்‌ புகழ்க்கருத்துக்களையே தாமும்‌ ஒப்பித்துத்‌ 
தம்‌ அறிவில்‌ பற்றுடைமை காட்டி. நிற்பார்‌ ஒரு சாரார்‌. 
“குறள்‌ முழுதும்‌ அறிவோம்‌; அதன்‌ உரைபலவும்‌ எண்ணி 
யாங்கு எடுத்துவிட வல்லுகம்‌' என்று ஆற்றல்‌ காட்ட 
மூனைவார்‌ ஒரு சாரார்‌. 'தலை£ழாகச்‌ €ழ்மேலாக ஓப்பிப்பேம்‌; 
எவ்வெண்‌ கொடுத்து, எச்சொற்‌ கொடுத்து, எக்குறிப்புக்‌ 
கொடுத்து வினவினும்‌ குறள்‌ சொல்ல வல்லேம்‌' என்று 


அறிவுப்‌ .பிறப்பு 157: 


பரிசிலிடுவார்‌ ஒருசாரார்‌. மேடைச்‌ சரக்கெனக்‌ கற்பாரும்‌,. 
தேர்வுப்‌ பாடம்‌ என உருப்போடுவாரும்‌, ஆசான்‌ சமயம்‌ 
காண ஆராய்வாரும்‌, இலக்கியம்‌ நோக்கி இலக்கணம்‌ 
கோக்க மொழியறிவு நோக்க ஆய்வாரும்‌, ஒப்பு நோக்கிக்‌: 
காண்பாரும்‌ எனவாங்கு திறக்குறள்‌ கற்பார்‌ சொல்வார்‌- 
கேட்பார்‌ எழுதுவார்‌ உட்கிடை பலதிறத்தன. 


இவ்வெல்லாம்‌ முற்றும்‌ தகாதன என்பது என்‌: 
கருத்தன்று. மக்கள்‌ பல நிலையினர்‌ என்பது வள்ளுவம்‌ 
ஆதலின்‌, எந்கிலையிலாவது நின்று குறள்‌ கற்பரேல்‌, அக்‌- 
கற்பு நெஞ்சார வரவேற்கத்தக்கது. குறட்‌ கல்வி எனைத்‌: 
தீளவு பெறினும்‌, பெற்ற அனை த்தளவிற்கு ஈம்‌ வாழ்க்கை: 
உரம்பெறும்‌. மேலும்‌, தவச்சிறிய ஈல்லதொன்றின்‌ பயன்‌ 
இவ்வளவிற்றுத்தான்‌ என்று ஒருதலையாகக்‌ கணித்துவிட 
முடியாது. ஆதலின்‌, யார்‌ உள்ளம்‌ யாவண்ணம்‌ ஆயினும்‌, 
அவர்தம்‌ குறள்‌ நட்பு சிறிதும்‌ இகழற்‌ பாற்றன்று. 
எனினும்‌ திருக்குறள்‌ மாட்டுத்‌ தொடர்புகொள்வார்‌ யாரும்‌: 
தலைஙின்ற ஒன்று நினைதல்‌ வேண்டும்‌. பிறபயன்கள்‌” 
உளவேனும்‌, அவின்‌ முதற்பயன்‌ பால்‌ என்றும்‌, சோற்றின்‌ 
முதற்பயன்‌ பசிநீக்கம்‌ என்றும்‌, ஆடையின்‌ முதற்பயன்‌ 
அற்றங்‌ காப்பு என்றும்‌ கொள்ளும்‌ உண்மை போல, 
குறளின்‌ முதற்பயன்‌ *பொய்யாத்‌ தூய செயல்‌' என்று: 
விளங்கிக்‌ கொள்ளல்வேண்டும்‌. குறள்‌ கற்பார்‌ யாரும்‌ தம்‌ 
நெஞ்சத்‌ தூய்மையை முதலெண்ணமாகத்‌ துணிய: 
வேண்டும்‌. தம்‌ வாழ்வுத்‌ திருத்தமே குறளின்‌ அககோக்கம்‌; 
மற்றைக்‌ கல்விக்‌ காட்சியெல்லாம்‌ புற நோக்கம்‌ என்னும்‌: 
அதன்‌ பகுத்தறிவு வேண்டும்‌. 

இவ்வாறு யான்‌ துணிந்த திருக்குறட்‌ கல்வியை: 
வாய்மைக்‌ கழகத்தார்க்கு மொழிந்தேன்‌. “நீர்‌ விரும்‌ 
பியவாறே வாழ்க்கை நோக்கம்‌ தலைவைத்துக்‌ குமட்பொ.ழிவு: 


“158 வள்ளுவம்‌ 


வல செய்ம்யின்‌!'' என்று மறுமொழி கூறி அழைத்தனர்‌. 
“உங்கள்‌ கழகம்‌ அண்மையில்‌ தோன்றியது. ஆரவாரத்‌ 
டதாடு பிறந்த அன்றே இறந்துபடுஉம்‌ பிறபல்‌ கழகங்கள்‌ 
போலாது, நும்‌ கழகம்‌ திறக்குறள்‌ போல நீடு வாழிய! 
தூய செயல்‌ கோக்கொடு ஆசான்‌ வகுத்த வள்ளுவங்களைச்‌ 
செவ்வன்‌ ஆய்ந்து தெளிந்தபின்‌, தொடர்ந்து சிலநாள்‌ நும்‌ 
கழகச்‌ சார்பில்‌ சொல்லாற்றுவேன்‌'' என்று உடன்பட்‌ 
டேன்‌. இச்‌ செய்தி மூன்றாண்டுகட்கு முன்னர்‌ நிகழ்ந்தது 
உறுப்பினர்கள்‌ தம்முட்‌ பகையின்றியும்‌, தலைமை அவாவும்‌ 
வேட்கையின்‌ றியும்‌, பொருளொழுங்கு உடையராய்‌, செயல்‌ 
வேட்கையினராய்க்‌, கழகப்‌ பொறுப்பைத்‌ தத்தம்‌ குடும்பப்‌ 
பொறுப்புப்போல்‌ தாங்குபவராய்‌ நடப்பதுகண்டு, நாமெல்‌ 
லாம்‌ கழி பேருவகை எய்துகின்றோம்‌. இன்ன ஒற்றுமை 
சால்‌ உறுப்பினர்களைப்‌ பெற்றியங்கும்‌ வாய்மைக்‌ கழகத்‌ 
தின்‌ சார்பில்‌ வள்ளுவப்‌ பெரும்பொருள்‌ குறித்துச்‌ சொல்‌ 
லாற்றும்‌ கான்‌ நெஞ்சார்ந்த பெருமிதம்‌ அடைகன்‌ே றன்‌. 
நிற்க. 


ஐந்து காட்‌ சொற்பொழிவின்‌ கருத்துக்களை ஒருவாறு 
தொகுத்து நினைவுபடுத்தி மேற்செல்வேன்‌. முதற்‌ சொற்‌ 
பொழிவில்‌, செயலே வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ எனக்‌ கண்டோம்‌. 
ஓழுக்கம்‌ என்பது ஆற்றொழுக்குப்‌ போலும்‌ இவ்விடையறா 
ஈ.ற்செயலையே குறிக்கும்‌. தனித்தோர்‌ நெஞ்சத்தூய்மையே 
வள்ளுவம்‌ என இரண்டாவது உரைக்கண்‌ அறிந்தோம்‌. 
திறக்குறட்குப்‌ பொதுமை நிலைக்களம்‌ அன்‌ று; மக்கள்‌ 
மனமே நிலைக்களம்‌ என்பதூஉம்‌, நிலைப்பன்மைக்கு ஏற்ப 
அறப்பன்மை வகுப்பது திருக்குறள்‌ முலை ற என்பதூஉம்‌, 
அவரவர்‌ வாழ்கில்யொடு பொருத்திக்‌ ௧ ற்பதே குறட்‌ 
கல்வி தெறி என்பதூஉம்‌ ஆண்டுச்‌ சொல்லப்பட்டன. 


அறிவுப்‌ பிறப்பு 159 


மூன்றாவது சொற்பொழிவு *பொருள்‌ ஈட்டுதலும்‌ 
வேண்டும்‌; ஈட்டுநெறி தூய்தாதலும்‌ வேண்டும்‌. அகத்‌ 
தூய்மையும்‌ பொருள்‌ ஒழுக்கமும்‌ அகங்கை புறங்கை 
போல்வன” என்று வலியுறுத்திற்று. உலகக்‌ கடமையும்‌ 
தன்னுரிமையும்‌ ஒரு படியவாய்ப்‌ பேணிக்‌ கொள்வதே 
வள்ளுவம்‌ என்றும்‌, அறத்தான்‌ வருவதே இன்பம்‌ என்றும்‌, 
பசி மாற்றும்‌ ஈகை யாரும்‌ செய்ய வேண்டுவது என்றும்‌ 
நாலாம்‌ பொழிவு யாப்புறுத்திற்று. முயற்சி வினையே உயிர்‌ 
நிலை என்பது ஐந்தாவது உரையின்‌ கருத்து. இவ்வைந்து 
சொற்பொழிவுகட்கு இடையிடையே இன்றியமையாக்‌ 
குறளடிப்படைகளை எடுத்து நிறுவினேன்‌. செயற்கு வரும்‌ 
அறங்கூறுவதே வள்ளுவம்‌ எனவும்‌, யாரும்‌ வாழ்வாங்கு 
வாழ வழி வகுப்பதுவே வள்ளுவம்‌ எனவும்‌, உலகு ஓட்டும்‌ 
அறங்கரைவதே வள்ளுவம்‌ எனவும்‌, யார்க்கும்‌ ஓல்லும்‌ 
(நெறி காட்டுவதே வள்ளுவம்‌ எனவும்‌ யான்‌ அறிந்தவாறு 
-தெளிவுபடுத்தினேன்‌. வாழ நூல்‌ செய்தவர்‌; எளியார்க்கு 
இரங்குபவர்‌; யாரையும்‌ எந்கிலைக்‌ கண்ணும்‌ கைதூக்கி 
விடுபவர்‌ வள்ளுவர்‌ என்று பட்டாங்கு வெளிப்படுத்‌ தினேன்‌. 


யார்க்கும்‌ உள்ள நிலையினின்றும்‌ உயர்ச்சிறிலையுண்டு 
என்பது வள்ளுவம்‌ என்றால்‌, இக்கருத்து ஈன்கு விளங்க 
வில்லை. மக்களோ மிக்க ஏற்றத்தாழ்வுடைய பல நிலையினர்‌. 
அவ்வாறுக எனைத்து நிலையினர்க்கும்‌ முன்னேற்றம்‌ 
.உண்டெனின்‌, அனைத்து நிலையீனர்க்கும்‌ உரிய ஒரு பொதுக்‌ 
கால்கோள்‌ என்கொல்‌? மக்களுள்‌ பாம்பு போலும்‌, தேள்‌ 
போலும்‌, அட்டை போலும்‌, நாய்‌ போலும்‌, குரங்கு போலும்‌, 
கொடிய பிறவுயிர்‌ போலும்‌ குணங்கெட்டார்‌ பலராக 
இருக்கும்போது, எவ்வகை மக்கட்கும்‌ வள்ளுவர்‌ கொண்ட 
இரு பொதுவடிப்படை என்‌? யாரும்‌ முன்னேறலாம்‌ என்பது 


160 வள்ளுவம்‌ 


கேட்பதற்கு இனிய நம்பிக்கை யூட்டும்‌ வள்ளுவம்‌: 
வதன்‌ றி, மெய்யறம்‌ ஆகுமா? இவ்வெல்லாம்‌ தெளியத்‌ 
தகும்‌ வினாக்களே யாகும்‌. 

“அறிவுப்‌ பிறப்பு” என்பது இன்று உரையாற்றும்‌ 
ஆறாவது சொற்பொழிவின்‌ தலைப்பு. இத்தலைப்பே மக்கட்‌ 
சாதிக்கு அமைந்த பொதுத்‌ தன்மையைக்‌ காட்டும்‌. 

பெறுமவற்றுள்‌ யாமறிவது இல்லை அறிவறிந்த 

மக்கட்பேறு அல்ல பிற (617 


என்பது எஞ்ஞான்றும்‌ மாறா அடிப்படைக்குறள்‌. “மக்கட்கு 
அறிவு பிறப்பிலேயே அமைந்து கிடப்பது; கருப்பட்ட 
ஞான்றே அறிவுத்‌ திருவுடையார்‌'' என்னும்‌ பொய்யாத்‌ 
தனிப்பெரு முதலுண்மையை நினைவுபடுத்தற்கு அன்றோ.. 
அனைத்துக்‌ குறளும்‌ யாத்தவர்‌ வள்ளுவரே எனினும்‌,. 
இக்குறளகத்து, 'யாம்‌' எனத்‌ தம்மைச்‌ சான்று வைத்து 
மொழிந்தனர்‌. இதுபோல்‌ மொழிந்த இறப்பிடங்கள்‌ 
பின்னும்‌ இரண்டுள. ஈண்டு, பெறுமவற்றுள்‌” என்னும்‌ 
குறளை ஆராய்வோம்‌. 


“அறிவு அறிந்த மக்கட்பேறு' என்னும்‌ தொடருக்கு. 
அறிவு அறிந்த மக்கள்‌, அறிவு அறியா மக்கள்‌ என இரு 
நிலையார்‌ உளர்‌ என்றும்‌, அவருள்‌ அறிவு அறிந்த . மக்கட்‌ 
பேற்றையே யாம்‌ அறிந்த பெரும்பேறு என ஆசான்‌ 
விதந்து சுட்டுப்‌ என்றும்‌ பலர்‌ பொருள்‌ கொள்ப. 
அதணினுங்‌ காட்டில்‌, “அறிவறிந்த என்றதனான்‌, மக்கள்‌ 
என்னும்‌ பெயர்‌ பெண்‌ ஒழித்து நின்றது. இதனாற்‌: 
புதல்வரைப்‌ பெறுதலின்‌ இறப்புக்‌ கூறப்பட்டது” எனப்‌: 
பரிமேலழகர்‌ வள்ளுவத்தின்‌ அடிவேரினை விளக்கம்‌ 
என்னும்‌ வாள்கொண்டு அறுத்தெறிந்தார்‌. பிற உரை 
களீனும்‌ கொளத்தகும்‌ பேருரை கண்ட இத்தமிழ்ப்‌ பெரு. 
மகனார்‌ காலக்கோட்பட்டு முரணி எழுதிய இடங்கள்‌- 


அறிவுப்‌ பிறப்பு 161 


இன்னும்‌ சிலவுள. இவ்வீடங்கள்‌ 'ஆசற்றார்‌ கண்ணும்‌ 
தெரியுங்கால்‌ வெளிறின்மை அரிது” என்னும்‌ இயல்புக்கு 
இலக்கியம்‌ ஆயின. அத்துணையேயொழிய, திறக்குறள்‌. 
போலும்‌ அளவிற்‌ சிறுமைத்தாய இவர்‌ நுண்ணிய 
தெளிவுரை என்றும்‌ கற்று நன்கு போற்றற்கு உரியது 
அன்று அறிக. 

மக்களுள்‌ அறிவுப்பிறப்பும்‌ உண்டு; அறிவிலாப்‌ 
பிறப்பும்‌ உண்டு என்று பிறப்பு வேற்றுமை கொள்வ 
தூஉம்‌, அறிவு ஆண்‌ இனத்துக்கே உரித்து என்று பால்‌ 
வேற்றுமை கொள்வதூஉம்‌ எல்லாம்‌ வள்ளுவ முரண்‌ 
கள்‌ ஆகும்‌. இவ்வெல்லாம்‌ ஒரு நாட்டுக்‌ குடிமக்களுள்‌ 
ஓவ்வொரு சாதிக்கே அறிவு ஊறும்‌ என்றும்‌, அண்மை 
பிறக்கும்‌ என்றும்‌, நாகரிகம்‌ தெரியும்‌ என்றும்‌, பண்பு 
உண்டு என்றும்‌, குறுகிய மனத்துச்‌ இறுகிய அறிவில்‌ 
எழுந்த ஆகாக்‌ கொள்கைகள்‌ போல்வன. பிறந்த 
மக்கட்கெல்லாம்‌ ஏற்ற ஏற்ற சூழ்நிலைத்துணை வாய்ப்‌ 
பின்‌, அனைவருக்கும்‌ முன்னேற்றம்‌ உண்டு என்பது 


பொய்யாமோ? ஆசிய நாடுகள்‌ வாழ்வு வளன்‌ 
சுருங்கிக்‌ கடப்பதற்கு ஆண்டுப்‌ பிறந்த மக்கள்‌ 
அறிவுக்‌ குறையுடையார்‌ என்பதுவா காரணம்‌? 


அமெரிக்க ஐரோப்பிய உருசிய காடுகள்‌ வளம்‌ பெருகத்‌ 
திகழ்தற்கு ஆண்டுப்‌ பிறப்பு எடுத்த மக்களே அறி 
வுடையவர்‌ என்று யாரும்‌ அறுதியிட ஒருப்படுவர்‌ 
கொல்‌/ உண்மை யாது? ஞாலத்து ஏப்பகுதிக்‌ சண்ணும்‌ 
மக்களாய்ப்‌ பிறக்கும்‌ எவர்க்கும்‌ இயல்பிலேயே அறிவு 
உண்டு; அங்கன்‌ பிறந்தார்‌ பலர்க்கு இன்று இல்லா 
தது யாதோ எனின்‌, அறிவென்னும்‌ ஈல்வித்து வளர்‌ 
தற்கு உரிய வாய்ப்பு என்னும்‌ உரம்‌ இல்லை. அரசு 
என்னும்‌ உழவன்‌ வாய்ப்பு என்னும்‌ எருவிட்டு அறிவுப்‌ 
பைங்கூழ்‌ வளர்ப்பானேல்‌ எந்நாட்டு வயலகத்தும்‌ 
வர] 


162 வள்ளுவம்‌ 


குடிவளன்‌ பெருகும்‌, காணீர்‌! இவ்வுண்மையை ஈன்கு 
தெளிந்தன்றோ ஈம்‌ இந்திய அரசியல்‌ அமைவு “தன்‌ குடி 
மக்கட்கு எல்லாம்‌ ஓத்த வாய்ப்பிடன்‌ அளித்தல்‌ வேண்டும்‌” 
என்று முறை செய்கின்றது. ஆதலின்‌, வெளிப்படாமை 
கருதி, மக்களுள்‌ அறிவின்‌ றிப்‌ பிறந்தாரும்‌ உண்டு என்று 
மயங்கற்க. 

பல்குழுவும்‌ பாழ்செய்யும்‌ உட்பகைகயும்‌ வேந்தலைக்கும்‌ 

கொல்குறும்பும்‌ இல்லது நாடு (735) 
என்ற குறள்‌ கடையைப்‌ பார்மின்‌. பாழ்செய்யும்‌ உட்பகை 
ஒன்றுண்டு: பாழ்செய்யா உட்பகையும்‌ ஒன்றுண்டு என 
இருபிரிவுப்‌ பொருள்‌ படுமா? வேந்து அலைக்கும்‌ கொல்‌ 
குறும்பு ஓன்று உண்டு; வேந்து அலையாக்‌ கொல்‌ குறும்பு 
என மற்றொன்றும்‌ உண்டு என்று இருவகைப்‌ பொருள்‌ 
படுமா? உட்பகை பாழ்‌ செய்யும்‌ கொடுமைத்து; கொல்‌ 
குறும்பு வேந்து அலைக்கும்‌ தீமைத்து என அவற்றின்‌ 
தன்மை சட்ட வந்த அடைகளாகவே கொள்ளப்படும்‌. 
உட்பகையும்‌ கொல்குறும்பும்‌ இல்லது நாடு என்று அரசியல்‌ 
கூறும்‌ ஆசிரியர்‌, தம்‌ கூற்றுக்கு ஏதுக்‌ காட்டுவாராய்‌ 
“பாழ்‌ செய்யும்‌' என்றும்‌, “வேந்து அலைக்கும்‌” என்றும்‌ உடம்‌ 
பொடு புணர்த்தனார்‌ என்றே பொருள்டடும்‌. “அறிவு 
அறிந்த மக்கட்பேறு' என்னும்‌ தொடரும்‌ இந்கடை 
யுடையது என அறிக. மக்கட்பேறே ஒருவர்க்கு யாம்‌ 
அறிந்தபெரும்‌ பேறு என்ற தம்‌ அடிப்படைக்‌ கோளுக்குக்‌ 
காரணம்‌ கூறுவாராய்‌, “அறிவு அறிந்த என்னும்‌ காரணக்‌ 
கருத்தை அடையாய்‌ இயைத்து மொழிந்தார்‌. இது 
சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைத்தல்‌ என்னும்‌ நடை 
வனப்புக்‌ கொண்டது. குறுகத்‌ தறித்த குறள்‌” 
எனப்‌ புகழ்ந்த இந்நூலகத்துக்கு இவ்வழகு யாண்டும்‌ 
காணப்படும்‌. 


அறிவுப்‌ பிறப்பு 163 


“நன்கலம்‌ ஈன்மக்கட்‌ பேறு” (60) என்னும்‌ பகுதிக்கும்‌ 
மக்கட்பேறு நற்பேறு என்ற அளவே பொருள்‌ கொள்க. 
,தீமக்கட்‌ பேறும்‌ ஒன்று உண்டு; அது நன்கலம்‌ அகாது 
என்று எதிர்ப்புரை கோடல்‌ ஈண்டு மெய்யுரையன்று; 
வள்ளுவர்‌ நெஞ்சமும்‌ அன்று. காதலர்கள்‌ தமக்கு ஓத்த 
நல்ல துணையை முன்னரே தேர்ந்து கொள்ள இயலும்‌, 
அணை யொப்பாயின்‌ மணக்கவும்‌, ஓவ்வாதாயின்‌ முதற்‌ 
கண்ணே மறுக்கவும்‌ இயலும்‌. மக்கட்பேறு துணைப்பேறு 
போல்வது அன்று, ஈருயிர்ப்‌ புணர்ச்சியால்‌ தானே தோன்‌ 
அம்‌ ஒருயிர்‌ ஆதலானும்‌, பெறுங்‌ குழவி நல்லது எனா 
அல்லது எனா முன்னரே ஒருதலையாத்‌ துணிதம்கு வாராது 
ஆதலானும்‌, செயற்கு ஓவ்வா எதிர்ப்புரை வள்ளுவர்‌ 
'நெஞ்சம்‌ அன்று என்று கழறினேன்‌. செந்தமிழ்‌ நாடு 
எனும்‌ போதினிலே இன்பத்‌ தேன்‌ வந்து பாயுது” என்பது 
போல்‌, 'அறிவு அறிந்த மக்கட்பேறு என்னும்‌ தொடர்‌ 
காரணம்‌ உள்ளடக்கிய தன்மை நடை ன்‌ 


என்று 
அணிக. 


இல்லறத்தார்‌ எத்துணையோ பிற புறச்‌ செல்வங்களைப்‌ 
பெறலாம்‌. அச்‌ செல்வங்கட்கெல்லாம்‌ அறிவு என்னும்‌ 
உள்ளீடு இல்லை. தம்மிலீருந்து தோன்றும்‌ குழவிப்‌ 
பொருட்கே தன்னையும்‌ பெற்றோரையும்‌ உலகத்தையும்‌ 
காணவல்ல அறிவுத்தன்மை உண்டு. பிற எப்பொருட்கும்‌ 
இல்லா அறிவுப்பேறு உடைமையின்‌, குழந்தைப்‌ பேறு 
சிறந்த செல்வம்‌ ஆயிற்று என்பார்‌, அறிவறிந்த மக்கட்‌ 
பேறு அல்லாத பிறவற்றை யாம்‌ ஒரு பேறாகவே கருதுவது 
இல்லை என்று எதிர்மறுத்து உண்மை வலியுறுத்தினார்‌. 
விதைத்த நெல்லால்‌ நெல்‌ தோன்றுதல்போல்‌ மக்களால்‌ 
மக்கள்‌ பிறத்தலின்‌, “தம்‌ பொருள்‌ என்ப தம்‌ மக்கள்‌ (63) 
என ஒத்த அறிவுப்‌ பிறப்புச்‌ சுட்டினார்‌. மக்கள்‌ மெய்‌ 
தண்டலை “உடற்கு இன்பம்‌' (65) என்றும்‌, அவர்‌ 


164 வள்ளுவம்‌ 


சொற்‌ கேட்டலைச்‌ “செவிக்கு இன்பம்‌' என்றும்‌ பெற்றோர்‌ 
அளவில்‌ வைத்துக்‌ காட்டி, “தம்மக்கள்‌ அறிவுடைமை 
மாநிலத்து மன்னுயிர்க்கு எல்லாம்‌ இனிது: (68) என 
அறிவுப்‌ பயனையே பரந்தெடுத்து மொழிந்தார்‌. எந்நிலைய 
மக்களும்‌ பிறப்பில்‌ அறிவு அமைந்த இருவினர்‌ ஆதலின்‌, 
யாரும்‌ தந்கிலையினின்று முன்னே றலாம்‌ என்பது அடிப்‌ 
படை வள்ளுவம்‌ என்று பற்றுக. 

அறிவுப்‌ பிறப்பு வாய்த்த நாம்‌, பெற்ற உடம்பால்‌ 
குறையுடையோமாயீலும்‌, அவ்வுடற்குறை ஈம்‌ வாழ்விற்கு 
ஒரு பெரும்‌ இடையூறு அன்று. கண்ணறை, செவியை 
வாயறை, மூக்கறை, காலறை, கையறை, அளவறை என்று, 
இன்ன உடலறையாளர்‌ “வாழ்க்கை இழந்தவர்‌ தாம்‌' எனக்‌ 
கருதுவது மானீடப்‌ பிறப்பையே அவமதிப்பது ஆகும்‌.. 
முகத்துக்‌ கண்ணாடி அணிந்தவரே கண்ணுடையயார்‌ 
என்பதை நிகர்ப்பது ஆகும்‌. உடற்குறையாளர்‌ பலர்‌ 
பெரியவர்களாய்ச்‌ செய்த அருஞ்‌ செயல்களை வரலாறு: 
நமக்கு எண்பிக்கின்றது. பாடநூல்‌ முழுதும்‌ வைத்துள்ள: 
மாணாக்கன்‌ வேண்டுங்கால்‌ எடுத்துக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
என்று ஒருபோதும்‌ முயலாது காலங்கழிப்பான்‌. கையகத்து 
நூல்கள்‌ உள என்னும்‌ இறுமாப்பால்‌, ஆசான்‌ சொல்வன 
வற்றை ஊன்றிக்‌ கேளான்‌. நால்‌ இல்லா மாணாக்கன்‌ 
குறைரிரப்பும்‌ வேகத்தனாய்‌, நூலுடையான்பால்‌ அதனை 
இரவல்‌ வாங்கிக்‌ கற்றும்‌, ஆசான்‌ கூற்றுக்களை விரைந்து 
குறித்தும்‌ முயற்சி வயப்படக காண்கிறோம்‌. முழுமக்கள்‌ 
பலாடத்து மடிமையும்‌ அறிவு மழுக்கமும்‌ இருப்ப, மெய்‌: 
குறை மக்கள்‌ அனைவோர்பாலும்‌ சுறுசுறுப்பும்‌ அறிவோட்‌ 
டமும்‌ பிறங்கக்‌ காண்கின்றோம்‌. 

தனக்கு ஒரு குறையுண்டு என்று அழுந்தி உணர்ந்த. 
மகன்‌, அக்குறைவை அறிவால்‌ ஈடுசெய்ய முனைவது 
அவன்‌  பிறப்பியல்பு. உள்ளது கொண்டு இல்லது; 


அறிவுப்‌ பிறப்பு 165 


நிரப்பிக்‌ கொள்ளும்‌ நினைப்பரிய வன்மை ௩ம்‌ அறிவின்‌ 
இயல்பு என்பது வள்ளுவம்‌ . “வெள்ளத்து அனைய இடும்பை 
அறிவுடையான்‌ உள்ளத்தின்‌ உள்ளக்‌ கெடும்‌' (622) 
என்றும்‌, “அறிவு அற்றம்‌ காக்கும்‌ கருவி' (421) என்றும்‌ 
வரும்‌ குறள்களே கரியாவன. 


ஒருவன்‌ பிறக்கும்போது உடன்‌ தோன்றும்‌ புறத்‌ 
தொடர்புகள்‌ பழித்தற்கு உரியவை அல்ல; பகைத்தற்கும்‌ 
உரியவை அல்ல, தமிழ்‌ ஈம்‌ தாய்மொழி; தமிழகம்‌ நம்‌ 
தாயகம்‌. தமிழ்மொழியன்‌, தமிழ காடன்‌ என்பதற்காகப்‌ 
பிறமொழியர்‌ பிறகாடர்‌ நம்மீது பகைகொள்வரேல்‌, 
அப்பகை பொருளற்றது. ஏன்‌? பகைக்குரிய காரணத்தை 
நினைப்பினும்‌ நாம்‌ நீக்கிக்கொள்ள முடியாது. நாடும்‌ 
மொழியும்‌ நிறமும்‌ உருவமைப்பும்‌ எல்லாம்‌ கேளாதே 
நம்மைப்‌ பற்றி விடுவன. இவ்வுலகக்‌ கட்டுக்கள்‌ நமக்குப்‌ 
பிறப்பொடு அமைவன. ஒருகாட்டான்‌ ஒருமொழியான்‌ 
இருகிறத்தான்‌ ஒருமதத்தான்‌ ஒருகுலத்தான்‌ என்பதுவே 
கொண்டு நாம்‌ இடும்‌ பூசலெல்லாம்‌ பேதைப்‌ பூசல்கள்‌. 
இப்‌ பெருவுண்மையைத்‌ தனி மக்களும்‌ அரசும்‌ இன்னும்‌ 
உணர்ந்தபாடில்லை. விடுக்ககில்லாப்‌ பிறப்பியல்பைக்‌ 
காரணமாக மயங்கி மக்கள்‌ கொள்ளும்‌ பகை *இகல்‌' எனப்‌ 
பெயர்‌ பெறும்‌. இகழ்ந்தான்‌, சனந்தான்‌, வெஃகினான்‌? 
அடித்தான்‌, முறை பிறழ்ந்தான்‌ என்ற அடிப்படைமேல்‌ 
வரும்பகை *பகல்‌' எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இங்ஙன்‌ கொள்ளும்‌ 
பகையை நாம்‌ அகற்றிக்கொள்ளவும்‌ முடியும்‌. இகழாதும்‌ 
செவாதும்‌ வெஃகாதும்‌ அடியாதும்‌ பிறழாதும்‌ ஒழுகுவ 
மேல்‌, முன்‌ பிழைத்தவற்றைப்‌ பொறுக்கும்படி வேண்டுவ 
மேல்‌, காரணத்தின்‌ மேலெழுந்த பகைப்பகல்‌, காரணம்‌ 
இழியத்‌ தானும்‌ ஒழியும்‌. இவ்விளக்கத்தின்‌ கருத்து என்னை? 


166 வள்ளுவம்‌ 


பிறப்பொடு அமையும்‌ அமைவுகள்‌ இகழுதற்கோ, இகலு 
தற்கோ காரணம்‌ ஆகா என்பது, 


குருடும்‌ செவீடும்‌ ஊமும்‌ முடமும்‌ ஆகப்‌ பிறக்கும்‌ 
மக்கள்‌ உளர்‌. இக்குறைப்‌ பிறப்பு ஒருவர்‌ விரும்பிப்‌ பெற்றுக்‌. 
கொள்வதில்லை. மக்கள்‌ ஆற்றலுக்கு உட்படாச்‌ செயல்‌: 
பலவற்றுள்‌ இஃதொன்று. பெற்றோரைப்‌ பொறுத்தும்‌ 
அவர்தம்‌ முன்னோரைப்‌ பொறுத்தும்‌ பிற சூழ்நிலையைப்‌: 
பொறுத்தும்‌ பிறக்கும்‌ குழந்தையின்‌ உடலுருவம்‌ அமை 
கின்றது. ஆதலின்‌, உடன்தோன்றும்‌ உடற்‌ குறையை 
மக்களாய்ப்‌ பிறந்தார்‌ யாரும்‌ ஒரு சொல்‌ சொல்லார்‌. “உருவு 
கண்டு எள்ளாமை வேண்டும்‌' (667) என்பர்‌ வள்ளுவர்‌. 


பொறியின்மை யார்க்கும்‌ பழியன்று; அறிவறிந்து 

ஆளவீனை யின்மை பழி 
என்பது அறிவு சுட்டி. வீனையூட்டும்‌ குறள்‌. “பொறி 
வாயில்‌ ஐந்து அவித்தான்‌' (6) “கோளில்‌ பொறியில்‌ குணம்‌: 
இலவே' (9) என்ற பிறவிடத்துப்‌ போல இவ்வீடத்தும்‌ 
*பொறி' என்‌ கிளவி மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என்ற: 
உறுப்புப்‌ பொருளே படும்‌. பெற்ற உடற்குறையைப்‌ பிறர்‌ 
பழியஞ்சி நிறைவு செய்ய இயலாது ஆதலின்‌, “பழியன்று”” 
ஏன்று அறுதியிட்டார்‌. உடற்குறை வாழ்வுக்‌ குறையன்‌ று 
என்று உள்ளுறுத்தனார்‌. பெற்றது கொண்டு அற்றது: 
நிரப்பும்‌ அறிவாற்றல்‌ மக்கள்‌ யார்க்கும்‌ உண்மையின்‌, 
“அறிவு அறிந்து ஆள்வீனை இன்மை பி' என்று பழிப்பிடன்‌ 
சுட்டினார்‌. உடற்குறை போல மக்கள்‌ யாரும்‌ பிறப்பில்‌: 
அறிவுக்‌ குறையினரோ எனின்‌, அற்றன்று; அறிவு உண்டு: 
என்பதை அறிந்து அதனை ஆளாக்‌ குறையே குறை என்று: 
வற்புறுப்பான்‌, “அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை' எண 


அறிவுப்‌ பிறப்பு 167 


ஆட்சியின்மையை விதந்து கூறினார்‌. இதனானும்‌ செயலே 
வள்ளுவம்‌ எனச்‌ செய்க. 

ஓத்த வாய்ப்பும்‌ தொழிலும்‌ அளித்தால்‌ முழுமெய்‌ 
மக்கள்‌ முன்னேறுவது போலத்‌ தரம்‌ சிறிதும்‌ தாழ்வின்‌ றிக்‌ 
குறையுடல்‌ மக்களும்‌ முன்னேற்றம்‌ காட்டுவர்‌. ஏன்‌? 
நாம்‌ காணும்‌ நிறையும்‌ அறையும்‌ கேவலம்‌ உடம்பு 
பற்றியதே யன்றி, அறிவு என்னும்‌ உள்ளீடு பற்றியது 
அன்று காண்‌. செல்வத்‌ தாழ்வும்‌ உயர்வும்‌, வாழ்வுத்‌ 
தாழ்வு வாழ்வுயர்வு என்று பொருளாகாதது போல, உடல்‌ 
நிறைவும்‌ குறைவும்‌ அறிவு நிறைவு அறிவுக்‌ குறைவு 
என்று பொருளாகாது. முழுமெய்யாளர்க்கே வாய்ப்பும்‌ 
தொழிலும்‌ வழங்க இயலா நிலையில்‌ நாடும்‌ அரசும்‌ 
இருத்தலால்‌, அறை குறையாளர்‌ புறக்கணிப்படுகின்‌ றனர்‌ 
என்பது அன்றி, அப்‌ புறக்கணிப்பு நாட்டுக்குறை என்று 
கொள்ளப்படும்‌ அன்றி, மக்களாய்‌ உறுப்பற்றுப்‌ பிறந்தார்‌ 
யாரும்‌ அறிவற்றவர்‌ என்று வேரறப்‌ பேசற்க. உறுப்பிலி 
கட்குச்‌ செய்வினை இல்லை எனவும்‌, அன்னோர்‌ இரத்தல்‌ 
வேண்டும்‌ எனவும்‌, அன்னோர்க்கு முதற்கண்‌ ஈகை 
செய்க எனவும்‌ திருக்குறள்‌ விதித்தது உண்டா? நினைமின்‌! 
இரந்தும்‌ உயிர்‌ வாழ்தல்‌ வேண்டின்‌! (1062) என்றும்‌, 
*வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை' (221) என்றும்‌ பொதுப்‌ 
படவே கூறக்‌ காண்கின்றோம்‌. மக்கள்‌ வாழ்வுக்கு 
நிறையுடலை அரிய பெருந்துணை என்றோ குறையுடலைத்‌ 
தடுப்பரிய இடையூறு என்றோ கோடல்‌ வள்ளுவம்‌ அன்று. 
பெற்ற உடம்பு முழுதாகுக, பழுதாகுக அஃது ஓர்‌ 
பொருளன்று. நல்‌ வாழ்வுக்கு அறிவாட்சியே அடிப்படை 
என்பது வள்ளுவம்‌. 


அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌; அறிவிலார்‌ 
என்னுடைய ரேனும்‌ இலர்‌ (430) 


168 வள்ளுவம்‌ 


என்னும்‌ ஓரு குறளை தனிச்சான்று. தம்மறிவை ஆட்சிப்‌ 
படுத்‌ இனரை “அறிவுடையார்‌” என்றும்‌, அதனை ஆளாதாரை 
“அறிவிலார்‌' என்றும்‌ இயம்புப. எதனையும்‌ ஆளுபவனே 
உடையான்‌; ஆளாதவன்‌ இல்லான்‌ என உடைமை இன்மை 
கட்கு, 'பொருட்‌ பயன்‌ நிலை' என்னும்‌ தலைப்பில்‌ இலக்கணம்‌ 
கண்டாம்‌. ஆதலின்‌ பிறப்பில்‌ அறிவுடையார்‌, பிறப்பில்‌ 
அறிவிலார்‌ என்று பொருள்‌ கொள்ளன்மின்‌. ஆளும்‌ அறிவு, 
ஆளா அறிவு என்றே கொள்க. “அறிவின்மை இன்மையுள்‌ 
இன்மை' (841) என்ற குறட்பகுதிக்கும்‌ இதுவே கருத்‌ 
தாகும்‌. ஈண்டெலாம்‌ யான்‌ வலிந்து பொருள்‌ செய்வதாக 
நினைப்பது பீழை. பிழை என்பதைப்‌ பின்னொருகால்‌ 
உணர்வீர்கள்‌. “இந்தியா செல்வம்‌ இல்லா நாடு என்றால்‌ 
கருத்து என்னை? நிலத்துட்‌ இடக்கும்‌ இயற்கைச்‌ 
செல்வத்தை எடுத்தாளும்‌ வலியில்லா காடு என்பதன்றோ 
குறிப்பு. 


மக்கட்கு ஓழுக்கம்‌, அறிவு, கல்வி, ஊக்கம்‌, முயற்சி 
என்னும்‌ பீரிவில்லா இயற்கை நலங்களே பிறழா வாழ்வு 
கலங்கள்‌ என்பது வள்ளுவம்‌. ஒருவற்குப்‌ பொருள்‌ பிரிந்து 
நிற்கும்‌ உடைமை என்ற கருத்தால்‌, உள்ளம்‌ உடைமை 
உடைமை' (592) எனத்‌ தன்னுடைமை தெளிப்பர்‌. 
உணவினைச்‌ சிறு கரண்டியால்‌ உண்ணினும்‌ அக்கரண்டி 
பிடித்தற்குத்‌ தன்கை வேண்டுமாப்‌ போல, வாழ்வுக்குப்‌ 
பொருள்‌ வேண்டினும்‌ அஃது ஈட்டற்கு முதற்கண்‌ 
வேண்டுவது தன்முயற்சியே என்ற கருத்தால்‌, முயற்சி 
தருவீனை ஆக்கும்‌” (616) என நுண்ணிய கருவி காட்டுவர்‌, 
உடலணிகள்‌ புறத்தணிகள்‌ என்ற கருத்தால்‌, “கண்ணிற்கு 
அணிகலம்‌ கண்ணோட்டம்‌' (575), “பணிவுடையன்‌ 
இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு அணி' (95), “நெஞ்சத்துக்‌ 


அறிவுப்‌ பிற்ப்பு 169 


கோடாமை சான்றோர்க்கு அணி” (115) என அகத்தணி 
பூட்டுவர்‌. பார்வைக்கண்‌ கண்ணாகா என மறுத்து, 
“கண்‌ ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌' (393) என அகக்கண்‌ 
வேண்டுவர்‌. நாநலம்‌ என்னும்‌ நலன்‌ உடைமை” (641 )2 
குணாலம்‌ சான்றோர்‌ ஈலனே' (982), “கேடில்‌ விழுச்‌ 
செல்வம்‌ கல்வி' (400), “செல்வத்துள்‌ செல்வம்‌ செவிச்‌ 
செல்வம்‌' (411), அருட்செல்வம்‌ செல்வத்துள்‌ 
செல்வம்‌' (241), “ஒழுக்கம்‌ விழுப்பம்‌' (131) என்று 
வருவன எல்லாம்‌, பிரிப்பில்‌ அகவுடைமைகளே பொய்யா 
வாழ்வுடைமைகள்‌ எனத்‌ துணிவு செய்யும்‌ வள்ளுவக்‌ 
குறள்கள்‌ ஆகும்‌. 


இவ்வாறு உடன்பாட்டுமுகத்தான்‌ அகவுடைமைச்‌ 
சிறப்பு வலியுறுத்திய ஆசிரியர்‌ அதனை எதிர்மறை முகத்‌ 
தானும்‌ நிறுவுவர்‌. 'கற்றார்‌ முன்‌ சொல்லாது இருக்கப்‌ 
பெறின்‌, கல்லா தவரும்‌ ஈனிகல்லர்‌' (403) என ஊமையாக்கி 
யும்‌, கண்ணோட்டம்‌ இல்லவர்‌ கண்ணிலர்‌' (577) எனக்‌ 
.குருடாக்கயும்‌, “கேட்பினும்‌ கேளாத்‌ தகையவே” (418) 
எனச்‌ செவிடாக்கியும்‌ உறுப்பறை செய்வர்‌. ளமையராய்க்‌ 
குருடர்களாய்ச்‌ செவீடர்களாய்‌ வாழ்கன்றோம்‌' என மக்கட்‌ 

. புலவன்‌ பாரதி இகழ்ந்த குறிப்பும்‌ இங்கு நினையத்தகும்‌. 
“முகத்து இரண்டு புண்ணுடையர்‌ கல்லாதவர்‌" (393) 
என ஆறுப்புண்‌ ஆகவும்‌, “கல்லாதான்‌ எழில்‌ நலம்‌ மண்‌ 
. மாண்‌ புனைபாவை' (407) எனப்‌ பொம்மையழகு ஆகவும்‌, 
“அற்றம்‌ மறைத்தலோ புல்லறிவு! (846) என விலங்கு 
ஆகவும்‌, (போம்‌ அளவும்‌ ஓர்‌ நோய்‌! ( 848) என நடைப்‌ 
பிணம்‌ ஆகவும்‌, ஈலம்‌ அற்ற புறவுடைமைகளை வள்ளுவர்‌ 
இழித்துரைப்பர்‌. இதனால்‌ தெரியக்‌ கடப்பது என்‌? 
புறநிறைவு நிறைவாகா; பு றக்குறைவு குறைவாகா. 
. உடம்பிற்‌ சார்ந்த உணவு கலம்‌ போல, எவ்வாற்றுலும்‌ 


170 வள்ளுவம்‌ 


நீங்ககில்லாத்‌ தன்னுடைமை வளர்ச்சியே வாழ்வுயர்ச்௪” 
என்பது வள்ளுவம்‌. இப்பெருவுண்மையை, 


அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌; அறிவிலார்‌ 
என்னுடையரேனும்‌ இலர்‌ (430) 


என்ற ஒருகுறள்‌ விதி, மறை என்னும்‌ இருகடையானும்‌ 
துணிவு செய்யும்‌; எனவே நாம்‌ அறிவுப்பிறப்பினம்‌ என்று 
அறிக. 


நாம்‌ எல்லாரும்‌ மனிதவுடல்‌ பெற்றுளோம்‌ என்றாலும்‌, 
அவ்வுடல்‌ வன்மை ஆளுக்கு ஒரு தரமாக அமைந்து இடக்‌ 
கின்றது. உடம்பை ஆட்சிப்படுத்திய பயிற்சிக்கு 
ஏற்ப மெய்யாற்றல்‌ விளையும்‌. அதுபோல்‌ நாம்‌ இயல்பில்‌ 
அறிவுடையோம்‌ என்றாலும்‌ அறிவாட்சியைப்‌ பொறுத்து 
அறிவுல்‌ கூர்மை பிறக்கும்‌. குழந்தை நிலையில்‌ பிறங்கும்‌ - 
அறிவு முனைப்பு பருவம்‌ ஏறஏறத்‌ தேயக்‌ காண்கின்றோம்‌. 
“என்‌ குழந்தை பெரியவனாய்‌ ஊரையே விலைக்கு விற்று: 
வீடுவான்‌” என்று வாய்கொள்ளாது பாராட்டிய பெ ற்றோர்‌, . 
பின்னொருகால்‌ *மடவன்‌, அறிவிலான்‌, உலக்கைக்‌ 
கொழுந்தன்ன உன்னையும்‌ பெற்றெடுத்தேனே' என்று: 
வையவும்‌ கேட்டிருக்கின்றோம்‌. இளமை யறிவொளி பின்னர்‌ 
யாங்ஙகன்‌ இருண்டது இளங்கொடி. பற்றுக்கோடு பெறின்‌ 
அதன்‌ முனை என்றும்‌ முூனையாகவே நீண்டு செல்லும்‌. அது : 
போல்‌ அறிவு இடைவிடாது தட்டப்‌ பெறுதற்கு நுண்ணிய 
கழுத்துப்‌ பொருள்கள்‌ ப ற்றுக்கோடு ஆக வேண்டும்‌. 
ஆளும்‌ ஆட்‌? வேறுபாட்டால்‌ நாம்‌ அறிவில்‌ பல்வேறு : 
பட்டு வாழ்கின்றோம்‌. கல்வி கற்றோ பிற சூழ்நிலை 
பெற்றோ ஆளாமையால்‌ அறிவிலார்‌ போலப்‌ பலர்‌ 
தோற்றக்‌ தரலாம்‌. செல்வ மின்மையை முயன்று 
ஈட்டித்‌ துடைப்பதுபோல, அறிவின்மையைக்‌ கல்விப்‌ 


அறிவுப்‌ பிறப்பு 171 


பொருளோடு இட்டித்‌ துடைத்து விடலாம்‌ என்று: 
நம்புங்கள்‌. 


மக்கள்‌ பிறவற்றிற்போல  அறிவாட்சியிலும்‌ பல்‌: 
நிலையினர்‌ என்று கண்டார்‌ வள்ளுவர்‌. அறிவுப்பன்மை 
வாய்ந்த நம்மனோர்க்கு ஓரே ௩ஈடையில்‌ ௮ றஞ்சாற்றல்‌ 
பலியாது என்ற கருத்தால்‌, ஒரு கருத்தையே ஈடைப்‌: 
பன்மையில்‌ விளம்புவார்‌ ஆயினார்‌. ஒவ்வோர்‌ அதிகாரமும்‌ 
ஓவ்வோர்‌ அறமேசொல்லுவது; எனினும்‌ ஓர்‌ அதிகாரத்‌ 
துக்கு ஒரு பொருளுக்குப்‌ பத்துக்‌ குறள்‌ அமைப்பானேன்‌? 
கருதுமின்‌. அறிவு பலவாய்‌ உள்ள மக்கட்கு ஒரு 
கருத்தினை நடைபலவாய்ச்‌ சொல்லின்‌, எந்கடையாவது 
அவர றிவைக்‌ கவ்வமாட்டாதா? அவர றிவு எந்நடையிலாவது 
புதிய மாட்டாதா? என்று இயல்பறிந்தார்‌ வள்ளுவர்‌-- 
அறங்கூறுகை தம்‌ கடன்‌ என்றளவில்‌ நினைந்திருப்பரேல்‌,- 
ஆத்திசூடி. முதலாம்‌ நூல்கள்‌ போலவும்‌, கல்லோவீயங்கள்‌ 
இல்லாச்‌ சிமிண்டு பூசிய கோபுரம்‌ போலவும்‌, பொறுமை,. 
வெஃகாமை, வாய்மை வேண்டும்‌ என்று அறத்தொகை 
செய்திருப்பர்‌. யாரும்‌ செயல்வேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌ 
ஆதலின்‌, அறங்கூறும்‌ கடனளவில்‌ நில்லாது, யார்க்கு. 
எங்ஙன்‌ உரைத்தால்‌ அவ்வுரை அவரறிவிற்‌ பதியும்‌ என 
அறிவுப்‌ பதிப்புச்‌ செய்யும்‌ ஈடைக்‌ கடனையும்‌ மேற்‌: 
கொண்டார்‌. 'இந்கடை வேற்றுமையன்றோ மறைமுகமாய்‌ 
நின்று, அறிவில்‌ எனை வேற்றுமையுடையாரையும்‌: 
தருக்குறள்பால்‌ ஈர்க்கின்றது. 


மேலை விளக்கம்‌ ஈமக்கு அறிவிப்பது என்ன? இருக்‌ 
குறகளத்து இனிய கடைகளும்‌ உள; அறிவுக்‌ கீழ்நிலை 
யாளரையும்‌ திருத்த வேண்டி யாத்த இன்னா நடை 
களும்‌ உள. போற்றும்‌ நடைகளும்‌ உள; நெஞ்சம்‌ 
சுடும்படி. தொடுத்த வசவு நடைகளும்‌ உள. அணைக்‌. 


4 


172 i வள்ளுவம்‌ 
கும்‌ கடைகளும்‌ உள; வீட்டுப்‌ பிடித்தல்‌ என்ற உலக 
வழக்கிற்கு ஓ ஒப்ப, அணையா நடைகளும்‌ உள. 


"செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்‌ 
றுக்கும்‌ ஈயப்படும்‌' (412) என்பது இன்னடை. “செவியிற்‌ 
சுவைவுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ அவியினும்‌ வாழினும்‌ 
என்‌: (420) என்பது இன்னாகடை. உலகத்தோடு அவ்வது 
உறைவது அறிவு' (426) என்பது இயல்புகடை. “பல 
கற்றும்‌ உலகத்தோடு ஓட்ட ஒழுகல்‌ கல்லார்‌ அறிவிலாதார்‌' 
(140) என்பது சுடுகடை. 'அணியன்றோ நாண்‌ உடைமை 
சான்றோர்க்கு, அஃது இன்றேல்‌ பிணியன்றோ பீடுடை” 
! 1014) என்பது அழகும்‌ நோயும்‌ வந்த நடை. “களித்து 
அறியேன்‌ என்பது கைவீடுக' (928) என்பது அணைவுகடை, 
“கள்ளை உணில்‌ உண்க சான்றோரான்‌ எண்ணப்பட 
வேண்டாதார்‌, (922) என்பது அணையா நடை. *உலகு 
அவாம்‌ பேரறிவாளன்‌ தரு' (215) என்பது இசையும்‌, 
ஈச்சப்படாதவன்‌ செல்வம்‌' (1005) என்பது வசையும்‌ 
அமைந்த நடை. திருக்குறள்‌ நடையமைவு செயல்‌ 
மேலது; விரிவுடையது; ஆசான்‌ நெஞ்சம்‌ காட்டுவது; 
குறன்நூல்‌ கற்பார்க்குக்‌ கைவிளக்கு அனையது என்ற 
அணிபால்‌, “திருக்குறள்‌ நடை” என்னும்‌ தலைப்பில்‌ 
பின்னொரு காள்‌ உரையாற்றும்‌ திட்டம்‌ உடையேன்‌. 
ஆதலால்‌ ஈண்டு இற்றைப்‌ பொருளுக்கு ஏற்பச்‌ சுருங்கச்‌ 
சொல்லி நிறுத்துவன்‌. 

ஏவவும்‌ செய்கலான்‌ தான்தேறான்‌ அவ்வுயிர்‌ 

போஒம்‌ அளவுமோர்‌ நோய்‌ (843) 
பிறர்‌ சொன்னானும்‌ அறியான்‌; தன்னாலும்‌ அறியான்‌ 
என்ற நிலைகோக்கி எழுந்தது இக்குறள்‌. மக்களுள்‌ 
முன்னேற மாட்டா அறிவிலிகளும்‌ உளர்‌; அன்னோர்‌ 
சாவது உலதிற்கு நலம்‌ என்று சிலரை ஒதுக்கி விட்டது 


அறிவுப்‌ பிறப்பு 173° 


போல்‌ இக்குறட்பா நிற்கிறது. (யாது கூறினும்‌ ஏலாப்‌ 
பேதையரும்‌ இருப்பர்‌; அக்நிலையீனரைப்‌ பற்றிப்‌ பொருட்‌ 
படுத்தற்க' என்று நமக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்குமாப்போல்‌ 
இப்பாடல்‌ கிடக்கின்றது. இது வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ : 
ஆகுமா? 

கழாஅககால்‌ பள்ளியுள்‌ வைத்தற்றால்‌ சான்றோர்‌ 

குழாஅத்துப்‌ பேதை புகல்‌ (840) 
“அறிவுடையார்‌ அவைக்கு அறிவிலான்‌ செல்லுவது,. 
பகரவீ ஓட்டிய காலைப்‌ பூப்படுக்கையில்‌ வைத்தற்று' என்று 
பிறரைப்‌ பழிப்பான்‌ நமக்குக்‌ கற்றுக்கொடுக்க எழுந்ததா 
இக்குறள்‌? 'இசை வேண்டா ஆடவர்‌ தோற்றம்‌ நிலக்குப்‌: 
பொறை! (1003), :புறன்கோக்குப்‌ புன்சொல்‌ உரைப்பவன்‌ 
உடற்பாரத்தை வையம்‌ அறன்‌ நோக்கி ஆற்றுங்‌ கொல்‌! 
(189), ஈதல்‌ இயையாக்‌ கடை சாதல்‌ இனிது” (230) 
என்றவையெல்லாம்‌ நம்மைச்‌ சாகடிக்க எழுந்த குறள்களா? ' 
ஓர்மின்‌! 

மக்கள்‌ பெயரெல்லாம்‌ தொகுத்த ஒரு பெயர்ப்‌ 
பட்டியல்‌ உண்டு என வைத்துக்‌ கொள்வோம்‌. என்‌ 
பெயரும்‌ ஆண்டு உளதா என்று முதற்கண்‌ தன்‌ பெயரைப்‌ 
பார்க்கும்‌ வேட்கை எழும்‌. யாரோ இருவர்‌ தம்முள்‌ 
உரையாடும்போது இடையே “மாணிக்கம்‌” என்று சொல்‌ 
லின்‌, என்‌ பெயரன்றோ, என்னைப்பற்றி ஏது பேசுகின்றனர்‌ 
என்று கேட்கும்‌ அவா தோன்றும்‌. இர்நினைவு பிழையற்ற 
இயல்புடையது. இவ்‌ வேணவா 'த ற்கலப்பு' எனப்படும்‌. 

வாழ்கின்றாய்‌ வாழாத நெஞ்சமே! வல்வினைப்பட்டு 

ஆழ்கின்றாய்‌ ஆழாமற்‌ காப்பானை ஏத்தாதே; 

சூழ்கின்றாய்‌ கேடுனக்குச்‌ சொல்கின்றேன்‌ பல்காலும்‌ 

வீழ்கின்றாய்‌ நீ அவலக்‌ கடலாய வெள்ளத்தே 


என்னும்‌ திருவாசகப்‌ பாடலை மணிவாசகர்‌ பாடினார்‌ 


174 வள்ளுவம்‌ 


என்பதூஉம்‌, தம்‌ நெஞ்சுக்கு அவர்‌ இடித்துரைத்தனர்‌ 
என்பதூஉம்‌ மறந்துபட, ௩ம்‌ வாசகமாக, நம்‌ நெஞ்சுக்கு 
அறைந்த வன்புறையாக, நாம்‌ தற்கலப்பு உணர்ச்சப்படு 
கின்றோம்‌. இவ்வுள்ளக்‌ கலப்பினை கான்‌ கலந்து பாடுங்‌ 
கால்‌'' என்றார்‌ இராமலிங்க அடிகள்‌. வாழ விரும்புவார்‌ 
திருக்குறளைத்‌ தாம்‌ கலந்து கற்க வேண்டும்‌. இங்ஙன்‌ 
கற்பரேல்‌, சிலர்க்கு வாழ்வில்லை என ஒதுக்கினார்‌ என்றும்‌, 
சாகப்‌ பழித்தார்‌ என்றும்‌ வள்ளுவரைப்‌ பிறழ உணரார்கள்‌. 
ஓதுக்குவதாலும்‌ பழிப்பதாலும்‌ உலகப்‌ பெருமகனார்க்கு 
வரும்‌ ஊதியம்‌ என்னோ? அங்கன்‌ முற்ற ஒதுக்குவதும்‌ 
ஒதுக்கிப்‌ பழிப்பதும்‌ செய்தார்‌ எனக்‌ கருத்துக்‌ கொள்ளின்‌, 
அவர்‌ ஆற்றலுக்கு இழுக்கல்லது பெருமையுண்டோ? 


நன்றாற்ற லுள்ளும்‌ தவறுண்டு அவரவர்‌ 
பண்பறிந்து ஆற்றாக்‌ கடை (469) 


என்பது ஆசான்‌ கண்ட உலகியல்‌. யாரையும்‌ இருத்தும்‌ 
கோக்கமே வள்ளுவம்‌ ஆதலின்‌, அவரவர்‌ அறிவிற்கு ஏற்ப 
நெஞ்சு சுடுமாறு நடையாத்தனர்‌ என்றே துணியத்‌ தகும்‌. 
குறள்‌ கற்பவர்‌ தத்தம்‌ நிலையொடு பொருந்திக்‌ கற்பார்‌ என்ற 
எண்ணத்தால்‌, மிகத்‌ தாழ்ந்த மக்கட்கும்‌ கூடுண்டாக்கனார்‌. 
எனவே அறிவுப்‌ பிறப்பினராகய நாம்‌ வாழ்வுத்‌ திருத்தம்‌ 
வேண்டின்‌, அவரவர்‌ சிலையறிவோடு திருக்குறளைக்‌ கலந்து 
கற்கவேண்டும்‌ என்பதை நினைவூட்டவே பி றப்பறிவு 
மட்டும்‌ சாலாது; அவரவர்‌ நிலையுயர்த்தும்‌ இ றப்பறிவும்‌ 
வேண்டும்‌ என்பதை வலியு த்‌ தவே--ஈடைப்பொருள்‌ 
குறித்து ஈண்டு மொழிந்தேன்‌. திருத்தமே வள்ளுவர்‌ நெஞ்சு 
ஆதலின்‌, காம்‌ ஒருவரை ஒருவர்‌ அற ஒதுக்கவும்‌, வறிதே 
-பழிக்கவும்‌ குறள்‌ எடுத்தாளுவது அழகன்‌ று என்று விலக்க, 


அறிவுப்‌ பிறப்பு ட்‌ 175 


எல்லாரும்‌ அறிவுத்தன்மை உடையவர்‌; அதனை 
..ட்சிப்‌ படுத்தினால்‌ எல்லாரும்‌ வாழ்வு நலம்‌ பெறுவர்‌ 
என்று அதிரா மெய்க்கம்பிக்கை தெரிவிக்கும்‌ திருக்‌ 
குறளிடைப்‌ பிறிதொரு நல்லடிப்படையையும்‌ காண்‌ 
இன்றோம்‌. இன்று எழுத்தாளர்‌ பலர்‌ விற்பனையிற்‌ கண்‌ 
வைத்து, அச்சுப்‌ பொறியை முன்வைத்து, அவ்‌ யானைக்கு 
இடையறாது கவளம்‌ ஊட்டும்‌ அவாவொடு, வந்தமை 
யெல்லாம்‌ கருத்தாக எழுதித்தள்ளிப்‌ பக்கம்‌ பெருக்குப. 
எண்ணத்திற்கும்‌ எழுத்திற்கும்‌ செலவழிக்கும்‌ பொழுசை 
.யினும்‌ பல்காலம்‌ கவர்ச்சிக்கும்‌ பரப்புக்கும்‌ செலவிடுப. தம்‌ 
எழுத்தால்‌ மக்களும்‌ மொழியும்‌ உறும்‌ கலத்தை நோக்காது, 
அவ்வெழுத்து தமக்குக்‌ கொண்டுவரும்‌ செல்வத்தையும்‌ 
விளக்க மதிப்பையுமே நினைப்ப. தம்‌ கையெழுத்து நூலை 
ஒருமுறைகூடப்‌ பார்க்கும்‌ அமைதியும்‌ பொறுப்பும்‌ 
இலராய்‌, என்‌ செய்வர்‌? தம்‌நூல்‌ பற்றிப்‌ பிறர்‌ வரைந்த 
மதிப்புத்‌ தாள்களைத்‌ தொகுத்து வைத்துக்கொண்டு, 
பல்காலும்‌ பார்த்து மகிழ்ப. எண்ணம்‌ சுருங்கிய எழுத்து 
நூல்கள்‌, இற்றைப்‌ பள்ளிப்பாட நூல்கள்‌ போலப்‌ பழைய 
கடைக்குத்‌ தாள்‌ நிறுவை அளவில்‌ விலைபோகக்‌ காண்‌ 
.இன்றோம்‌. அவற்றின்‌ மதிப்பு தாள்‌ மதிப்பாகும்‌. 


இருக்குறள்‌, ஒரு நன்மகனார்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுதும்‌ 
.ஆய்நது கண்ட எண்ணத்தொகுதி; பலர்‌ வாழ்க்கையொடு 
உராய்ந்து சர்தூக்கத்‌ துணிந்து நிறுத்திய உண்மைத்‌ 
தொகுதி; மக்கள்‌ என ஓரினம்‌ உள௩நாள்வரையும்‌ கற்று 
ஒழுகத்தகும்‌ அறிவுத்‌ தொகுதி. எண்ணம்‌ ஊற்றெடுக்கும்‌ 
சில நூல்களையேனும்‌ கற்பதால்‌ ஈம்‌ வாழ்வுக்கு நிலையும்‌, 
நினைவிற்குத்‌ தட்பமும்‌ பிறக்கும்‌. அன்ன நூல்களுள்‌ 
தலையாயது இருக்குறள்‌ என அறிக, 


176 வள்ளுவம்‌ 


அறிவுப்‌ பொதுவுண்மை சுட்டிய ஆசான்‌ காட்டும்‌ 
மற்றொரு உண்மை யாது? ஆராய்வோம்‌. முழுதும்‌ கெட்ட 
வன்‌ என ஒருவன்‌ உளனா? குறைவற்ற ஈல்லலன்‌ என 
ஒருவன்‌ உளனா? எனக்குத்‌ தீயோன்‌ மற்றொருவனுக்கு. 
நல்லவன்‌ ஆகக்‌ காண்கின்றோம்‌. அத்திமகன்‌ நாளை எனக்கே 
பெருகண்பன்‌ ஆதலுங்கூடும்‌. இல்லையென யார்‌ துணிவர்‌ 
கொல்‌? ஓரினத்தாரால்‌ புகழப்படுபவன்‌ அயலினத்தாரால்‌ 
பழிக்கப்படுஒிறான்‌. களவாளி தன்‌ குடும்பத்தார்க்கும்‌, 
படையாளி தன்‌ நாட்டார்க்கும்‌, கார்திக்‌ கொலையாளி தன்‌ 
கட்சியார்க்கும்‌ மறஞ்சான்ற அன்புத்‌ திருவுருவங்களாகக்‌ 
காட்‌ நல்குப. “மறத்திற்கும்‌ அஃதே (அன்பே) துணை' 
(76) என்பது குறள்‌. 


பிறவிக்குணம்‌ எனக்‌ கொடை மடம்பட்ட பண்டைத்‌ 
தமிழ்‌ வள்ளல்கூட, காணாது ஈத்தார்‌ எனா, பரிசில்‌: 
கீட்டித்தார்‌ எனா, சிறிது கொடுத்தார்‌ எனு, கொடுக்க 
மறுத்தார்‌ எனாப்‌ பழிப்பு உண்பதைப்‌ படிக்கின்றோம்‌.. 
கணவன்‌ கூற்றுவனாக, மனைவி காளியாக, மக்கள்‌ 
சனியன்களாக, பெற்றோர்‌ முட்டுக்‌ கட்டைகளாக, 
பெரியோர்‌ வஞ்சகர்களாக ஒருகால்‌ வெறுத்துத்‌ தூற்றப்‌ 
படல்‌ உலகப்‌ புதுமையன்று. மிகக்‌ கொடியன்‌ ஆயினான்‌ 
மிக ஈல்லனாய்‌ மாறலும்‌, சாலப்‌ பெரியவன்‌ அறக்கொடிய 
னாய்த்‌ திரிதலும்‌ இவ்வுலகத்து நடவாச்‌ செயல்கள்‌ அல்ல. 
“குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌” (965) என்றும்‌, “சான்ற 
வர்‌ சான்றாண்மை குன்றின்‌' (990) என்றும்‌ குறள்‌ 
உயர்ந்தோர்‌ நிலைத்‌ திரிபைச்‌ சுட்டும்‌. 


ஒரு நிலையான்‌ என்றும்‌ அந்நிலையவனே என்று: 
முழு மூச்சாகத்‌ துணிந்து கொள்வது முடமம்பிக்கை- 
எனப்படும்‌. மூழுதற ஆய்ந்து பார்க்கும்‌ திறப்பாடும்‌ 
முயற்சியும்‌ மக்கள்‌ பலர்க்கு இல்லை. மேலும்‌ இத்‌ தொல்‌: 


அறிவுப்‌ பிறப்பு 177 


பேருலகத்து நம்‌ வாழ்க்கையைப்‌ பிணிக்கும்‌ ஒவ்வொன்றை 
யும்‌ ஆயப்‌ புறப்படுவது சாகப்‌ புறப்படுவதாகவே முடியும்‌; 
வாழ்வாவது முழுதும்‌ மாயமாய்‌ மண்ணாவது உடனே 
திண்ணமாய்‌ முடியும்‌. ஆதலின்‌, ஈம்‌ வாழ்வுத்‌ தொடர்புகள்‌ 
பெரும்பாலும்‌ நல்லன என்று நம்பிக்கை கடைப்பிடித்‌ 
தலல்லது ஐயவுணர்ச்சி அறிவாகாது. நம்பிக்கை வேண்டும்‌ 
எனினும்‌ நம்பிக்கை நம்பிக்கை தான்‌ என்னும்‌ அறிவு 
வேண்டும்‌. மூடநம்பிக்கையை அறிவு என மயங்கலும்‌, 
அந்‌ நம்பிக்கையை ஆராய வேண்டிவரின்‌ அது செய்ய 
நடுங்கலும்‌ அறிவுடைமை ஆகா. ஊசிக்‌ கூர்மையும்‌ குழவித்‌ 
தூய்மையும்‌ அவற்றொடு காற்றன்ன மடியில்‌ இயக்கமும்‌ 
அறிவுக்கு இன்றியமையாதன. 


உழவர்‌, மறவர்‌, கொல்லர்‌, தச்சர்‌, கொத்தர்‌,மருத்‌ துவர்‌ 
என்ற பெயர்கள்‌ தொழிற்காரணத்தால்‌ பிறந்தன. ஒருகால்‌ 
உழுதவன்‌ தன்‌ தொழிலை விட்டால்‌ உழவன்‌ என்ற பெயர்‌ 
அவனுக்குப்‌ பொருந்தாது. காரணம்‌ அழிந்தபோது காரணப்‌ 
பெயரும்‌ நீங்கவேண்டும்‌. உழவன்‌ மகன்‌ மருத்துவத்‌ 
தொழில்‌ செய்தால்‌ அவன்‌ “மருத்துவன்‌” எனப்படுவான்‌; 
உழவன்‌ என்னப்படான்‌, இதுவே இயல்பாய அறிவுடைமை. 
உலகம்‌ அறிவியக்கம்‌ பெற்றிருப்பின்‌, காரண நிலைக்கு 
ஏற்பப்‌ பெயர்களும்‌ மாறிச்‌ செல்லும்‌. உழவன்‌ முதலாம்‌ 
காரணத்‌ தொழிற்‌ பெயர்கள்‌ இன்று சாதிப்பெயர்களாய்‌ 
இடுகுறிகளாய்ப்‌ பொருள்‌ இழந்து நிற்கின்றன. தமிழ்‌ 
மொழியை அறிவுக்குப்‌ பொருந்தியதாகவும்‌, தமிழகத்தை 
அறிவோட்டம்‌ உடையதாகவும்‌ கம்முன்னோர்‌ காத்து 
வந்தனர்‌. அவ்வறிவுக்‌ காப்பின்‌ காம்‌ பல படியான்‌ 
இழந்தோம்‌. அகலும்‌ தொழிற்பிரிவை அசையாப்‌ பிறப்புப்‌ 
பிரிவாக மாற்றிச்‌ சரழிக்தோம்‌, அதனால்‌ பலவாய்‌ இழிந்த 

வ.--12 


178 வள்ளுவம்‌ 


பல மொழிகள்‌ வையப்‌ பிறந்தன. பழமை நினைந்து 
பயனென்‌? 


இன்று நமக்கு ஞாலம்‌ அனைத்திற்கும்‌ வேண்டுவது 
அறிவுப்‌ புதுவோட்டம்‌; காரணவாழ்வு; பழக்க வயத்தால்‌ 
சென்ற தடத்துச்‌ செல்லும்‌ செக்குமாடும்‌ பாரமாடும்‌ 
போலாது, ஆய்ந்து ஆய்ந்து செல்லும்‌ அறிவு வாழ்வு. 


முன்னோர்‌ வினைக்குத்தகத்‌ தொழிற்பெயர்‌ வழங்கினாற்‌ 
போல வள்ளுவரும்‌ நிலைக்குத்தகப்‌ பண்புப்பெயர்‌ சுட்டினார்‌. 
ஒருத்தனை வாழ்காள்‌ முழுதும்‌ பேதை என்றோ, புல்லறிவன்‌ 
என்றோ, அறிவினன்‌ என்றோ, கயவன்‌ என்றோ, அறவன்‌ 
என்றோ முடிவு செய்தார்‌ அல்லர்‌. பேதை நிலையும்‌, புல்லறிவு 
நிலையும்‌, அறிவு நிலையும்‌, கயமை நிலையும்‌, அறநிலையும்‌ 
ஓருவன்பாலே ஓவ்வொருகால்‌ காணத்தகுவன/ மாறிவருவன/ 
இவன்‌ முழுப்பேதை; இவன்‌ முற்றறிவன்‌ என்ற அறியாத்‌ 
துணிவு வள்ளுவமுரண்‌; வாழ்கீகை முரண்‌. ஒருத்தனையே 
ஒரு நிலையன்‌ என்று துணிய மாட்டாக்காலை, ஓரினம்‌ 
முழுதையுமே, வஞ்சகர்‌ எனா, அறிவுடையர்‌எனா, அநாகரிகர்‌ 
எனாக்கோடல்‌ உலக முரண்‌ அன்றோ! மக்கள்‌ எந்நிலையி 
னின்றும்‌ கீழாக மேலாக எந்ஙிலைக்கும்‌ மா.றவல்ல பிறப்பினர்‌ 
என்பது வள்ளுவம்‌. ஆதலால்‌, 


எப்பொருள்‌ யார்‌ யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 

மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு (423) 
எனத்‌ திறக்குறள்‌ மெய்யறிவு வேண்டும்‌. 

அரியன கற்று மனக்குற்றம்‌ அற்றவர்‌ என்று நாம்‌ 
எண்ணிய பெரியோர்‌ மாட்டும்‌ அறிவின்மை காணப்‌ 


படும்‌; சிறிதும்‌ கற்றறியான்‌ கண்ணும்‌ பெருகலம்‌ 
பயக்கும்‌ ஓட்பம்‌ காணப்படும்‌ என்று நிலைத்திரிபு அறிந்‌ 


அறிவுப்‌ பிறப்பு 179 


தவர்‌ வள்ளுவர்‌. களிமண்‌ பிடித்தாற்‌ போலும்‌ ஒரு நிலை 
அச்சுவார்ப்புக்கள்‌ அல்லர்‌ மக்கள்‌. உயிராதலாலும்‌, அறிவுப்‌ 
ிறப்பாதலாலும்‌, பொது வளர்ச்சியும்‌ ௪ றப்புவளர்ச்சியும்‌ 
பெற்று மாறிச்‌ செல்லும்‌ இயல்பே மக்கள்‌ நிலையாகும்‌. 
அறக்கொடியான்‌ எண்ணம்‌ மாறி ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ 
திருந்துவான்‌. ஈர்ங்கை விதிராக்‌ கயவன்‌ ஒரு மனமாற்றத்‌ 
தால்‌ பண்ணன்‌ ஆவான்‌. அடங்கிய கண்ணடி ஆறாச்‌ 
சினத்தள்‌ ஆனதும்‌, பரத்தைகுல மாதவி அறிவுடையளாய்க்‌ 
குலப்பழக்கம்‌ விட்டு, சர்‌ திருந்திய ஈங்கை ஆனதும்‌ நினைய 
வேண்டிய நிலைமாற்றங்கள்‌. ஒருவன்‌ நெருநல்‌ இருந்தது 
போல்‌ இன்றும்‌ இருப்பன்‌ என எண்ணி வினைசெய்வ து 
உலகறிவாகாது. இப்படி விளக்குவதால்‌, ஒருவரை ஒருவர்‌ 
நம்பாது வாழவேண்டும்‌ என்று கருத்துக்‌ கொள்வது பெரும்‌ 
பிழை. அறிந்து வாழ்க என்பதுவே வள்ளுவம்‌, *மாற்றுநிலை 
யுண்டா? முன்‌ நிலையே இன்றும்‌ உண்டா?! என்று 
உண்மை அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதுவே 
பொருள்‌. 


நன்னிலைக்கண்‌ தன்னை நிறுப்பானும்‌ தன்னை 

நிலைகலக்கிக்‌ கீழிடு வானும்‌ நிலையினும்‌ 

மேன்மேல்‌ உயர்த்து நிறுப்பானும்‌ தன்னைத்‌ 

தலையாகச்‌ செய்வானும்‌ தான்‌ 
என்னும்‌ நாலடிப்‌ பாடல்‌ ஈன்னம்பிக்கைப்‌ பாடல்‌ 
ஆகும்‌. 

மக்களே தாமே தம்‌ நிலையை உயர்த்திக்‌ கொள்ளவல்லர்‌ 
என்ற காட்சியால்‌ அன்றோ, 'உள்ளுவது எல்லாம்‌ உயர்வு 
உள்ளல்‌' (596) என மேல்நிலை காட்டினார்‌. தம்‌ தாழ்‌ 
கிலையைத்‌ தாமே அகற்றிக்‌ கொள்ளவும்‌ மாட்டுவர்‌ என்ற. 
அணிபான்‌ அன்றோ, 'உள்ளற்க உள்ளம்‌ சிறுகுவ" (798) 


180 வள்ளுவம்‌ 


என நிலப்‌ பெயர்ச்சி சுட்டினார்‌. அச்சமும்‌ புறங்கூற்றும்‌ 
அழுக்காறும்‌ உடைய கயவன்‌, அஞ்சாது புறங்கூறாது 
அழுக்காறு படாது ஓழுகுவனேல்‌, அப்‌ பெயர்‌ ஒழியச்‌ 
சான்றோன்‌ எனப்படுவான்‌. கல்லாதவற்றைக்‌ கற்றாற்போல்‌ 
பறைசாற்றி அறிஞர்‌ சொற்கேளாப்‌ புல்லறிவன்‌, கற்ற: 
வற்றை விரித்துரைத்துப்‌ பிறர்‌ ஈல்லுரைக்குச்‌ செவிசாய்ப்‌ 
பானேல்‌, புன்மைப்‌ பெயர்‌ ஓழிய அறிஞன்‌ எனப்‌ பெயர்‌ 
பெறுவான்‌. நிலைமாற்றத்துக்கு ஒப்ப இன்னான்‌எனப்‌ பெயர்‌ 
மாற்றமும்‌ உடன்‌ செல்லும்‌; செல்லவேண்டும்‌ என்று 
எண்ணி, வள்ளுவ அறிஞர்‌ திருக்குறள்‌ நூலில்‌ காரணங்‌ 
காட்டும்‌ தன்மைப்‌ பெயர்களையே ஆளுவர்‌. 


செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌. (26) 


என்ற குறளில்‌ பெரியர்‌ சிறியர்‌ என்பன ஒருவர்ச்சுட்டாது 
இலக்கண வகையான்‌ தோன்றிய காரணப்‌ பெயர்கள்‌. 
பெரியர்‌எனா சறியர்‌எனா மக்கட்பிறப்பீல்‌ ஒருபகுப்பு இன்று 
என்பது வள்ளுவம்‌. பெரியராயினார்‌ இழிந்த செயல்களைச்‌ 
செய்வாரேல்‌ சிறியர்‌ ஆவர்‌. சிறியராமனார்‌ தம்‌ சிறுமை 
நீஈதி அரியன செய்வாரேல்‌ பெரியர்‌ ஆவர்‌. ஒருவரே ஒரு. 
கால்‌ பெரியராயும்‌ மறுகால்‌ சிறியராயும்‌ மாறிச்செல்வர்‌. 
*தீவீனயார்‌ அஞ்சார்‌ வீழுமியார்‌ அஞ்சுவர்‌” (201), அறிவு 
டையார்‌ ஆவது அறிவார்‌ அறிவிலார்‌ அஃது அறிகல்‌ 
லாதவர்‌' (428), தான்‌ அடங்காப்‌ பேதையிற்‌ பேதை 
யார்‌' (834), பிறர்மேல்‌ வடுக்காண வற்றாகும்‌ கீழ்‌” 
(1079) என்பனவெல்லாம்‌ குணம்பற்றி எழுந்த காரணப்‌. 
பெயர்கள்‌. 


அறிவுடை கங்கையர்களே/ அறிவுடை ௩ம்பிகளே! நாம்‌ 
துணியத்தகும்‌ வள்ளுவம்‌ யாது? எந்நிலையிலும்‌ நமக்கு, 


அறிவுப்‌ பிறப்பு 181 


முன்னேற்றம்‌ உண்டு. தன்னைப்‌ பேதையெனக்‌ கயவன்‌ என 
எவனும்‌ மனமார எண்ணான்‌. அவ்வாறு உண்மை நிலை 
யுணர்ந்து எண்ணுவனேல்‌, அவன்‌ உயர்வான்‌ என்பதற்கு 
அவ்வெண்ணமே சான்று. நாம்‌ பட்ட இழ்நிலையே நம்‌ 
முடைய முடிபுநிலை என்று சோர்ந்து வீழினும்‌ தூக்கி 
.விடவல்ல நெடுங்கையும்‌ அணைத்துக்‌ கொள்ளவல்ல அகன்ற 
மார்பும்‌ உடையவர்‌ வள்ளுவர்‌. ஆதலால்‌ நமக்கு 
வேண்டுவது அறிவுப்‌ பிறப்பினம்‌ என்னும்‌ பிறப்பு 
நம்பிக்கை. நமக்கு வந்த பிறப்பை மதித்து, என்றும்‌ 
அறிவோட்டம்‌ காத்து, நிலையொடு பொருந்தித்‌ திருக்‌ 
குறளைக்‌ கற்போமேல்‌, ஈம்‌ பிறப்பு கறுமணம்‌ கமழும்‌ இனிய 
மலர்‌ வாழ்வாகும்‌. 


7. அறிவுக்‌ கல்வி 


காலம்‌ உணரும்‌ அறிவர்களே! 


பிணிவுடை வணக்கம்‌! “அறிவுக்‌ கல்வி” என்பது இம்‌ 
மாலைப்‌ பொருள்‌. “தொட்டனைத்து ஊறும்‌ மணற்‌ கேணி” 
(396) என்றார்‌ வள்ளுவர்‌. இதன்‌ உட்கிடை என்னை? 
மணற்‌ கேரையகத்து நீர்‌ என்ற ஒரு பொருள்‌ உண்டு. 
முன்னரே அமைந்து கிடக்கும்‌ அந்நீர்‌ தோண்டுதொறும்‌ 
புறப்படுகின்றது. அவ்வளவிற்றே யொழியத்‌ தோண்டுகை 
தணணீரைப்‌ படைப்ப தின்று. இவ்வுண்மை கல்வியறிவு: 
களுக்கும்‌ பொருந்தும்‌. புததென ஓரியற்கையைப்‌ 
படைக்கும்‌ ஆற்றல்‌ மக்கட்கு இல்லை. படைப்புற்றுக்‌. 
கடக்கும்‌ ஞாலப்பல்லியற்கைகளைக்‌ கண்டு தமதாக்கிக்‌ 
கொள்ளும்‌ செய்வினையே அன்னோர்க்கு உரித்து. கல்வி 
என்பது ஓரு தோண்டுவினை. அச்‌ சொல்லே தன்செயலைக்‌ 
காட்டி நிற்பது. அவ்வினை முன்‌ இல்லா அறிவை ஒருவர்க்கு. 
உண்டு செய்யும்‌ என்றல்‌ அறப்பிழை. உழவால்‌ வித்தின்‌ 
உள்ளீடு வெளிவரல்‌ போலக்‌ கல்வியால்‌ அறிவென்னும்‌: 
மக்கட்பிறப்பின்‌ உள்ளீடு புலப்படும்‌. உள்ளது தோன்றும்‌ 
என்னும்‌ உண்மை தெரிப்பான்‌, “கற்றனைத்‌ து ஊறும்‌ அறிவு” 
(396) எனத்‌ தோற்றம்‌ மொழிந்தார்‌. 


அறிவுக்‌ கல்வி 183 


நாம்‌ அறிவுடையோம்‌; அது மாத்திரம்‌ அன்று; 
ஆளுக்கோர்‌ அறிவுத்‌ தனித்தன்மையும்‌ பெற்றுள்ளோம்‌ 
என்பது திருக்குறள்‌ சுட்டும்‌ இருபெருங்‌ காட்சி. இவ்வுய்த்‌ 
துணர்விற்குத்‌ “தன்‌ உண்மையறிவே மிகும்‌' (373) 
என்னும்‌ பகுதியே சான்று. அறிவுப்‌ படைப்பினம்‌ 
என்றாலும்‌, அவ்வறிவுக்‌ கூறு ஒருத்தர்போல்‌ மற்றொருத்‌ 
தர்க்கு அமையக்‌ கண்டிலம்‌, மாநில வளர்ச்சி தூய 
வேற்றுமைக்‌ கண்ணது; ஆதலின்‌, ஒன்றுபோல்‌ 
அனைவர்க்கும்‌ அறிவமையாமை இயல்பும்‌ கலமும்‌ அகும்‌. 
ஒரு குடிப்‌ பிறந்த மக்கள்‌ தனித்தனித்‌ துறையில்‌ 
அறிவாளர்‌ ஆவது, ஒரு ஞான்றும்‌ குடிஈலியாப்‌ பெரும்‌ 
பயக்கும்‌ என்பது கண்கூடு. அறிவும்‌ தனியறிவுக்‌ கூறும்‌ 
உடையேன்‌ என்னும்‌ மெய்க்ஈம்பிக்கை செவ்விய வள்ளுவம்‌ 
அகும்‌; வாழ்வானுக்கு உயிர்ப்பு ஆகும்‌. ஒரு மூச்சு ஓடும்‌ 
வரை இறுகப்‌ பிடிக்கத்தகும்‌ உண்மைப்பற்று ஆகும்‌, வெறி 
கொண்டாற்போலும்‌ ஒரே செயல்‌ வேட்கையோடு திருக்‌ 
குறளைக்‌ கற்பவர்‌, தன்னறிவில்‌ தன்னம்பிக்கை கொள்கதில்‌. 
நிற்க. 

வள்ளுவச்‌ செம்மல்‌ தொகுத்த வாழ்க்கை நூலை முன்னை 
யோர்‌ வீனைப்படுத்திற்றிலர்‌ என்று சிறுமை தூற்றுவதால்‌, 
நாம்‌ உறும்‌ பெருமை என்னோ? நிறைசெய்யும்‌ * கடமை 
யாளர்க்கு அன்றோ குறைகூறும்‌ உரிமையுண்டு. தந்தை 
வீட்ட கடனை மகன்‌ எனத்‌ தக்கான்‌ அடைக்குமாங்கு, 
முன்னோர்‌ அறியாது சோர்ந்த குறட்‌ செயலை, அவர்‌ 
பின்னோர்‌ எனத்தக்க நாம்‌, இன்னே அறிவொடு கடைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌. இனிப்‌ பிறந்த வருவாரெல்லாம்‌ மறவாத 
படி, உண்டல்‌ உறங்கல்‌ போலக்‌ குறள்வழி ஒழுகலையும்‌ 
உயீரியல்பு ஆக்கல்‌ வேண்டும்‌. எனைத்து வேண்டுகையும்‌ 
கைவரற்கு ஒரு நன்னெறி யாது எனின்‌, திருக்குறள்‌ 
எடுப்பார்‌ அவரவர்‌ வாழ்நிலையொடும்‌, வாழும்‌ கால நிலை 


184 வள்ளுவம்‌ 


யொடும்‌ பொருத்தி வைத்துக்‌ கற்பது. நிலையறி செயலே 
குறட்பயனாகும்‌. இதனை முன்னரும்‌ அழுந்த 
நினைஷட்டினேன்‌. வேண்டுமி வேண்டுமிப்‌ பின்னரும்‌ 
நினைவுறுத்துவேன்‌. 

தத்தம்‌ நிலையொடு சார்த்திக்‌ கற்றல்‌ படிப்பவர்‌ 
பொறுப்பு ஏன விட்டுவிட்டு, கால நிலையொடு இயைத்துக்‌ 
குறட்‌ செயல்‌ பரப்புவதையே, பெரிதும்‌ நான்‌ மேற்‌ 
கொண்டேன்‌. கரம்‌ வாழும்‌ இவ்விருபதாம்‌ நூற்றாண்டின்‌ 
கநுவண்‌ காணப்படும்‌ பல்வேறு போக்குகளைத்‌ திருக்குறட்‌ 
கட்டனைக்‌ கல்லில்‌ உரைத்து, மாற்றுத்‌ தெளிப்ப எண்ணங்‌ 
கொண்டேன்‌. சொல்லும்‌ சொற்பொருளுமாக, ஒப்பும்‌ 
பழைய புராணக்‌ காட்டுக்களுமாக வைத்துக்‌ குறளிடைப்‌ 
புகுவு தாழ்முறை என்ற துணிவால்‌, உண்மை நிகழ்ச்சி 
களிலும்‌, சுற்றிவரும்‌ சூழ்நிலைகளிலும்‌ வைத்து நடைமுறை 
தெரிக்க உளங்‌ கொண்டேன்‌. மேலும்‌, எல்லார்க்கும்‌ 
ஓரெடை காட்டாது, (காட்டின்‌ உதவாக்‌ கெடுபொறி 
எனப்படும்‌) நிற்பவர்தம்‌ உடற்கேற்ப, நிறுவை எட்டும்‌ 
மெய்ப்பொறி நிகர்ப்பது திருக்குறள்‌ என்று சிறப்புண்மை 
வலியுறுத்த அவாவினேன்‌. 

கெஞ்சறி நண்பர்களே! காட்டு நடப்புக்களை - 
காலத்தின்‌ ஓட்டங்களை - என்‌ அறிவிற்‌ பட்டாங்கு 
தெளித்துக்‌ கூறுதொறும்‌, நம்முள்‌ பற்பலர்‌ மனம்‌ 
புண்ணுறுதலும்‌ செய்யும்‌ என்று ஓராற்றான்‌ அஞ்சுவல்‌ 
நடக்கைமேல்‌ வைத்து உராய்ந்து செல்லாது, குறள்‌ 
குறளாக ஓப்பித்துச்‌ சேறல்‌ வள்ளுவக்‌ கொலையாகும்‌ என்று 
பீறிதோராற்றான்‌ அஞ்சி நடுங்குவல்‌. யாரொருவர்‌ 
மனத்தையும்‌ புண்ணாக்கல்‌ எனைத்தும்‌ என்‌ நோக்கம்‌ அன்று. 
அதன்மேலும்‌ “மனத தானாம்‌ மாணா செய்யாமை தலை” (317). 


அறிவுக்‌ கல்வி 185 


மனற குறள்‌ ஆணைப்படி, பிறர்‌ வருந்தாவாறு உரை 
செய்யல்‌ வேண்டும்‌ என்ற நோக்கம்‌ உடையேன்‌. ஆள்‌ 
சுட்டிப்‌ பேசுவதுதான்‌ ஆகாதே யொழிய, நிலைசட்டிப்‌ 
பேசுவது வேண்டும்‌. பிறரைப்‌ பழிப்பான்‌ தாக்குவதுதான்‌ 
கூடாதே யொழிய, நாடும்‌ யாரும்‌ இருந்துவான்‌ நடப்பினை 
ஆராய்தல்‌ அஞ்சாது வேண்டும்‌. காலத்து நிகழும்‌ தன்மை 
களின்‌ அ௮அலசலை, ஓருவன்‌ தன்னைத்‌ தாக்குதலாக 
நினைவானேல்‌, அர்நினைவு செருக்கொடுபட்ட மயக்கம்‌ என 
விடுக்க. யார்‌ கண்ணும்‌ கோட்டம்‌ எண்ணாது மெய்யுணர்‌ 
வான்‌ நிகழ்ச்சிகளொடு முரணுற்று இகலிக்காண்பதே என்‌ 
உரை யொழுங்காதலின்‌, யான்‌ சர்தூக்கக்‌ கண்ட 
உண்மையை அஞ்சக்‌ கரவாது அழுந்த மொழிவதே என்‌ 
சொன்னடையாதலின்‌, மனத்தூய்மைக்கும்‌ அறிவிற்கும்‌ 
முயற்சிக்கும்‌ இடையூறாய்‌ வளரும்‌ பழக்க வழக்க எண்ணக்‌ 
களைகளை அகற்றுமின்‌! அகற்றுமின்‌! எனக்‌ குறட்செயற்‌ 
படுவதே என்‌ கெஞ்சமாதலின்‌, என்‌ சொற்களைப்‌ பிறழ 
.உணரற்க என ஒரு தலையாக வேண்டிக்‌ கொள்வல்‌. 


சில்லாண்டுகளாக என்‌ உள்ளத்தைக்‌ கவல்விக்கும்‌ 
கல்விபற்றிய ஒரு சில சிக்கல்களை இன்று வெளியிடுவன்‌. 
நம்‌ இந்தியப்‌ பெருநாடு ஆயிரம்‌ ஆண்டு அடிமைத்தளை 
.யறுத்து உரிமைப்‌ பணிபூண்டு ஐந்தாண்டுகள்‌ ஆகின்றன. 
“ஆங்கிலேயர்‌ இக்காட்டு இயல்பு அறிலைர்‌; மக்கள்‌ உள்ளம்‌ 
தெரிந்திலர்‌; தெரியும்‌ நோக்கமும்‌ இலர்‌. இந்தியர்‌ அறிவு 
பெற்றால்‌ ஆள நினைப்பர்‌ என்றஞ்சிக்‌ கல்வி நல்கிற்றிலர்‌. 
முடிந்தவரை சுரண்டிச்‌ செல்வதே அன்னோர்‌ உட்கோள்‌. 
கால்‌ கொள்ளா வேற்றுட்சியால்‌ ஈம்‌ பண்டைப்‌ பண்பும்‌ 
மொழிகளும்‌ கலைகளும்‌, மக்கள்போல்‌ கநலிவுற்றன. 
தன்னாட்சி பெறின்‌ எல்லா வளமும்‌ பெருக்குவேரம்‌' என்‌ 


186 வள்ளுவம்‌ 


றெல்லாம்‌ நெஞ்சறியப்‌ பறைசாற்றி உரிமைப்‌ போர்‌ 
தொடுத்தோம்‌. உரிமை பெற்றபின்‌, ஈம்‌ உள்ளத்‌ தடிப்பு” 
எங்ஙன்‌ செத்தது? உண்மைக்கோள்‌ யாண்டு மறைந்தது?" 
பயிர்‌ வளர்த்தற்கு அன்றோ களை பறித்தோம்‌? நிண்டகாள்‌ 
களைகட்ட அயற்சியான்‌ பைங்கூழ்‌ செழிப்பிக்கும்‌ கடன்‌ 
ஓழிந்தோம்‌. ஒன்றன்‌ அழிவுமட்டும்‌ பிறிதொன்றன்‌ ஆக்க 
மாய்‌ விடுமா? ஓர்மின்‌! தியதன்‌ மாய்வோடு ஈல்லதன்‌ 
வளர்ப்பினையும்‌ போற்றல்‌ வேண்டும்‌. 


எண்ணியாங்கு விடுதலை சிறந்து வாழும்‌ நாம்‌ தொடர்பு: 
சான்ற தமிழகக்‌ கல்வி குறித்து, ஈண்டுச்‌ சில நினைவோம்‌. 
தமிழகம்‌ என்றும்‌ அடிமைப்பட்டுக்‌ இடந்த நாடன்று: 
தமிழ்‌ மக்கள்‌ எஞ்ஞான்றும்‌ தளை பீணிபட்ட மக்கள்‌ 
அல்லர்‌. ஈம்‌ அடிமை சில நூற்றாண்டு அணிமையது... 
உரிமை வாழ்வே தமிழகத்தின்‌ பல்லாயிரவாண்டு வாழ்வு. 
தமிழ்‌ மொழியோ எனின்‌, காடும்‌ மக்களும்‌ கால்‌ தளையுண்ட 
ஞான்றும்‌ தன்னிலை விடாத்‌ தனிமொழி. தமிழ்‌ இதுகாறும்‌ 
அடிமைபட்டதின்று. இனியும்‌ பிறர்‌ அடிப்படுவதின்று. 
கன்னித்‌ தமிம்‌, குமரித்‌ தமிழ்‌ என்னும்‌ வழக்காறுகளே 
இவ்வுண்மைக்குக்‌ கரியாவன. 


உரிமைசால்‌ இந்தியத்‌ தமிழகம்‌ நீடிய உரிமை அகர்ந்த 
பண்டைத்‌ தமிழகத்தின்மேல்‌ ஒரு கண்‌ செலுத்த 
வேண்டாவா? விடுதலை பெற்ற நமக்கு உரிமையல்லது 
வேறறியா அற்றைத்‌ தமிழர்‌ நினவு தோன்றல்‌ ஓவ்வாதா? 
இக்காள்‌ வளரத்‌ துடிக்கும்‌ தமிழுக்கு மூன்னாள்‌ வளர்ந்த 
உரிமைத்‌ தமிழ்‌ ஓரு வழிகாட்டி யாகாதா? எண்ணுமின்‌! 
இவற்றைக்‌ கல்வித்‌ துறையாளர்‌ முன்னோர்‌ வகுத்த கல்வி 
யாது? கற்ற முறை யாத? கல்வி நோக்கம்‌ யாது? எனச்‌ 
சிற்றளவேனும்‌ ஈம்‌ தமிழ்‌ நூல்களை ஆராயப்‌ புகுந்தார்‌ 


அறிவுக்‌ கல்வி 187” 


அல்லர்‌. ஞாலம்‌ உள்ளளவும்‌ கற்கத்‌ தகும்‌ பெரும்பனுவல்‌ 
கள்‌ தமிழ்‌ மொழிக்கண்‌ உளவே; இவை எழுதற்குச்‌ 
செவ்விய கல்வி அமைந்திருக்க வேண்டுமே எனச்‌ இறக்‌: 
கணித்த பார்வையும்‌ செய்திற்றிலர்‌. இந்காட்டுக்‌ கல்வி 
வகுக்கப்‌ பிறநாடுகளுக்கே பறப்பர்‌.அயல்நாடு செல்கையைப்‌ - 
பழிப்பவன்‌ அல்லேன்‌. அறிவு எத்திசைக்‌ கண்ணது ஆயினும்‌ 
யார்‌ பாலதாயினும்‌ ஆகுக. அஃது இகலுறாது! 
பற்றிக்கொளத்‌ தகும்‌ ஒரு தனிப்பெருஞ்செல்வம்‌. “சென்‌ 
நிடுவீர்‌ எட்டுத்திக்கும்‌ கலைச்‌ செல்வங்கள யாவும்‌ 
கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்‌ என்ற தமிழ்ப்‌ பாரதி 
அணைப்படி, யாண்டும்‌ பறந்தோடி அறிவன அறிதல்‌ 
நங்கடன்‌. இன்றேல்‌ ஊருள்‌ ஒதுங்கிய குடிசை போல, ஈம்‌: 
நாடு உலகப்போக்கு இழந்து பிற்படும்‌. 

இஃது ஒரு பாலாக, மற்றோர்‌ உண்மையை உள்ளுமின்‌.. 
முழுக்க முழுக்கப்‌ பிறரையே நாடிப்‌ பின்பற்றி அலைபவன்‌ 
ஒருபோதும்‌ வேரூன்றான்‌. எம்‌ மகனும்‌ தீய நிழைவினன்‌ 
அல்லன்‌. ஏவன்‌ மாட்டும்‌ ஈற்பண்புகள்‌ சிலவேனும்‌ உள. 
ஒருவன்‌ மக்களிடை வாழ்கின்றான்‌ என்பீரேல்‌, அதுசாலும்‌ 
அவன்பால்‌ ஒருசில மாண்புகள்‌ உண்டு என்று துணிதற்கு.., 
ஆதலின்‌ தன்‌ தனித்தன்மைவிடாதும்‌ கெடாதும்‌ ஏனையோர்‌ 
அறிவைத்‌ தலைக்கொள்வதே பொருளுடைத்து. .நல்லசூழ்‌ 
நிலைகளைப்‌ பயன்கோடற்கு விதையொன்று வேண்டுமாப்‌ 
போல, நல்லுலகப்‌ பகுதிகளைப்‌ பயன்‌ கொள்வானுக்‌: 
குத்‌ துளங்காத்‌ தனித்தன்மை வேண்டும்‌. இமை 
யாக்‌ கண்ணனாய்‌ முற்றும்‌ பிறர்‌ சுவடு பார்ப்பவன்‌ 
சிறப்புறான்‌. பிறகோக்காது தறவாக்‌ கண்ணனாய்‌ 
யான்‌ எனது என்று இறுமாந்திருப்பவன்‌ வளர்வுறான்‌. 
வேண்டுமி வேண்டுழி மூடலும்‌ இறத்தலும்‌ செய்ய 
வல்ல அறிவுக்‌ கண்ணனுக்கே-அளவறி மதுகை. 


188 வள்ளுவம்‌ 


யானுக்கே-வாழ்வு வீறெய்தி ஓங்கும்‌. ஆதலின்‌ கல்வி 
வரைவார்க்குப்‌ பிறநாட்டு ஆய்‌வொடு தன்னாட்டு ஆய்வுத்‌ 
திறமும்‌ இன்றியமையாதது. ஆங்லெவழி அறிவுரம்‌ பெற்ற 
இன்னோர்‌ இதுகாறும்‌ ஒரு பொருளாக மதித்துத்‌ தமிழ்‌ 
நூல்களைக்‌ கற்றிலர்‌. அதன்மேலும்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ குழுக்‌ 
கூட்டி காட்டுக்கல்வி முறை கேட்கும்‌ துணிச்சலும்‌ 
இலர்‌. 
பழங்‌ கல்விமுறை இந்நாள்‌ உலகப்‌ போக்கிற்கு 
ஓட்டாது என்று அத்துணை எண்மைத்தாய்ச்‌ சொல்லி விட 
முடியுமா? முன்னைத்‌ தமிழகத்துக்கும்‌ வரும்‌ தமிழகத்துக்கும்‌ 
பன்மாணும்‌ ஓற்றுமை உண்டு. முதல்‌ ஒற்றுமை இரண்டும்‌ 
உரிமை சான்றன. சாதி சமய மொழிப்‌ பிணக்கு அற்ற 
காட்டினை உருவாக்குவதே கம்‌ உள்ளக்‌ கிடையாயின்‌, 
அங்கன்‌ உருக்கொண்டிருந்த காலத்து எழுந்த தமிழ்‌ 
நூல்களே நமக்குப்‌ பற்றுக்கோடு ஆவன; சிக்கல்‌ தீர்க்கும்‌ 
வழி வழங்க வல்லன; முதல்‌ ஆய்வுக்கு உரியன. 
திருக்குறள்‌ ஈராயிரம்‌ ஆண்டுத்‌ தொன்மைத்து 
என்பதனால்‌, அது நுதலும்‌ கருத்துக்கள்‌ உயிரற்றன; தள்ளு 
பட்டன என்று புறக்கணித்தல்‌ அறிவுக்‌ கூர்மையன்று 
காண்‌. வள்ளுவ நம்பிக்கு முந்நூறு ஆண்டு முன்‌ திகழ்ந்த 
அசோக முடிவேந்தன்‌ சக்கரம்‌ இக்காள்‌ நம்‌ இந்தியக்‌ 
குடியரசின்‌ பொறியென அமைய வில்லையா? இதுகாறும்‌ 
ஞாலத்தாய்‌ வளர்த்த வளர்ப்பு எல்லாம்‌ நேர்கோடிட்டாற்‌ 
போல்‌, இருபதாம்‌ நூற்றாண்டுக்‌ காலக்கோடு வரைந்து, இனி 
ஆகா என்று அறவொதுக்கி வாழ வொல்லுமா? அசோகப்‌ 
பெருமகன்‌ தன்‌ குடைக்கழ்ப்பல்லினப்பட்டு வதிந்தாரை 
யெல்லாம்‌ குடிமக்கள்‌ என ஓரினமாகத்‌ தழுவிப்‌ புரந்தான்‌; 
குருதியாறு பரப்பும்‌ கொலைப்‌ போரை வெறுத்தான்‌; 
மறவலி பெருக்காது அருள்‌என்னும்‌ அறவலி பெருக்க 


அறிவுக்‌ கல்வி 18% 


அண்டான்‌. இம்‌ முடியண்ணல்‌ ஆட்சிப்‌ பூட்கைகள்‌: 
நமக்கு உடம்பாடாவன' என்ற இசைவினால்‌, அச்‌ 
சான்றோன்‌ அறவாழியை நம்‌ அரசாழியாக அறிவொடு 
ஏற்றுக்கொண்டோம்‌. ஒன்றினைக்‌ கொள்ளற்கும்‌ தள்‌ ' 
ளற்கும்‌ புதுமையோ பழமையோ காரணம்‌ ஆகா; கால 
அணிமையோ தொன்மையோ, இட அண்மையோ சேய்‌: 
மையோ ஏதுப்படா. ஒத்த கோக்கமே-ஒருமனப்‌ பட்ட 
குறிக்கோளே-முதற்‌ காரணம்‌ எனத்‌ துணிக. 


தமிமும்‌ தமிழ்‌ வேந்தும்‌ தமிழகமும்‌ ஞாயிற்றன்ன 
ஆற்றல்‌ தோற்றித்‌ திங்கள்‌ அன்ன புகழொளி பாரித்து 
உயர்ந்த எண்ணங்கள்‌ செயற்பட்ட ஞான்று பிறப்பு" 
எடுத்தது திருக்குறள்‌. இடையறவுபடா உரிமைப்‌ பருவக்‌. 
கன்னி, வள்ளுவச்‌ செம்மலின்‌ தூய அறிவொடு நெடுநாள்‌ 
மணங்கூடி இன்புற்று ஈன்ற ஓரே உலகத்‌ தனித்‌ தமிழ்க்‌ 
குழவி திருக்குறள்‌. நமக்கு நாளடைவில்‌ சிறிது சிறிதாகக்‌ 
கல்விபற்றிப்‌ புலனாகும்‌ ஈல்லெண்ணம்‌ எல்லாம்‌ முன்னரே 
வள்ளுவர்‌ திறம்படக்‌ கண்ட எண்ணங்கள்‌. தொடர்பற்ற 
இரு விஞ்ஞானிகள்‌ ஒரே நுண்மையைத்‌ தனித்தனி கண்டு 
பிடித்தனர்‌ என்ற நாம்‌ வரலாறு அறிவோம்‌. இருவர்க்கும்‌ 
ஒன்றிய பொதுச்சூழ்நில்யே அதற்குக்‌ காரணம்‌ ஆவது. 
நாம்‌ தய்க்க இருக்கும்‌ உரிமைச்‌ செவ்வியை வள்ளுவரும்‌ 
துய்த்தவர்‌; ஆதலால்‌ நல்லவென நாம்‌ அறியும்‌ கல்விக்‌ 
கருத்துக்கள்‌ அவ்வாசானுக்கும்‌ முகிழ்த்தன என்பது உயர்வு 
நவிற்சியன்று; அளவு நூற்பட்டது. மேலும்‌ விடுதலை 
அரும்பீய முகைப்‌ பருவத்துத்‌ தவமும்‌ குழவிகளாகிய 
நமக்குத்‌ தோன்றல்செய்யாக்‌ கல்விநுண்மை பல உரிமைப்‌ 
பழம்‌ சுவைத்த வள்ளுவக்‌ இழவர்க்கு இயல்பாகத்‌ ர 
தோன்றின என்பது அறிவு முரணோ? போலிப்‌ பெருமையோ? 


"190 வள்ளுவம்‌ 


பயிற்சியால்‌ மூத்த அறிவுடையார்‌ கூற்றுக்களைப்‌ 
பயிற்சி யில்லாதார்‌ போற்றிக்‌ கொண்டு விரைந்து 
முன்னேறுமாப்போல, இந்தியவரசும்‌ தமிழகமும்‌ இனி 
யேனும்‌ தூக்கம்‌ கடிந்து விழிப்புற்றுக்‌ கல்வி பற்றிய 
வள்ளுவங்களை ஓர்ந்து தலைக்கொள்ளின்‌, பளிச்சென 
உய்தல்‌ கூடும்‌. ஒரு நூற்றாண்டு கடந்து பெறும்‌: கல்வி 
வளர்ச்சி ஓரு பத்தாண்டுப்‌ போழ்தில்‌ கைவரும்‌. 
தொண்ணூறாண்டுக்‌ காலக்கழிவும்‌, எத்துணையோ கோடிப்‌ 
பொருட்‌ செலவும்‌ எச்சப்படும்‌. “கல்வி” என உடன்பாட்டா 
னம்‌, *கல்லாமை' ஏன எதிர்மறையானும்‌ ஈரதிகாரங்கள்‌ 
நிறுவிய ஓரு பேராசான்‌ வழிகாட்டியாகான்‌ என்று 
பேதைப்பட்டு அறைவார்‌ உளரோ? “வள்ளுவன்‌ தன்னை 
உலகினுக்கே தந்து' எனப்‌ பாரதி பாராட்டிய நல்லாசான்‌, 
உலகப்‌ பகுதியாய இந்தியாவிற்கும்‌, இந்தியப்‌ பகுதியான 
தமிழகத்துக்கும்‌ வழித்துணையல்லன்‌ என்று ஒரு சொற்‌ 
களக்கப்‌ படுங்கொல்‌? இத்துணையும்‌ ஓராற்றான்‌ அறிவுத்‌ 
அடிப்பில்‌ எழுந்த பீடுடைக்‌ கிளவிகள்‌. இனி நூலுட்‌ 
புகுந்து கல்வி வள்ளுவங்களைக்‌ காண்பாம்‌. இற்றைக்கல்வி 
நிலைகளொடு சார்த்தி நன்று தீது துணிவாம்‌. இதுவே 
செயக்‌ கிடப்பது. 

மக்களாய்ப்‌ பிறந்தாரெல்லாம்‌ *கற்க' என்பது 
வள்ளுவம்‌. கற்றற்கு இன்னார்‌ உரியர்‌; இன்னார்‌ உரிய 
ரல்லர்‌ என்ற ஆளொதுக்கம்‌ திருக்குறளில்‌ அறவே இல்லை. 
வாழ்வு வேண்டின்‌ வேண்டுக கல்வி என்னும்‌ அடிப்படையை 
ஈனி சுருக்கமாக “கண்‌ என்ப வாழும்‌ உயிர்க்கு” (392) 
என்பர்‌. “எல்லோரும்‌ கற்க; பெண்டிரும்‌ கற்க என்றவாறு 
வள்ளுவர்‌ பிரித்து வீதிந்திலர்‌. ஏன்‌? பால்‌ காரணமாகச்‌ 
கல்வி மறுக்கும்‌ இழிபினைத்‌ தங்காலத்துக்‌ கண்டிலர்‌. 
பரத்தை வழிப்‌ பிறந்த மாதவி, “கற்றுத்‌ துறை போகிய 
பொற்றொடி ஈங்கை எனப்‌ புகழப்பட்டாள்‌. இன்று 


அறிவுக்‌ கல்வி 191 


காண்பதுபோல்‌ மொழிப்பூசல்‌ இருப்பின்‌ அன்றோ தாய்‌ 
மொழிக்‌ கல்வியே தலை என்று விதந்து அறைதற்கு 
இடனுண்டு? பாலொதுச்கம்‌ இருந்தால்‌ அன்றோ பெண்‌ 
பாலும்‌ கற்க : வேண்டும்‌ என்ற விதப்புக்‌ கிளவிக்கு 
வாய்ப்பு உண்டு? இனைய அடிமை யுணர்வுகள்‌ நெஞ்சு 
நினையா உரிமை கனிந்த காலம்‌; ஆதலால்‌ 'வாழும்‌ உயிர்க்குக்‌ 
கண்‌ என்ப' என இயல்புஈடையில்‌ யாத்தார்‌. வாழ்க்கைத்‌ 
துணை என நலஞ்சான்‌ ற மக்களினத்‌ தாயர்‌ உயிர்கள்‌ அல்லர்‌ 
என்றும்‌, வாழா உயிர்கள்‌ என்றும்‌ நினைக்கவே நாணுவர்‌ 
அறிவுடையார்‌. “சிறு முதுக்‌ குறைவிக்குச்‌ சிறுமையும்‌ 
'செய்தேன்‌' என்று இரங்கனான்‌ கோவலன்‌. இதனால்‌ அறிவு 
பெண்பாற்கும்‌ உண்டு; அறிவின்மை ஆண்பா-ற்கும்‌ உண்டு 
அன்ற பாற்பொதுமை பெறப்படும்‌. 


காலவொழுக்கத்தை ஒருபாங்கு சொன்னடை காட்ட 
வல்லது. “இப்‌ பதவிக்குப்‌ பெண்டிரும்‌ விண்ணப்பிக்கத்‌ 
அகுவர்‌' என்று விளம்பரங்கள்‌ இன்று வெளியாகுவ. ஆணும்‌ 
பெண்ணும்‌ ஒரு நிகரினர்‌ என்பது இந்திய அரசியற்‌ 
பாயிரம்‌. இருந்தும்‌ மக்கள்‌, எண்ணத்து ஒன்றிய சம 
வுணர்ச்சி இன்னும்‌ பதியவில்லை என்பதை மேலை விளம்பர 
கடை தெறிப்பது அன்றோ? “அழிவுக்‌ கொள்கையால்‌ 
தாய்ப்‌ பெண்டிரைக்‌ கற்கவீடாது ஒதுக்கினோம்‌; அவ்‌ 
'வொதுக்கத்தால்‌ நாடு அடிமைபட்டது' என்னும்‌ ஒரு 
பகுதி உண்மையைத்‌ தெளிந்து, பெண்ணினமும்‌ கற்க 
வேண்டும்‌ என்று ஊக்குகின்றோம்‌. உரிமைப்பேறு அண்மை 
யில்‌ வந்த காரணத்தால்‌, “பெண்டிரும்‌” என எச்சநடையில்‌ 
பேசுகின்றோம்‌. இன்னும்‌ சில்லாண்டு சென்ற பீன்‌ - உரிமை 
வளர்ந்தபின்‌-ஆணும்‌ பெண்ணும்‌ விண்ணப்பிக்கத்‌ தகுவர்‌” 
என ஒத்த நடையிற்‌ சுட்டுவோம்‌. உரிமைப்‌ பயிற்சி 


192 வள்ளுவம்‌ 


மேலும்‌ கைவந்த பின்றை, “யாரும்‌ விண்ணப்பிக்க! எனப்‌ 
பொதுஈடைப்‌ படுத்துவோம்‌. பதவித்‌ தகுதியை மாத்திரம்‌ 
வரையறுத்து, 'வீண்ணப்பிக்க' என்று ஒரு சொல்லால்‌ 
சொல்லும்‌ நாளும்‌ ஒன்று வருங்காண்‌. அதுதான்‌ 
உரிமை பழுத்த காலம்‌; சோற்றுக்‌ கவலை யறியாச்‌ 
சோனணாட்டு உழவன்‌ போல உரிமை யுணர்வு மறந்த 
இயல்புக்‌ காலம்‌. வள்ளுவர்‌ இன்ன ஈல்லூழி வாழ்ந்த 
தொல்‌ மகன்‌ ஆதலின்‌, பெண்ணும்‌ கற்க; ஆணும்‌ 
கற்க; யாரும்‌ கற்க என்றாங்கு உரிமைக்‌ குறைவுகடை 
செய்யாது “கற்க! என ஏவல்நடை யியல்பின்‌ மொழிந்தனர்‌. 
அடிமைத்‌ தொடி உடைத்த ஓஐயாண்டு இந்திய விடுதலைச்‌ 
சிறுமி கற்கத்தகும்‌ முதற்‌ பாட நூல்‌ யாது? உரிமை இன்‌ 
துயில்‌ கொள்ளும்‌ திருக்குறள்‌ காண்‌! கற்பிக்கத்‌ தகும்‌ 
முதலாசான்‌ யாவன்‌? “அகர முதல' என நூல்‌ துவங்கிய 
வள்ளுவர்காண்‌/ இகலில்லா எஃகுடையார்‌ இவ்வுண்மையைத்‌ 
தொழுது ஓப்புவர்‌. 


அறிவுக்‌ கேளிர்‌! உறையிட்டுத்‌ தலையணையைப்‌ போற்று 
கின்றோம்‌. மேலட்டை போட்டு நூலினைப்‌ பேணுஇன்றேோம்‌.. 
மெய்ப்பை புக்கு உடற்புறம்‌ காக்கின்றோம்‌. பணத்தாளி 
னும்‌, வெள்ளி பொன்‌ காணயங்களைச்‌ சேமிக்இன்றோம்‌. 
மிகுதி இடைப்பதாயினும்‌ அற்றைக்கூலிக்கு அலைவதை 
விடுத்து, ஊதியம்‌ சுருங்கிய மாதத்‌ தொழில்களை நாடு 
கின்றோம்‌. இவற்றின்‌ கருத்து என்கொல்‌? நிலையாப்‌ 
பொருளுள்ளும்‌ ஓரளவு நிலையுடைப்‌ பொருளுக்கு மக்கள்‌ 
மதிப்புக்‌ காட்டுப. மதிப்பளவு பொருளின்‌ நிலைப்பளவைப்‌ 
பொறுத்தது. செல்வத்திலும்‌ கல்வி விழுமியது என்பதற்கு... 
அதன்‌ அழிவின்மை அன்றோ காரணம்‌? கல்வி அறிவு முதலாம்‌ 
அகவுடைமைகள்‌ மாய்வில என்று தணிந்த வள்ளுவர்‌ 'நிலை 


அறிவுக்‌ கல்வி 193 


யாமை' அதிகாரத்து உடம்பு முதலாம்‌ புறவுடைமைகளையே 
விளிவனவாகத்‌ தெரித்தோ தனர்‌. ஆதலின்‌, “கேடில்‌ விழுச்‌ 
செல்வம்‌ கல்வி: (400) என்ற வள்ளுவத்தை அடிமுதலாக 
வைத்துக்‌ கல்வி கோலுவார்‌ மே ற்செய்வன செய்தல்‌ 
சால்புடைத்து. 


வெள்ளத்தால்‌ வெந்தணலால்‌ அழியாக்‌ கல்வி 
இன்றோ கல்வித்‌ திட்டம்‌ தன்னாலே விரைந்து அழிவதுமன்‌. 
இளஞ்சிறுவர்‌ சிறுமியர்‌ வரன்முறையாக ஊர்‌ ௧ ற்றுக்‌ 
கூற்றங்‌ கற்று மாகாணம்‌ கற்று நாடு கற்று உலகம்‌ கற்றுச்‌ 
செல்லாது, மென்மெல மலராது, முறைப்‌ பிறழ்வால்‌ பலூன்‌ 
போல விம்மிப்‌ பரந்து, வாழ்வு சுறாங்குப. பள்ளி முதல்‌ 
கல்லூரி இறுவாய்‌ மாணாக்கர்‌ எண்ணற்ற கருத்துக்களைச்‌ 
செரித்தலீன்றி அவக்கென விழுங்கிக்‌ கொண்டு அறிவு 
மெலிப. ஏற்க மாட்டாமலும்‌ ஏற்றன சுமக்க மாட்டாமலும்‌ 
பயிற்சிக்‌ கொம்பின்‌ றி நெஞ்சு தடுமாறுப. “ஒருவற்கு எழு 
மையும்‌ ஏமாப்பு உடைத்து' (398) என உயிரறிஞன்‌ 
பாராட்டிய கல்வி, வயிறு முட்ட எடுத்தவன்‌ கழுத்துணவு 
போல ஒரு பொழுதும்‌ உள்ளிருக்க மறுக்கின்றது. குளிக்க 
வந்தவனைக்‌ குளம்‌ சேறுபூச வீடுத்தால்‌ ஒப்ப, இன்று கல்விக்‌ 
கூடங்கள்‌ உள்ள அறிவுக்‌ கூர்மையையும்‌ மமுகீகிவீடுப. 
இவ்வெல்லாம்‌ “கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி” (400) என்ற 
வள்ளுவ முரண்கள்‌. 


யாரும்‌ கற்றலின்‌ முதன்மையை, வள்ளுவர்‌ போல 
நாமும்‌ உளங்கொண்டோம்‌. இம்‌ முதலொழுங்கு வர 
வேற்கத்‌ தகுவது. மற்றுப்‌ பல்பகையானும்‌ கல்வி வள்ளு 
வங்களை இன்னும்‌ உணராது தூங்குகன்றோம்‌. முயற்சி 
யையும்‌, பயிற்சியையும்‌ இரு கால்களாகக்‌ கொண்டு 
இவ்வுலகத்து வாழ்வு ஈடத்த வேண்டியவர்‌ மக்கள்‌. 
அன்னோர்க்குப்‌ பொன்றா அறிவரண்‌ செய்து வீடுகை 

வ-13 


194 வள்ளுவம்‌ . 


தான்‌ கல்வி நிலையத்தின்‌ முழு கோக்கமே யன்றிக்‌, கோபு 
ரத்தொடு அறிவுக்‌ கட்டடமே எழுப்பிக கொடுப்பது அதன்‌ 
கோக்கு அன்று. வாழும்‌ உயிர்க்கு அறிவுக்கண்‌ திறப்பது 
தான்‌ சல்விக்கோளே யொழிய, அக்கண்‌ காணுதற்குப்‌ 
பொருள்களையும்‌ உடன்‌ தொகுத்துக்‌ கொடுப்பது அதன்‌ 
கோட்பாடு அன்று. முத்துப்‌ போல்வது பல்‌ என்றால்‌ தம்‌ 
பற்களை விற்கப்‌ புறப்படுவாரோ? “கேடில்‌ விழச்‌ செல்வம்‌' 
என்பது சிறப்பினைக்‌ குறிக்கும்‌ அளவிற்று. தாம்‌ பெறும்‌ 
பள்ளிக்கல்வி குழவித்‌ தன்மைத்து; பள்ளி வீடுத்தபின்‌ 
பன்னூல்‌ உணவூட்டிக்‌ கொழுகொழுவென வளர்த்தற்கு 
உரியது என்பதனை மாணாக்கரும்‌ கற்குங்கால்‌ உணரவில்லை; 
நாமும்‌ உணர்த்தவில்லை. 


பள்ளி நுழைத்த மகாருக்கு உலகனைத்தையும்‌ ஒருங்கு 
கற்பித்து விடுவது என ஓர்‌ இரக்கமில்‌ வன்கண்மைபற்றி, 
பொதுவறிவு என்னும்‌ குறியோன்றே எண்ணி,எல்லார்க்கும்‌ 
எல்லாவற்றிலும்‌ அங்கொன்று இங்கொன்றுமாக, இறுதி 
வரை காட்டுக்‌ கல்வீதான்‌ நல்கி வருகின்றோம்‌. பத்தாண்டு 
படித்த பின்றையும்‌, அந்தோ! ஓருதுறைச்‌ சிறப்பறிவு மாணாக்‌ 
கர்‌ எய்‌திற்றிலர்‌. இதுதான்‌ கல்விமுறைகொல்‌? கண்மாய்‌ 
முழுவதும்‌ பரவி நிற்கும்‌ முழங்கால்‌ அளவு நீரால்‌ நன்செய்‌ 
பயிராகாதது நிகர்ப்ப, மக்கள்‌ அனைவோரும்‌ பொதுவறிவே 
பெற்றுப்பெற்று ஓழிவதால்‌, காடு வினைச்சிறப்பும்‌ விளைவுப்‌ 
பெருக்கும்‌ உருது. இந்தியத்‌ தாயின்‌ கழ்நிலைக்கு இதுவே 
காரணம்‌. இல்லாண்டுப்‌ பொதுவறிவுக்குப்பின்‌, பல்லாண்‌ 
டுத்‌ துறையறிவு வழங்கல்‌ வேண்டும்‌. வழங்கும்‌ தொழிற்‌ 
கூடங்கள்‌ பெருகல்‌ வேண்டும்‌. கற்பவை கல்லாததால்‌ 
அன்றோ இற்றைக்‌ கல்வி கேடுபடுகின்றது. *சாந்துணை 
யும்‌ கல்‌' (397) என்றார்‌; ஆதலின்‌ கல்வி நிலையங்கள்‌ 
அனைத்தையும்‌ கற்பீப்பான்‌ புகுதல்‌ கடைபோகாது; 


அறிவுக்‌ கல்வி 195 


யுகன்‌ சாக்குப்‌ பையுள்‌ குத்து நிரப்புதல்போல்‌ கருத்துக்களை 
வலிந்து, இணித்‌ தலாகுமேயன்‌ றி . உளங்கொள உணர்த்த 
லாகாது. கல்வி கோலுவார்‌ உயர்ந்த எண்ணத்தால்‌ பயனில 
செய்யற்க, இவ்வெல்லாம்‌ 'கற்க கற்பவை' (391) என்னும்‌ 
வள்ளுவ முரண்கள்‌. 


இற்றைக்‌ கல்வி வேண்டி நிற்பது செம்மை, செம்மை, 
செம்மை. மாணாக்கர்‌ கற்கும்‌ நூல்களுள்‌ ஒருபகுதி “கற்பவை” 
என்று ஓத்துக்‌ கொள்ளினும்‌, ௧ ற்கு முறை பெரும்‌ 
பிறையாகக்‌ காண்கின்றோம்‌. - சொல்லிக்‌ கொடுப்பது 
யாங்ஙன்‌? என ஓரு வகையில்‌ ஆசான்‌ ஆவார்க்குப்‌ பயிற்சி 
கொடுக்கின்றோமேயல்லால்‌, ஏற்றுக்கோடல்‌ எங்ஙன்‌? என 
மாணவர்க்கு யாதும்‌ உணர்த்துகின்றோம்‌ இல்லை. இஃது 
ஒருதலைக்காமம்‌ என்னும்‌ கைக்கிளை போல்வது. “ஏக்கற்றும்‌ 
கற்றார்‌' (395) என்றபடி, கல்வியை வாரிக்‌ கொள்வோம்‌ 
என்னும்‌ ஏக்கறவு மாணாக்கர்க்கு வளரவில்லை. உண்டது 
செரிப்பினன்றே பசியெடுக்கும்‌. கற்றது தெளிந்தால்‌ 
அன்றோ அறிவுப்பசி எழும்‌. அடிப்படை வலுவின்மையின்‌, 
யாது சொல்லினும்‌ அன்னோர்‌ மெல்லிய நெஞ்சம்‌ பதிவு 
செய்துகொள்ள மாட்டுவதில்லை. “அறிதோறும்‌ அறியாமை 
கண்டற்றால்‌' (1110) என்பது பயிற்சிப்‌ பயன்‌; அறியும்‌ 
தோறும்‌ அறிய வேண்டுவன இன்னும்‌ பலவுள எனக்‌ 
கற்பவர்‌ அறிவுப்‌ பேற்றுக்கு எல்லையின்மை காண்பார்‌ 
என்பது இக்குறள்‌ நுதல்‌ பொருள்‌. இதற்கு நேர்‌ மாறுவது 
இந்நாள்‌ மாணவர்‌ நிலை, ஆசிரியன்பாற்‌ கேட்ட பழம்‌ 
பாடத்தையே படிக்கப்‌ புகுக்தொறும்‌ புதுப்பாடமாக 
மயங்குப. பள்ளி கல்லூரிகட்குச்‌ சென்று நாள்தொறும்‌ 
அந்துமணிப்‌ பகற்போது அமர்ந்து ஆசான்வாய்ப்‌ பாடங்‌ 
கேட்டொழுகும்‌ மாணவ மாணவியர்‌ அவ்வளவில்‌ கல்வி 
பெற்றார்‌. அல்லர்‌ என்றால்‌, அது சாலும்‌ ஈம்‌ கல்வித்‌ திட்டம்‌ 
மீள்மாசு படிந்தது என்றற்கு. 


196 வள்ளுவம்‌ 


அம்‌ மாசு யாதுகொல்‌? தேர்வுப்‌ பித்து. கல்வீ யுலகை: 
இஞ்ஞான்று ஆளுவது அறிவுத்‌ தெய்வம்‌ அன்று; தேர்வுப்‌: 
பூதம்‌ காணீர்‌. நடைமுறை நோக்குழி, மாணாக்கரைத்‌ 
தேர்வுரியோர்‌ என்றும்‌, ஆசிரியரைத்‌ தேர்வு செய்வோர்‌ 
என்றும்‌, கல்வீ வகுப்பாரைத்‌ தேர்வு வகுப்பார்‌ என்றும்‌, 
கல்விக்‌ களங்களைத்‌ தேர்வுக்களங்கள்‌ என்றும்‌, கலைமகளை த்‌ 
தேர்வு மகள்‌ என்றும்‌ அழைப்பதுவே  இற்றைக்குப்‌' 
பொருந்தும்‌. தேர்வு மூச்சுத்தான்‌ கல்வீ முழுதும்‌ 
ஓடுகின்றது. தப்பும்‌ உணர்ச்சியே கள் வனுக்கு முந்துறுமாப்‌: 
போல்‌ தேர்ச்சி தாண்டும்‌ துடிப்பே மாணாக்கர்க்கு முற்படு' 
இன்றது. தேர்ச்சிக்‌ கடப்புக்கெனெவே ஆரியர்களும்‌, 
நிலையங்களும்‌ பாடுபடுப. மாணவர்கள்‌ மூலப்‌ பாடநூல்‌: 
களக்‌ கல்லாது, தேர்வுக்கென எவ்வகையாலோ எழுதிய 
குறுக்குவழி நூல்களைக்‌ கற்றொழிப ஒரு சிலர்‌ பாட 
நூலுள்ளும்‌ தேர்வுக்கு வருமென ஞானத்தாற்‌ கருதிய 
பகுதிகளைக்‌ கற்க முயல்ப. உண்மைக்‌ கல்வி நிலையங்களைக்‌ 
காட்டி லும்‌ தேர்வுக்கெனவே பிறப்பெடுத்த போலிக்‌ கல்வி 
நிலையங்கள்‌ அடுத்துப்‌ பெருகுதலையும்‌, மாணாக்கரானார்‌ 
ஆண்டுத்‌ தொகை தொகையாகப்‌ புகுதலையும்‌ பாட 
நால்களினும்‌ பாடப்‌ போலிநூல்கள்‌ அன்னோர்‌ உள்ளங்களை 
ஈர்த்தலையும்‌, சீர்தூக்கிக்‌ காணவல்ல காட்டன்பினர்க்குக்‌. 
கல்வீப்‌ புரையோட்டம்‌ தெற்றெனத்‌ தோன்றும்‌. தேர்வின்‌ 
அழி நுட்பங்களை ஈண்டு வீரிவுரை செய்வதில்‌ பெரும்‌ பய: 
னில்லை. அறிவுக்கொல்லி என்பது அதன்‌ தீமை காட்டும்‌ 
சுருக்குப்‌ பெயர்‌. இவ்வெல்லாம்‌ *கற்க கசடற' (391) 
என்னும்‌ வள்ளுவ முரண்கள்‌. 


கல்வித்தரம்‌ வரவரப்‌ பெரிதும்‌ இறிகின்றது 
என்பது நாடறிந்த கூப்பாடு, என்போலும்‌ ஆசிரியத்‌. 


அறிவுக்‌ கல்வி 197 


துறையினர்‌ நாள்தொறும்‌ கண்ணுற்று இரங்கும்‌ கையறு 
நிலை. பல்லோர்‌ தொழிற்கும்‌ பல்வகை வருவாய்க்கும்‌ 
தேர்வு ஈன்னிலமாக அமைந்திருப்பதால்‌, அஃது எளிதிலும்‌ 
விரைவிலும்‌ கல்வியுலகை விட்டுப்போம்‌ என நம்புகிலேன்‌; 
எனினும்‌ ஓழிய வேண்டும்‌ என்பது துணிபு. முற்றழிவு 
வருமுன்‌ நாடுகாக்க எண்ணும்‌ தலைமை யறிவினோர்‌ தேர்வு 
முறையைத்‌ துணீவொடு களைவாராக. 


தேர்வை ஒழிப்பதால்‌ கல்வி நேரடியாக உயர்ந்து 
விடாது. இடையூறு நீங்கிற்று என்பதுவே கருத்து. 
சொல்லிக்‌ கொடுத்தவற்றை மாணவர்‌ ஏற்றுளரோ? என்று 
காண்கை கல்வி வகுப்பார்‌ தலைக்கடன்‌. இந்ரோக்கத்தான்‌ 
ஏற்படுத்திய தேர்வு முறை, கல்வி முதலையே வேரறுக்கும்‌ 
அழிகருவியாய்‌ மாறிய காரணத்தால்‌ அன்றோ, தேர்வு ஒழிக 
என்று யாப்புறுத்‌ தினேன்‌. அழிவு நெறி கூறிய யான்‌ 
ஆக்கநெறி கூறவும்‌ கடப்பட்டுள்ளேன்‌. 


யான்‌ வேண்டும்‌ கல்விச்‌ செந்நெறி 'நாண்முகக்‌ கேள்வி 
முறை எனப்‌ பெயர்‌ பெறும்‌. “வருந்தித்‌ தாம்‌ கற்றன 
ஒம்பாது மற்றும்‌ பரிந்து சில கற்பான்‌ தொடங்கல்‌! கல்விக்‌ 
குற்றம்‌ என்பர்‌ குமரகுருபர வடிகள்‌. முதல்‌ நாட்பாடத்தை 
மாணாக்கர்‌ வினங்கனரா? தெளிந்து உளங்கொண்டனரா? 
என ஒவ்வொருவரையும்‌ ஆசான்‌ வகுப்பில்‌ வினவல்‌ 
வேண்டும்‌. வீட்டில்‌ எழுதிவரச்‌ சேய்யவேண்டும்‌. முன்னைப்‌ 
பாடத்து ஐயம்‌ களைந்தபின்‌, புதுப்பாடம்‌ தொடங்கல்‌ 
'வேண்டும்‌. நாள்தொறும்‌ ஆசான்‌ பாடம்‌ வினவின்‌, 
மாணாக்கர்‌ நாள்தொறும்‌ பாடம்‌ போற்றிப்‌ படிப்பர்‌. 
இஃது உயிரின்‌ இயல்பு தேர்வுக்கு சின்னாள்‌ முந்தி, 
இரவு பகலாக விழித்து, உடல்கோவ, மனங்கசந்து, 
எவ்வெப்‌ பொருளையோ பதறி உருப்போடும்‌ குறுக்‌ 


198 வள்ளுவம்‌ 


குத்‌ இவழி இல்லாதொழியும்‌. ஆசிரியர்‌ மாணாக்கரிடை 
இடையறா கல்லுறவு வேண்டும்‌. வேண்டும்‌ என நாம்‌ 
உரத்துப்‌ பேசுகின்ழேம்‌. வழியறியாது மயங்குகின்றோம்‌. 
கல்விக்‌ குடும்பத்து ஆசானும்‌ மாணாக்கனும்‌ உடன்‌ பிறப்பு 
எனப்படுவர்‌; பெ ற்றோர்‌ கு மந்தை எனப்படுவர்‌. இன்ன 
இரு சாராரைத்‌ தேர்வு வலிந்து பிரிக்கின்றது. கல்வி வகுப்‌ 
பார்க்கு ஆசிரியன்‌ மாட்டு நன்னம்பிக்கையில்லை இவ்‌: 
வீழிவுக்குத்‌ தேர்வே காரணம்‌ என்பது மறுக்க 
வொண்ணுமோ? காண்முகக்‌ கேள்வி முறையால்‌, உண்மை 
விளம்பன்‌, மாணவர்‌ கல்வித்தரம்‌ பெருகுவதோடு, ஆசான்‌ 
கல்வித்‌ திறமும்‌ வளப்படும்‌. நேர்முகக்‌ கல்வி முறை, 
நிகமுச ற்கு, பளளி முதல்‌ கல்லூரி இறுவாய்‌, ஒரு வகுப்பின்‌ 
மாணாக்கர்‌ எண்ணிக்கை இருபது அல்லது இருபத்‌. 
தைக்துக்கு உள்ளாதல்‌ வேண்டும்‌. இதனால்‌ செலவு மிகுதி. 
யாடும்‌ என அஞ்சற்க. தேர்வுப்‌ பெயரால்‌ பலகால்வாயாக 
அரசும்‌, மக்களும்‌ செலவீடும்‌ பலகோடித்‌ தொகையைக்‌. 
கணக்கிட்டு நினைபவர்‌, பொருள்‌ நோக்கி இம்முறையைக்‌ 
கைவீடார்‌. “காள்தோறும்‌ நாடுக” (520) என்ற குறள்‌ 
தெறி அரசுத்துறைக்கே யன்றி, வாழ்க்கை அனைத்துத்‌. 
அழைக்கும்‌ ஏற்கும்‌; ஆதலின்‌ தேர்வு ஓழிக; காண்முகக்‌. 
கேள்வி முறை வருக என்பது என்‌ வேணவா. 


இக்காள்‌ தமிழகச்‌ சிறுவன்‌ பத்தாட்டைப்‌ பருவத்தான்‌ 
நான்கு மொழிகள்‌ பயில்கின்றான்‌. உலகிற்கென ஒரு, 
மொழி.பும்‌, இந்திய வொருமைக்கென ஒரு மொழியும்‌, 
இந்தியக்‌ தொல்பண்பிற்கென ஓ௫ுமொழியும்‌, தாயெனத்‌. 
தமிழ்‌ மொழியும்‌ கற்பீக்கப்படுின்றான்‌. இஃதோர்‌ கல்வித்‌ 
திருவீபையாடல்‌ கண்டீர்‌. மரம்‌ ஏன்ற ஓரு பொருளறிவிற்கு 
கால்மொழிச்‌ சொற்களை, அந்தோ! ஊர்‌ கடந்தறியா இளஞ்‌. 
சிறார்க்குக்‌ கல்வித்‌ திட்டம்‌ அழுத்துகின்றது. வளர்ந்தது 


அறிவுக்‌ கல்வி 199 
எது? அறிவன்று; பன்மொழிச்‌ சொற்கூட்டம்‌. கொடுத்தது 
பொருளறிவன்று; . மொழியறிவு. அதுவும்‌ செவ்விய 
மொழியறிவோ எனின்‌, அன்று; கேவலம்‌ ஓலிக்‌ கூட்டம்‌. 
இவ்‌ வொலிக்கல்வியின்‌ விளைவு என்னை; ஒலிப்பிழை. எம்‌ 
மொழிக்கு உரிய நூலைப்‌ படித்தாலும்‌ பிறமொழி ஒலிகள்‌ 
கலக்கும்‌ வரம்புப்‌ பிழை. மாணவர்‌ பலரை எழுதச்‌ செய்து 
படிக்கச்‌ சொல்லி, ஆசிரியன்‌ நிலையில்‌ இருந்து கல்வி 
கோலுவார்‌ காண்பராயின்‌, என்‌ கூற்று அளவறிவுண்மை 
என ஓப்புவர்‌. 


பன்மொழிச்‌ சொற்றொகுதி அளிப்பதுவே கல்விக்‌ 
கோளாயின்‌, அதற்குப்‌ பெரும்பாடு வேண்டுவதின்று. 
நான்கு மொழி தொகுத்த ஓர்‌ அகர நூலைப்‌ பாடம்‌ வைப்பது 
போதும்‌. பன்மொழியோ, பன்மொழிச்‌ சொற்கூட்டமோ, 
பல்லொலித்‌ தொகுதியோ, நாம்‌ கருதும்‌ பரந்த மனப்‌ 
பான்மையை ஒருஞான்றும்‌ பயவாது என்பது பொதுக்‌ 
காட்சி. அறிவுப்‌ பரப்பே எண்ணப்‌ பரப்பிற்குக்‌ கால்கோள்‌. 
பன்மொழிப்‌ பரப்போ மாறாகப்‌ புல்லறிவையே விளைக்கும்‌. 
*ஒண்மையுடையம்‌ யாம்‌' (844) என்னும்‌ செருக்னெயே 
வளர்க்கும்‌. 

ஒரு நாட்டு மக்கள்‌ மொழிபல கற்றலை யான்‌ மறுப்ப 
தாகவோ இகழ்வதாகவோ அருள்செய்து சிறிதும்‌ மயங்க 
வேண்டா. பிறகாட்டுத்‌ தொடர்பான குறிப்புக்களை அறிதற்‌ 
கும்‌, தூதிற்கும்‌ வாணிகத்திற்கும்‌ பன்மொழிப்‌ படிப்பு 
வேண்டப்படும்‌. மொழி பெயர்த்து நம்‌ மொழி வளர்ப்‌ 
பார்க்கும்‌, மேல்நிலை சென்ற அறிவியல்‌ ஆய்வாளர்க்கும்‌ 
மொழி பல வேண்டும்‌. மொழிக்கலை ஆராய்வார்க்கும்‌, பிற 
மொழி மூல இலக்கியங்களின்‌ சுவைகாண விழைவார்க்கும்‌ 
மொழிப்பன்மை நன்று. எனினும்‌, காட்டி.ற்கும்‌ அரசிற்கும்‌ 


200 வள்ளுவம்‌ 


இவ்வகைக்‌ கல்வியாளரின்‌ எண்ணிக்கை பத்தாயிரத்தில்‌ 
ஒன்றளவுகூட ஆகாத்‌ தவநனிக்‌ குறைவு என்பது ஒருதலை. 


கம்‌ நாட்டிற்கு வேண்டும்‌ மொழி பல கற்றாரை, உரிய 
மொழி வழங்கும்‌ நாடுகளுக்கு விடுத்துக்‌ கற்றுவரச்‌ 
செய்வோம்‌. நீரில்‌ வைத்து மீனியல்பு கற்குமாப்‌ போல, 
ஒரு மொழி பயிலும்‌ இடத்துத்‌ தங்கி அதனைக்‌ கற்றலே 
பாடுடைத்து. கம்‌ நாட்டுத்‌ தலைககரங்களிலும்‌ பெருங்‌ கல்வி 
நிலையங்களிலும்‌ பன்மொழிச்‌ சூழ்நிலையை ஆக்கிக்‌ கொள்‌ 
வோம்‌. அதனால்‌ உள்காட்டிருந்தே பிற மொழி கற்க 
விரும்பும்‌. ஈம்மனோர்‌ ஆங்கண்‌ சென்று பன்மொழிக்‌ கல்வி 
பெறுவர்‌. இதுவே செலவு சுருங்கிய நேர்வழியாகும்‌; 
எண்ணிய பயனும்‌ நன்னர்க்‌ கைகூடும்‌. இம்முறை கோய்‌. 
ஒரு சிலர்‌ வேண்டுகையின்‌ பொருட்டு, ஊர்தொறும்‌ நகர்‌ 
தொறும்‌ அனைத்துக்‌ குடிமக்கட்கும்‌ பன்மொழி வைப்பு 
அறிவழிக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஒருமொழிப்‌ பெருந்‌ 
தேர்ச்சியில்லா மாணாக்கர்க்கு, ஊர்ப்பட்ட மொழியழுத்தம்‌ 
வாழ்க்கை முரிவாய்வீடும்‌. நரம்‌ வளர்ந்து தாங்கிய சுமையை 
வளருங்‌ குழந்தைமேல்‌ வைப்பது அறிவு முடஞ்‌ செய்யும்‌. 
இப்‌ பன்மொழிப்‌ பாடெல்லாம்‌, *கற்றனைத்து ஊறும்‌ 
அறிவு" (396) என்னும்‌ வள்ளுவ முரண்கள்‌. 


உயர்ந்த எண்ணத்திற்குப்‌ பரந்த அறிவு வேண்டும்‌ 
என்பது மறுப்பில்‌ உண்மை. உலகவறிவும்‌, இந்தியவறிவும்‌, 
தமிழகவறிவும்‌ தமிழ்மகனுக்குத்‌ தன்மொழி வாயிலாய்‌ 
வாராவோ? யார்க்கும்‌ அவரவர்‌ தாய்மொழிக்‌ கல்வியில்‌ 
அன்னைப்‌ பால்போல்‌ அறிவுப்பால்‌ ஊறாதோ? ஓவ்வோர்‌ 
அறிவிற்கென ஓவ்வொரு மொழியா வேண்டும்‌? இன்ன 
மொழி இன்ன அறிவு பயப்பது என அங்கன்‌ மொழிகளிடை 
வரம்பு ஒன்று உண்டுகொல்‌? இவ்வெல்லாம்‌ மோகக்‌ கூத்து. 
ஞாலத்து மொழிகள்‌ ஓவ்வொன்றிலும்‌ சிற்லெ சொற்களைத்‌ 


அறிவுக்‌ கல்வி 201 


தொகுத்துப்‌ பயின்று கொள்வதால்‌, உலகவொற்றுமையோ 
உலகவறிவோ எள்ளளவும்‌ வாராது காண்‌. அறிவு என்பது 
பல்பொருட்‌ சரக்கு. அச்சரக்கு இழுக்கும்‌ ஊர்தியே மொழி 
எனப்படும்‌. ஆதலின்‌ ஈட்டத்தகும்‌ முடிபொருள்‌ அறிவு 
எனத்‌ துணிக. உலக மக்களின்‌ உலக நாடுகளின்‌ இயல்‌ 
.பினையும்‌ வரலாற்றினையும்‌ தமிழ்‌ வாயிலாய்க்‌ கற்றுத்‌ தமிழ்‌ 
மகளும்‌ தமிழ்‌ மகனும்‌ விரைந்து ஞாலவறிவு பெறுப. 
இந்திய அரசியலையும்‌ பல்வேறு இனப்‌ பழக்கவழக்கங்‌ 
களையும்‌ தத்தம்‌ தாய்மொழியில்‌ உணர்ந்து கற்பதால்‌, தமிழ்‌ 
மக்களும்‌ பிறபகு இ மக்களும்‌ இகலின்றிக்‌ கட்டாயம்‌ இன்றி 
இந்திய வொருமை நாடுப, அறிவு நிலைக்களமே அன்பு 
நிலைக்களம்‌. 


இர்காட்‌ சொற்பொழிவின்‌ தலைப்பாக, “அறிவுக்‌ கல்வி” 
எனப்‌ பெயரிட்டுக்‌ கொண்டேன்‌. இன்று காண்பது சொற்‌ 
கல்வி, ஓலிக்கல்வி என்று அடிப்பிழை சுட்டுவதே இத்தலைப்‌ 
யின்‌ உட்கிடை. இந்தியா பெருத்த மொழிச்‌ சேற்றில்‌ உடல்‌ 
பதித்துக்கொண்டு அறிவு மெலிந்து வருகின்றது என்றும்‌, 
மறைவான மொழிப்‌ பூசலால்‌ இந்திய வொருமைத்‌ தளமே 
கெடுங்கொல்‌ என்றும்‌ என்‌ நெஞ்சம்‌ அடிக்கடி கவல்வது 
ண்டு. உரிமை பெற்ற இந்தியாவின்‌ தலைக்கடன்‌ மக்கட்கு 
- அறிவு வழங்குவது; அவரவர்‌ தாய்மொழி வாயிலாய்ப்‌ 
பல்துறையறிவும்‌ ஈல்குவது. அறிவே கல்வீப்பயன்‌ எனவும்‌, 
தாய்மொழியே அனைத்துக்‌ கல்வித்துறைக்கும்‌ உரிய தணி 
கேர்வாயில்‌ எனவும்‌, முதற்கண்‌ இந்தியப்‌ பெருந்தாய்‌ அச்ச 
மின்றி அறிவு பெறுவாளாக. 


சிறந்த பல்துறை யறிஞர்கள்‌ பலராக இந்தியாவில்‌ 
தோன்ற வேண்டுமேல்‌, பொய்ம்மானம்‌ நச்சாது ஐயுறவு 


202 வள்ளுவம்‌ 


ஆடாது, தாய்மொழிக்‌ கல்வியே கல்வி என, அரசு கற்புநெறி ' 
போற்றல்‌ வேண்டும்‌. பள்ளி கல்லூரிகளைச்‌ சூழ்ந்து 
வழங்குவது எம்மொழி, அம்மொழிதான்‌ கல்வி மொழியாதல்‌ 
வேண்டும்‌. நுண்ரைய நினைவு, கூரியவறிவு, கற்பனைவளம்‌ 
எல்லாம்‌ வழங்கும்‌ இயற்கையாற்றல்‌, வழிவழித்‌ தாய்‌ 
மொழிக்கே உண்டு. இதுவரை இந்திய மக்கள்‌ தொகைக்கு. 
ஏற்பப்‌ புத்தறிஞர்‌ பல்காமைக்குத்‌ தாய்மொழி என்னும்‌ 
முதலின்மையே தலைக்காரணம்‌. தாய்மொழிககுக்‌ கல்வித்‌. 
துறைக்கண்‌ அடிமையிருக்கும்‌ வரை, அதனை ஒரு கிழ்நிலைப்‌ 
படுத்தும்‌ வரை, காடு அரசுரிமை பெற்றபோ தும்‌, மக்கள்‌: 
மீளா அறிவடியர்‌, நினைவடியர்‌ ஆவர்‌ என்பது திண்ணம்‌. 
இந்தியக்‌ குடியரசு அறிவுடை மக்களால்‌ நிலைக்க 
வேண்டுவது. கல்விப்‌ பேரால்‌ நாடு செலவிடும்‌ நூற்றினும்‌ 
இறந்த கோடித்தொகை, பன்மொழி மோகத்தால்‌ இன்று 
கொன்னே கழின்றது; சிதறுண்டு சிறு பயனாய்‌ ஓழி 
இன்றது. தாய்மொழியில்‌ அறிவூட்டுவது என்று முறை 
செய்யின்‌, இப்பெருக்தொகையால்‌ இந்திய இளங்குழந்தைக்‌ 
கெல்லாம்‌ கட்டாயக்‌ கல்வி இன்னே உறுத்தலாம்‌ அன்றோ? 


கற்பவவ கற்க; கசடறக்‌ கற்க; கற்றனைத்து ஊறும்‌ 
அறிவு என்ற கல்வி வள்ளுவ மூன்றும்‌ நம்மனோர்‌ உடனே 
தழுவற்கு உரியன; ஈம்‌ கல்வித்‌ துறையாளர்‌ கைக்கொள்ளத்‌ 
தகுவன. கல்‌ விக்கு அழிவும்‌ இ]ரிவும்‌ தருவன எவையாயினும்‌ 
அவை ஓதுக்கற்பாலன.. “கேடில்‌ வீழுச்செல்வம்‌ கல்வி'' 
என்ற அடிமுதல்‌ வள்ளுவம்‌ கல்வித்‌ திட்டத்துக்கெல்லாம்‌ 
ஓர்‌ உரைகல்‌, திட்டம்‌ வெளியீடுமுன்‌ அக்‌ கல்லில்‌ உரை 
செய்க. *தாய்மொரறி வாயிலும்‌ பல்‌ துறையறிவும்‌' என்பது" 
கல்வி வகுப்பார்‌ வாய்பாடு ஆகுகதில்‌. இத்‌ தணிவு இருப்பின்‌ 


அறிவுக்‌ கல்வி 203:: 


நிலையெனச்‌ இறந்த கல்வி இன்றுபோல்‌ அடிக்கடி. 
ஙநிலையாமைப்‌ படாது. 

இதுகாறும்‌ கல்வி வள்ளுவம்‌ நான்கினை, இற்றைக்‌ 
கல்வி நிலைகளோடு பொருந்திச்‌ செய்வன தவிர்வன 
கண்டோம்‌. இணி அறிவு வள்ளுவங்களைக்‌ காண்பதற்கு. 
முன்‌, தமிழ்க்குறள்‌ ஆசான்‌ ஆண்ட கல்வீ அறிவு ஓட்பம்‌ 
என்ற முக்களவிகளின்‌ நுண்பொருளை இவண்‌ விளங்கிக்‌ 
கொள்வாம்‌. 

மன்னன்‌ ஒருவன்‌ வைகறைத்‌ தயில்‌ எழுந்து உலகு. 
நோக்கினான்‌. அவன்‌ கட்பார்வைக்கு முதற்கண்‌ பட்டான்‌ 
கொல்லன்‌ உலைக்களத்து ஓரு சிறுவன்‌. அச்சிறானைப்‌ 
பார்த்துத்‌ இரும்பும்போது சுவராணி அரசன்‌ தலைப்புறத்‌ 
தைப்‌ புண்ணுறுத்தியது. ஊர்காப்பாளரை ஓல்லை ஏவி 
அவ்விளைஞனைக்‌ கட்டிவரச்‌ செய்தான்‌, ஈசலிறகு போலும்‌ 
புண்பட்ட மன்னன்‌. வந்த பையனை விளித்து, “உனக்குக்‌ 
கொலைத்‌ தண்டனை விதித்தேம்‌. இவனைக்‌ கொல்லுக' 
என்று ஆணையிட்டான்‌. சாகத்‌ துணிந்த இளையான்‌, எது 
வீனவ, அரசன்‌ கூறலுற்றான்‌: “யாம்‌ காட்டுப்‌ புரவலன்‌ 
விடியற்போது உன்முகத்து விழித்த பெரு வேந்தாகிய: 
எமக்கே உன்‌ முதற்காட்‌சி தலைப்புண்‌ படுத்துமாயின்‌, நாள்‌ 
தோறும்‌ உன்‌ அழிமுகத்து விழித்தெழுந்த எங்குடிகள்‌ 
என்னென்ன பெருங்கேடு உற்றனரோ அறியகில்லேம்‌. 
மக்கள்‌ பலர்க்கு ஈலஞ்‌ செய்வான்‌ உன்‌ ஒருத்தனுக்குக்‌ 
கொலை சூழ்ந்தனம்‌'' என்று அச்செங்கோலன்‌ விளம்பினான்‌. 
அது கேட்டு, மதிநலம்‌ வாய்ந்த அச்சிற்றிளைஞன்‌, . 
“அமைச்சரீர்‌! தேண்மின்‌! என்‌ முகத்து விழித்தமையால்‌ 
அரசன்‌ உற்றதோ, தலைப்புறச்‌ சிறுகறல்‌. அரசன்‌ முகத்து 
விழித்த யான்‌ உறுவதோ உயிர்க்கொலை. யார்‌ முக விழிப்பு 
நாட்டிற்குப்‌ பேரழிவு?!” என்று துணிச்சலாய்‌ வினவி: 
மீட்டு பெற்றான்‌. 


:204 வள்ளுவம்‌ 


இச்சிறுபையனின்‌ வினா ஒட்பம்‌ காட்டுவது. மக்கள்‌ 
பால்‌ கல்லாக்‌ குழவிப்‌ பருவத்து ஒளிறும்‌ இயற்கை 
யறிவெல்லாம்‌ ஒட்பம்‌ எனப்படும்‌. 
கல்லாதான்‌ ஒட்பம்‌ கழிய௩ன்‌ ராயினும்‌ 
கொள்ளார்‌ அறிவுடை யார்‌ (404) 
என்பது இச்சொல்‌ ஆளப்படும்‌ ஈரிடங்களில்‌ (404, 425) 
ஓரிடம்‌. கல்லாதான்‌ ஓட்பத்தை அறிவுடையார்‌ ஏலார்‌ 
என்றதனால்‌, ஒருவன்‌ ஓட்பம்‌ கல்வியொடு சேர்ந்த வழி 
அவர்‌ ஏற்பர்‌ என்பது கருத்தாயிற்‌று. சாணைபிடியா மணி 
போல்வது ஓட்பம்‌. அது நூலோடு தீட்டிய வழி-௮ஃதாவது 
ஓட்பமும்‌ கல்வியும்‌ இயைந்த புணர்ச்‌சி-அறிவு என்ற 
பெயர்க்கு உரித்து. “மதிநுட்பம்‌ நூலோடு உடையார்க்கு” 
.(636) என்ற குறளால்‌ ஓட்பத்‌ தீட்டு வேண்டுவர்‌ ஆசிரியர்‌. 
ஆவின்‌ இயற்கையாற்றல்‌ முழுதம்‌ பாலாக மாறிவிடுவ 
தில்லை. அஃதொப்ப, ஒருவன்‌ இயற்கையறிவாம்‌ ஓட்பம்‌ 
முழுதும்‌ அறிவாய்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கல்லா 
வொட்பக்‌ கூறும்‌, கற்ற அறிவுக்கூறும்‌ ஆகிய இருஙிலையும்‌ 
ஓவ்வோரளவில்‌ மக்கட்கு உண்டு என்ற காரணத்தால்‌, 
“*மதிநலத்தின்‌ மாண்ட அறிவீனர்‌' (915) என்றார்‌ ஆசிரியர்‌. 


கல்வி என்பது பிறர்‌ அறிவுத்‌ தொகுதி; இறந்த கால 
கிகழ்காலக்‌ கருத்துத்‌ தொகுதி; எள்ளும்‌ பஞ்சும்‌ போல்வது. 
அறிவு எனப்படுவது வருங்கால முன்னுணர்வு; அவ்வுணர்‌ 
விலும்‌ மயக்கற்ற ஈல்‌லுணர்வாம்‌ என்பது வள்ளுவம்‌. 
“அறிவுடையார்‌ ஆவது அறிவார்‌' (427) என்னும்‌ குறட்‌ 
பகுதிக்‌ கண்‌, “ஆவது? என்னும்‌ களவி எதிர்வோடு தக்கதை 
யும்‌ சுட்டும்‌. கல்வி வேறு அறிவு வேறு; கற்றார்‌ வேறு 
அறிவுடையார்‌ வேறு. பலகற்றும்‌ உலகத்தோடு ஒட்ட 
ஓழுகல்‌ காணாதாரைக்‌ *கல்லார்‌' என்று நிறுத்தாது, 
“அறிவீலாதார்‌” (140) என்று முடித்தல்‌ காண்க. 


அறிவுக்‌ கல்வி 205: 


“அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌” என்ற தனிப்‌ பெருமை: 
கற்றார்க்கு இல்லை. “அறிவிலார்‌ என்னுடையரேனும்‌ இலர்‌! 
என்ற குழுவில்‌ “ஆவது” அறியாக்‌ ௧ ற்றுரெல்லாம்‌ அடங்கு, 
வர்‌. நிரம்பிய நுண்ணிய நூல்பல கற்பினும்‌, அவற்றுள்‌” 
வாழ்வுக்கு நல்லது நாடிக்‌ காணும்‌ முன்னுணர்வு வேண்டும்‌: 
கருத்தானன்றே, தமிழ்மொழியில்‌ “காட்‌ என்பது 
அறிவுக்கு ஒரு பெயராயிற்று. “பல நல்ல கற்றக்‌ கடைத்தும்‌' 
என்ற திருக்குறளும்‌, “காதல்‌ மிக்குழி கற்றவும்‌ கைகொடா”' 
என்ற சவகசிந்தாமணியும்‌, “கற்றவர்‌ ஞானம்‌ இன்றேல்‌: 
காமத்தைக்‌ கடக்கலாமோ' என்ற இராமாயணமும்‌ 
அறிவிலாக்‌ கல்வியின்‌ அழிவு தெரிப்பன. 


மக்களாய்ப்‌ பிறந்தார்‌ எல்லார்க்கும்‌ இயற்கை யறிவு 
என்னும்‌ ஓட்பம்‌ உண்டு. ஆனால்‌ பலர்‌ அவ்வொட்ப 
மணியைக்‌ கையாண்டிலர்‌; தீட்டிலர்‌. திட்டிய ஒரு சிலரும்‌ 
தம்‌ அறிவுக்‌ கூர்மையை, “படைகொண்டார்‌ நெஞ்சம்போல்‌" 
(253) என்றபடி, பண்பாக ஆண்டிலர்‌ என்று கண்டார்‌ 
அறிவாசான்‌. இயற்கையறிவை ஒளிபெறத்‌ திட்டவும்‌ 
ஓழுக்கம்பெற ஆளவும்‌ கற்றுக்கொடுக்கும்‌ இரு கோக்க 
ராய்‌, “அறிவு' அதிகாரத்தைப்‌ புதுமுறையில்‌ யாத்தார்‌. 
அறிவாவது யாது? என்று விளம்பாமல்‌, அறிவு இட்டும்‌ 
இடங்கள்‌ யா? என்று விரித்துரைத்தார்‌. இடையறா அறிவுத்‌ 
தட்டுக்குக்‌ கருத்துக்கள்‌ நிரம்ப வேண்டும்‌. எண்ணச்‌ செறிவு: 
சான்றோர்‌ எழுதிய நூல்களிடைத்‌ திணிந்து கடக்கும்‌ என்ற: 
காரணத்தான்‌ அன்றோ, கல்வி மக்களுயிர்க்கு இன்றியமை 
யாததாயிற்று. 


எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு (423) 


-206 வள்ளுவம்‌ 


என்பது: அறிவு உராயத்தகும்‌ ஓரிடம்‌. யாரொருவரும்‌ 
தங்காலத்துக்கும்‌, சூழ்நிலைக்கும்‌, தாம்‌ பெற்ற கல்வி 
கேள்விகட்கும்‌, தம்‌ வாழ்நிலைக்கும்‌ உள்ளாகித்தான்‌ 
கருத்துக்களை மொழிவர்‌; எழுதுவர்‌. கொள்கலம்‌ போல்‌ 
அப்படியே ஏற்றுக்கோடல்‌ அறிவு. எனப்படாது. ஏன்‌? 
சணித்துணர்‌ தலே கன்ஸ்‌ தொழில்‌. தன்‌ வாழ்நிலை 
சூழ்நிலை காலநிலைகளுக்குப்‌ பொரு $துங்கொல்‌? செயற்படுங்‌ 
கொல்‌? எனக்‌ கற்ற கேட்ட கருத்துக்கள்மேல்‌ ஓர்‌ எதிர்‌ 
நோக்குப்‌ பாய்ச்சவேண்டும்‌. இங்ஙன்‌ அளவு மறித்து 
ல ரல்‌, பெரியோர்‌ தம்‌ சொல்மேல்‌ அவகம்பிக்கை 
ஜோ, ஐயுறவு என்றோ குறை கூறற்க. யார்‌ தரினும்‌ 
பணத்தை எண்ணிப்‌ பார்த்து வாங்குகன்றோம்‌. “சரிபார்க்‌ 
இருயே, என்மேல்‌ நம்பிக்கை யில்லையா?' என்று இயல்‌ 
புடையார்‌ கேளார்‌. “நீயும்‌ ஒரு முறை எண்ணிக்கொள்‌ 
அப்பா! யார்க்கும்‌ வழுக்கு உண்டு' என்றுதான்‌ நாணயம்‌ 
சிறந்தாரும்‌ வலியுறுத்துவர்‌. இஃது ஓழுங்கியல்‌. “தாங்கள்‌ 
மொழீிக்தவற்றை எழுத்துவிடாமல்‌ அப்படியே தலைக்‌ 
கொண்டேன்‌' என்றால்‌, அதனைச்‌ சான்றோர்‌ உவவார்‌ நீயும்‌ 
உள்‌ அறிவுகொண்டு உண்மைகாண்‌' என்றே யாப்புறுப்பர்‌. 
சொல்லியவர்‌ திருவள்றூவர்‌ என்பதற்காக, அவர்‌ 
கூற்றை ஆய்வின்‌ றி ஒப்பக்‌ கடமைப்பட்டிலம்‌. இவ்வறிவுப்‌ 
பெருமிதம்‌ திருக்குறள்‌ கற்பார்க்கு வேண்டும்‌. வன்புறை 
யில்லாமலை மக்களைக்‌ கட்டுண்ணும்‌ ஆற்றல்‌ சான்றது 
உண்மைப்‌ பொருள்‌. வள்ளுவர்‌ உரைத்தனவும்‌ கற்பவர்‌ 
தம்‌ ஆராய்வுக்கு உரியனவே என்றகுறிப்பு, யார்‌ யார்வாய்க்‌ 
கேட்பிறும்‌' என்ற குறளகத்துக்‌ கிடக்கின்றது. பசும்‌ 
பொன்‌ உரைதொறும்‌ தானும்‌ ஓளிசறந்து கட்டளைக்‌ 
கல்லும்‌ ஓளிமிகுக்குமாப்போல்‌, திருக்குறள்‌ அனைய 
மெய்ப்பொருளை ஆய்தொறும்‌ உண்மையும்‌ முன்னை 


அறிவுக்‌ கல்வி 207 


யினும்‌ ஓளிறும்‌; அதனைத்‌ தாக்கிக்‌ கணிக்கும்‌ வினையிடை 
அம்‌ அறிவும்‌ இலங்கும்‌. இத்‌ இட்டுவினை யின்றேல்‌ நம்‌ 
௮அறிவொடு பெரியோர்தம்‌ உண்மையும்‌ துலங்கா. ஆதலின்‌ 
ஆராய்வது அவநம்பீக்கை என்னற்க; அறிவொளி என்று 
ஆய்க, 


சென்ற இடத்தால்‌ செலவிடா தீதொரீஇ 
நன்றின்பால்‌ உய்ப்பது அறிவு (432) 


என்பது அறிவு ஓய்வு ஒழிச்சலின்‌ றி, வாழுங்காறும்‌ 
வீழிப்பொடு திட்டிக்கொண்டு இருக்கவேண்டிய பிறி 
தோரிடம்‌. கார்‌ மிதிவண்டி முதலாய ஊர்‌ திகளில்‌ உள்ள 
அடக்கியின்‌ பயன்‌ என்னை? ஓட்டத்தின்‌ வேகத்தை 
வேண்டியளவு மேற்கொள்ளற்கும்‌, பிறவுயிர்க்கும்‌ ஓட்டி 
தனக்கும்‌ ஊறுவரின்‌ விலக்கி நன்னெறிக்கண்‌ செலுத்து 
இற்கும்‌, அடக்கிக்‌ கருவியை ஆளுகின்றோம்‌. இவ்வடக்கி 
இல்லா ஊர்திசளுக்குச்‌ செல்லுரிமை அரசு வழங்காது, 
இவ்வுவமை நெஞ்சுக்கும்‌ அறிவுக்கும்‌ பொருந்தும்‌. உலகச்‌ 
சூழல்கள்‌ என்றும்‌ ஈம்‌ மனத்தைக்‌ கரைமோது அலைபோல்‌ 
தாக்கிய வண்ணம்‌ உள. தாக்கெண்ணங்களுள்‌ வேண்டாத 
வற்றை முன்னரே ஒதுக்‌கக்கொள்ளும்‌ ஓய்வு மனத்துக்கு 
இல்லை. நன்றோ தீதோ ஒன்றினைப்‌ பற்றி நிற்றல்‌ மனவியல்பு 
அவ்வழி அமைச்சன்போல்‌ காத்தோம்பல்‌ அறிவின்‌ கடன்‌. 
தியது பற்றுங்காலைப்‌ பீடித்திழமுத்தலும்‌, மீண்ட மனத்தை 
நல்வழிப்‌ புகுத்தலும்‌ அறிவின்‌ ஒழிவில்‌ தொழில்களாம்‌. 
மனம்‌ என ஒன்றுள்ளவரை அறிவின்‌ வினைக்கு ஈறில்லை. 
உள்ளத்தின்‌ இமக்கத்தை ஆகாவழி மறிப்பதாலும்‌ ஆகுவழி 
-உய்ப்பதா லும்‌ அறிவு தீட்டுப்‌ பெறும்‌; கூரிதாய்‌ ஒளிறும்‌. 
. அறிவு தீண்டா நெஞ்சு மூச்கணாங்கயிறு இல்லாப்‌ பொலி 
காளை ஓக்கும்‌. பிறட்பறிவை வாழ்வுத்‌ தொடர்புடைய 


208 வள்ளுவம்‌ 


அனைத்துக்‌ கருத்தோடும்‌ உராய்ந்தும்‌ பகுத்தும்‌ கணித்தும்‌ 
ஆகவேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. ஆதலின்‌, 'தீது ஒரீஇ" 
நன்றின்பால்‌ உய்ப்பது அறிவு! (422) மெய்ப்பொருள்‌ 
காண்ப தறிவு" (423). “பிறர்‌ வாய்‌ நுண்பொருள்‌ காண்பது: 
அறிவு” (424), “உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு” 
(426) என்றவாறு அறிவாளுகைக்கு இடம்பல வகுத்தோ 
இனர்‌. உடம்பு போல்‌ அறிவு யார்க்கும்‌ உள்பொருளாதவின்‌,. 
அது வேண்டும்‌ என விதிப்பது பொருளற்றது என்று 
எண்ணினார்‌ வள்ளுவர்‌; அதனால்‌ ஆள்வினை அதிகாரத்து 
மெய்ம்முயற்9 வேண்டினாற்போல, அறிவதிகாரத்து “ஆவது” 
காணும்‌ அறிவாட்சியே வேண்டினர்‌ என்று கொள்க. 


திருக்குறள்‌ கற்பவர்‌ தம்‌ அறிவை ஆளுவர்‌ என்று 
நம்பியே ஆசிரியர்‌ நூல்‌ யாத்தார்‌ என நாம்‌ உளன்‌ 
கொள்வோமாக. தன்னறிவு என்னும்‌ தூய நெடுங்கையை 
நீட்டுவார்க்குத்தான்‌ ஏற்ற குறட்பொருள்கள்‌ அகப்படும்‌. 
இக்‌ நரல்‌ பல நிலையறம்‌ கரையும்‌ மாட்சித்து; ஆதலின்‌ 
அட்பன்னிலையுள்‌ தன்னிலை எது? எனக்‌ காண்பது அவரவர்‌ 
அறிவின்‌ தனிக்கடன்‌. *தரங்குக தூங்கிச்‌ செயற்பால” (672): 
என்ற குறட்படி, நீட்டிச்‌ செய்யும்‌ வினைகள்‌ யாவை? 
“செய்தக்க வல்ல செயக்‌ கெடும்‌' (466) எனின்‌, செய்யத்‌ 
தகாதன யா? 'எவ்வது உறைவது உலகம்‌' (426) என்றபடி, 
உலகம்‌ போகும்‌ போக்கு யாது? “அவரவர்‌ பண்பு அறிந்து 
ஆற்றுக்‌ கடை' (469) என்றால்‌, அவரவர்‌ பண்பு எது? 
கற்க கசடறக்‌ கற்பவை' (391) கற்பவை யாவை? “கடன்‌ . 
என்ட நல்லவை எல்லாம்‌'(981 ) ஈல்லவையா? *அமைந்தாங்கு 
ஓழுகான்‌ அளவறியான்‌” (474) அமைவும்‌ அளவும்‌ ஏவை?: 
“ஐல்லும்‌ வகையான்‌ அறவினை” (33) ஒல்லும்‌ வகை யாது?” 
எனவருஉம்‌ எண்ணிலா வினாக்களுக்கு உரிய விடை கண்டு: 


அறிவுக்‌ கல்வி ்‌ 209 


செய்வது நம்‌ அறிவின்‌ பொ றுப்பு, சோறு உண்ண 
வழங்கலாம்‌; ஊட்டவும்‌ செய்யலாம்‌, பிறர்‌ ௨ தவி இவ்வெல்‌ 
லைப்பட்டது. மென்று உட்கொளல்‌ வயிறுடையான்‌ வீனை. 
எனைப்‌ பெரிய நூலும்‌ கருத்து வழங்கும்‌; உளங்கொளச்‌ 
சொல்லும்‌. நூ.லுதவி அவ்வளவிற்று. அக்கருத்துக்களை 
நிலைக்கேற்பக்‌ கணித்துணர்ந்து செய்தல்‌ அறிவுடையான்‌ 
வினை. முடிவில்‌ அவனவன்‌ வாழ்க்கை அவனவன்‌ 
அறிவாட்சிக்கண்ணது என்பது வள்ளுவம்‌. இவ்வுண்மையை 
ஒருதலையான்‌ முற்றுணர்ந்த வள்ளுவர்‌, “அறிவுடையார்‌ 
எல்லாம்‌ உடையார்‌" (430) எனப்‌ பொய்யாக்‌ கருவி 
மொழிந்தார்‌. 


வெள்ளத்து அனைய இடும்பை அறிவுடையான்‌ 

உள்ளத்தின்‌ உள்ளக்‌ கெடும்‌ (622) 
ஆக்கங்‌ கருதி முதலிழக்கும்‌ செய்வினை 

ஊக்கார்‌ அறிவுடை யார்‌ (463) 
பொதுநலத்தார்‌ புன்னலம்‌ தோயார்‌ மதிநலத்தின்‌ 

மாண்ட அறிவி னவர்‌ (915) 


என வரும்‌ பல குறள்களால்‌, அறிவை நம்பியே ஆசான்‌ 
வாழ்வியல்‌ வகுத்தார்‌ என்பது பெறப்படும்‌, பிறப்புக்‌ 
கருவியை முன்னதாப்‌ பயன்படுத்தும்‌ நினைவும்‌ துணிவும்‌ 
மக்கட்கு இல்லை. முன்னோ பின்னோ வீழகிற்கும்‌ அடியற்ற 
வீட்டுச்‌ சுவரை உடனே வீழ்த்தும்‌ அறிவுத்துணிவுடையார்‌ 
எத்துணைப்பேர்‌? சுவர்தானே வீழ்ந்து சிலரைக்‌ கொன்றபின்‌, 
“அன்றே இங்ஙன்‌ நிகழும்‌ என எண்ணினேன்‌' என்று 
துயர்ப்படுவாரே பலர்‌. பெருத்த செல்வக்‌ கணக்கு 
வழக்குகளைக்‌ கூடுதல்‌ குறைவு பாராது, பொய்ம்மானப்‌ 
படாது, சிக்கலறுத்துக்கொள்ளும்‌ முன்னறிவினர்‌ 
வ.-- 14 


210 வள்ளுவம்‌ 


எத்துணையர்‌? பொருள்‌ பறிப்பார்‌ கூற்றை நம்பி, கைப்‌ 
பொருளை மானத்தோடு இழந்து, அறிவும்‌ சுருங்கி மன்றேறித்‌ 
திரிவாரே சாலப்‌ பலர்‌. ஆகாச்‌ சுற்றுப்புறச்‌ சமூகத்தை 
வீடுத்து, யாரும்‌ அறியாப்‌ புத்தூர்‌ போக, வாழவல்ல 
முன்‌ அணர்வீனர்‌ எனையர்‌? பிறந்த ஊராயிற்றே எனத்‌ 
தம்மூர்‌ பற்றிக்கொண்டு, உள்ளது சுருங்கிக்‌ குற்றுயிராய்‌ 
மடிவாரே பலப்பலர்‌. உடல்வலிக்கு ஏற்ப அடக்கிச்‌ 
சிற்றின்பம்‌ துய்ப்பாரும்‌, பொருள்‌ வலிக்கு ஏற்பக்‌ 
குழந்தைகள்‌ பெற்றுக்‌ காமத்துறவு கொள்வாரும்‌ 
எவ்வெண்ணிக்கையர்‌? “அறிவு அற்றம்‌ காக்கும்‌ கருவி” 
என்பது காப்பு வள்ளுவம்‌. இக்கருவியை முன்கூட்டியே 
ஆளாதார்‌ வாழ்வு சீரழியும்‌ என்பது உலகக்‌ காட்‌. 
'எதிரதாக்‌ காக்கும்‌ அறிவினார்‌' (429) என உடன்‌ 
பாட்டானும்‌, 'வருமுன்னர்க்‌ காவாதான்‌ வாழ்க்கை' (435) 
என எதிர்மறையானும்‌, “ஆவது” காணும்‌ அறிவுவன்மை 
வாழ்வுக்கு இன்றியமையாது என வலியுறுத்துவர்‌. 


உலகப்‌ போக்கினை ஒரு நூறாண்டளவும்‌ முன்ன றிந்து 
கணிக்கவல்ல திறத்தினரும்‌, ஈம்முள்‌ அரியராக உளர்‌. தம்‌ 
பின்னை வாழ்நாள்‌ முழுதினையும்‌, இருபத்தை யாண்டு 
ஐம்பதினாண்டு முன்கூட்டியே வகுத்தியலும்‌ அறிவுக்‌ 
கூறுடையாரும்‌ ஈம்மிடைச்‌ சிலராக உளர்‌. நாலைந்து ஆண்டு 
நாலைந்து தங்கள்‌ நாலைந்து நாள்‌ எனக்‌ குறுகிய வருங்‌ 
காலத்தை முன்னுணரும்‌ பெற்றியாளரும்கூட, எண்ணத்‌ 
தக்கவராகவே உளர்‌. மறுகணம்‌ வருவது பகுத்து முன்‌ 
காண வல்லாதாரும்‌, அங்ஙன்‌ காலப்‌ பகுத்தறிவு வேண்டும்‌ 
என்ற உணர்வுகூடத்‌ தோன்றாதாரும்‌, நம்முள்‌ 
சாலப்‌ பலர்‌. இப்பலருள்‌ கற்றார்‌ பெரும்பாலோரும்‌ 
அடங்கக்‌ காண்கிறோம்‌. கற்றார்‌ பலர்‌ அறிவுடையா 
ராக வளரவில்லை. ஆடை ரெய்பவன்‌ தொழிலாளி 


அறிவுக்‌ கல்வி 217 


எனப்படுவானே யொழிய, அதனை உடுப்பவன்‌ உடுத்துக்‌ 
தாழில்‌ காரணமாய்த்‌ தொழிலாளி எனப்‌ பெயர்‌ பெறு 
வானா? வருங்கால உலகைப்‌ பன்னூறுண்டு நினைந்து தம்‌ 
அறிவை நூலால்‌ .வடித்தவர்‌ “அறிவர்‌' எனற்கு உரியரே 
அன்றி, அப்‌ பனுவலைச்‌ கற்கும்‌ அறிவு மாத்திரையால்‌, 
கற்பவர்‌ “அறிவர்‌' என்ற பெயர்க்கு உரியர்‌ ஆகார்‌. 


மறுவில்‌ செய்தி மூவகைக்‌ காலமும்‌ 
நெறியின்‌ ஆற்றிய அறிவன்‌ 


என்றார்‌ தமிழ்‌ முதல்வர்‌ தொல்காப்பியர்‌. இறப்பும்‌ நிகழ்வும்‌ 
ஆகிய கல்வி நிலைக்களத்தினின்று, மெய்யான எதிரது 
உய்த்துணர வல்‌.லுநரே அறிவர்‌ ஆவர்‌. 


நீடிய வருங்காலத்தை முன்‌ எண்ணுதல்‌ அளவில்‌, 
அறிவின்‌ இலக்கணம்‌ நின்றுவிடவில்லை. அங்கன்‌ ஏண்‌ 
ணுவது பிறழாதிருத்தலும்‌ வேண்டும்‌. செம்மைதழுவிய 
மயக்கமில்‌ எதிருணர்வே மெய்யறிவு” எனப்படுவது. 
மக்களுள்‌ எத்துணேச்‌ சால்பினரும்‌ மு ற்றிய மெய்யறி 
-வுடையவராகக்‌ காணோம்‌. கூர்த்த அறிஞர்‌ என ஞாலப்புகழ்‌ 
பெற்றாரும்‌ சில பல கால்‌ பிழைப்பக்‌ கா ண்கின்றோம்‌, 
காட்டின்‌ செலவினைக்‌ கணித்தறிந்த இந்திய முதல்வர்‌ 
காந்தியடிகள்‌ அறப்போர்‌ துவங்கினார்‌. செளரி செளரா 
என்னும்‌ இடத்து எதிர்பாரா வகையாய்‌ மறக்குற்றம்‌ 
நிகழ்ந்தது கண்டு அறப்போரைத்‌ திடீரென நிறுத்தினார்‌, 
தம்‌ கணிப்பு பிழை என்றும்‌, அறப்போர்க்கு இந்தியா 
பக்குவம்‌ எய்‌திற்றிலது என்றும்‌ மெய்யுணர்க்தார்‌. 

கற்றதனால்‌ ஆய பயனென்கொல்‌? வாலறிவன்‌ 

நற்றாள்‌ தொழாஅர்‌எனின்‌? (2) 


என்றபடி, “வாலறிவுத்‌ தொழுகை' ௩ம்‌ பிறப்பு வள்ளுவம்‌. 


212 வள்ளுவம்‌ 


உள்ளன கற்றதன்‌ பயன்‌ உறுவதை மயக்கமின்‌ றி அறிதல்‌: 
என்னும்‌ மெய்ப்பொருட்‌ கொள்கையை, மக்கட்‌ பிறப்பினர்‌ 
யாரும்‌ மளூர்‌. ஒன்றில்லார்‌ அதனைப்‌ பெறுதற்கு உடையா 
ரைச்‌ சார்தல்‌ உலூயல்பு. இறைவனை “வாலறிவன்‌' என்று. 
அறிமுகப்படுத்‌ தியதனால்‌, மருளறிவினராகிய நாம்‌ அவனை 
வணங்குதொறும்‌, இடையறாது எண்ணுதொறும்‌ தூயவறிவு 
ஊறப்‌ பெறுவோம்‌ என்பது வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ ஆயிற்று. 
வாழ்வின்‌ குறிக்கோள்‌ “மாசில்‌ மெய்யுணர்வு பெறுகை” 
என்னும்‌ திண்ணிய எண்ணக்‌ கொழுந்தினையே, “வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழல்‌' என உருவகஞ்‌ செய்தார்‌. இறையுண்மை 
கண்டவர்‌ என்பதற்கு, ஒருவர்‌ தம்‌ பொய்யில்‌அறிவே மெய்ச்‌ 
சான்றாகும்‌. தூயவறிவு தேடாதவர்‌ இறைக்கொள்கை 
சாற்றினும்‌, தம்‌ செயலால்‌ அதனை மறுப்பவர்‌ ஆகின்றார்‌. 
தூய அறிவுப்‌ பசியுடையார்‌ தாம்‌ இறைக்கொள்கை இலர்‌ 
எனினும்‌, என்‌ தாய்‌ மலடி. என்பது போலத்‌ தம்‌ செயலால்‌ 
இறையுண்மை ஓப்பியவர்‌ ஆகின்றார்‌. “தத்தம்‌ கருமமே 
கட்டனைக்கல்‌” அன்றோ! ஒருவர்‌ எய்திய இறைத்தன்மையைக்‌ 
கணித்தற்கு வேறு அளவுகோல்‌ வேண்டா; அவர்தம்‌ 
அறிவே அமையும்‌. காலவுணர்வும்‌, தூயவுணர்வும்‌, நம்மறிவு 
பெற்றது எவ்வளவு அவ்வளவே காண்‌, நாம்‌ எய்திய: 
இறைத்தன்மையும்‌ வணங்கிய இறைத்‌ தொழுகையும்‌. 
என்று துணிக. 


6. குடும்ப வாழ்க்கை 


வாழ்வாங்கு வாழும்‌ குடிமக்களே! 


மெய்வணக்கம்‌. மூன்றாம்‌ நாட்பிறையன்று திருக்குறள்‌ 
முதற்‌ சொற்பொறிவு துவங்கினோம்‌. பிறை வளர்தொறும்‌ 
அதன்‌ ஓளி உடன்‌ வளருமாப்போல, ஈம்கூட்டம்‌ பெருகு 
தொறும்‌ புத்துணர்ச்சி பெருகக்‌ காண்கின்றோம்‌. நாள்‌ 
தொறும்‌ புதுமுகங்கள்‌ தோன்றக்‌ காண்கின்றோம்‌. சென்ற 
ஞாயிற்றுக்கிழமை இவ்வவை தொடங்கிற்று. இன்று மறு 
ஞாயிறு. எட்டு நாட்களாகத்‌ தொடர்ந்து கூடி, வாழ்க்கை 
நோக்கம்‌ தலைவைத்துக்‌ குறளை ஆராய்கின்றோம்‌. 


மூயலா மடியர்களும்‌ கல்லா மடவர்களும்‌ மண்டிக்‌ 
கிடப்பது ஈம்‌ காடு. இன்ன இழ்மக்கட்கு முயற்சியின்‌ 
ஆண்மையையும்‌ கல்வியின்‌ விழுப்பத்தையும்‌ வலியுறுத்தற்‌ 
கென, ஆயுத விழா என்றும்‌, கலைமகள்‌ வீழா என்றும்‌ 
முன்னோர்‌ திருகாள்‌ கி.றுவீனர்‌. இந்காட்களில்‌ மடியர்‌ வினை 
செய்யத்‌ தொடங்குவதில்லை; கல்லார்‌ கற்க முனைவதில்லை. 
அதன்‌ மேலும்‌, ஐயகோ! நாம்‌ காணும்‌ முரண்‌ என்ன? 
முன்னெல்லாம்‌ முயற்சி யுடையாருங்கூட, ஆயுதவிழாவன்‌ று 
கருவிகளையெல்லாம்‌ குளிர்ப்பாட்டி வாளா மடி.ந்திருப்பர்‌.. 


214 வள்ளுவம்‌ 


கற்றாருங்கூட, கலைமகள்‌ வீழாவன்று நால்‌ஏடுகளையெல்லாம்‌ 
மூட்டைகட்டிக்‌ கல்லாதிருப்பர்‌.ஆள்‌ வினைக்கு உரியவிழாவை: 
மடிவிழாவாக, கற்றற்கு உரிய விழாவைப்‌ பேதைவிழாவாக, 
மாறிச்செய்யும்‌ திரிபுணர்ச்சி நம்‌ நாட்டின்‌ பண்பாய்‌ ஊறி 
விட்டது. காட்டு நோக்கத்தினும்‌, ஒன்றையொன்று 
அற்றும்‌ கோக்கமே பல்வகைக்‌ கட்சிகளிடை வளர்ந்து 
வருவது போல, பெரியோர்‌ சொல்லியவற்றைச்‌ செய்யும்‌ 
உணர்ச்சியினும்‌ அங்ஙன்‌ சொல்லிய பெரியோரை வழிபடும்‌ 
உணர்ச்சியே மக்களிடை முந்தி நிற்இன்றது. செயற்பாடே 
வழிபாடு; ஏனைய வெல்லாம்‌ ஊரை ஏய்க்கும்‌ போலிக்‌: 
கூப்பாடு என்ற உண்மையை, வள்ளுவரையும்‌ காந்தியையும்‌ 
தோற்றிய இந்கன்னாடு அணிமையில்‌ உணர்ந்து கொள்ளும்‌: 
என்று ஈம்புகிறேன்‌. 


விழாப்‌ பேரிட்டுப்‌ பீன்னும்‌ மடிபுகும்‌ இர நாட்டில்‌, 
காம்‌ எண்ணாளாகக்‌ குறளைச்‌ செவிமடுத்து வருகின்றோம்‌. 
வாய்மைக்‌ கழகம்‌ காட்டும்‌ ஒழுங்கு இது. யாரும்‌ 
எவ்வினைக்கும்‌ ஓய்வு விழைவது இர்நூற்றாண்டு இயல்பு. 
நீங்களும்‌ குறளோய்வு வேண்டவில்லை; எனக்கும்‌ அது. 
மனத்திற்‌ படவில்லை. செல்லும்‌ வாழ்க்கைக்கு ஓய்வு: 
இருக்தாலன்றோ செய்யும்‌ குறளுக்கு ஓய்வீருக்கும்‌. மன 
மடிவும்‌ வினைமடிவும்‌ ஓய்வல்ல. ஒரு நினைவு விட்டு மறு: 
நினைவு எண்ணுவதே, ஒருவினை விடுத்து மறுவினை 
தொடங்குவதே--மாற்றமே--ஓய்வு எனப்படும்‌. 


காள்‌ தவறா ஈம்‌ குழு எதனை அறிவுறுத்துன்றது?' 
உயிரினும்‌ சிறந்த வாழ்வு நாூலை--செயல்‌ நூலை--நம்‌ 
முன்னோர்‌ கல்லாது கொன்னே கழித்திழந்த ஆண்டுகள்‌ 
பல என்று கவன்று, அவற்றையெல்லாம்‌ ஈடுசெய்யும்‌ 
மூனைப்பையன்றோ இக்குழு தோற்றரவு செய்கின்றது... 
“செய்யப்‌ பிறந்த திருக்குறளைச்‌ செய்யாது தற்கொலைப்‌ 


குடும்ப வாழ்க்கை 215 


பட்டோம்‌; இனிப்‌ படோம்‌' என்ற மனப்‌ புரட்சியை 
யன்றோ இவ்வவை புலப்படுத்துகன்றது. எனைப்‌ பெரிய 
வேலையையும்‌ “சற்றே இரு என்று தள்ளி வைத்து; 
அறு முதல்‌ ஏழு வரை ஒரு மணிப்பொழுது ஈண்டுக்‌ 
குழுமும்‌ உங்கள்‌ ஆர்வம்‌ இனி இத்தமிழகத்து நீடு வாழிய. 
நாட்‌ கருமத்தை ஒதுக்கிக்கொண்டு, எக்காரணத்தானும்‌ 
குறளொனதுக்கம்‌ செய்யா உங்கள்‌ ஒழுங்கு இனிவரும்‌ 
தமிழர்க்கெல்லாம்‌ அமைவதாக. வள்ளுவர்‌ மக்கள்‌ வாழ்விற்‌ 
குறள்‌ கண்டார்‌; மக்கள்‌ அவர்‌ குறளில்‌ வாழ்வு 
காண்பாராக. 

குடும்ப வாழ்க்கை என்பது எட்டாம்‌ நாள்‌ மாலைத்‌ 
தலைப்பு. இத்தலைப்பை வெளியீடும்போதே என்‌ அகம்‌ 
உவக்கின்றது; இன்பம்‌ சிறக்கன்றது. ஏன்‌? குடும்பமாதல்‌ 
உயிரின்‌ இயல்பு; உலகஙிலை. ஆண்‌, பெண்‌ அறவு குறித்து 
மூன்று கோட்பாடுகள்‌ நூல்‌ வழக்கிலும்‌ மக்கள்‌ வழக்கிலும்‌ 
உள. அவற்றுள்‌ ஒன்று பிறவித்‌ துறவு; என்றும்‌ மணமின்றி 
இருப்பது. இம்‌ மணவாத்‌ துறவு வள்ளுவர்க்குச்‌ சிறிதும்‌ 
உடன்பாடன்று. ஆண்‌ தனிமையும்‌, பெண்‌ தனிமையும்‌ 
வாழ்வு எனப்படா; காமஞ்‌ சான்‌ ற உயீர்ப்பிறப்புக்குஇயற்கை 
யாகா; 'மிகநலம்‌ பெற்றாள்‌ தமியள்‌ மூத்தற்று' (1007) 
எனத்‌ தனிநிலைக்குக்‌ கழிவிரக்கப்படுவர்‌ ஆசிரியர்‌. ஊமை 
காவடக்கத்தன்‌ ஆகான்‌; பேடி. புனலடக்கத்தன்‌ ஆகான்‌. 
கண்ணிருந்தும்‌ தீயது காண மறுப்பவன்‌, செவியிருந்தும்‌ 
இயது கேட்க மறுப்பவன்‌, நாவிருந்தும்‌ தியது சொல்ல 
மறுப்பவன்‌ அடக்கமுடையவன்‌ ஆவான்‌. ஆகுங்கால்‌ 
விடுத்து ஆகாக்காலை மடக்கும்‌ வன்மையே அடக்கம்‌ எனப்‌ 
படும்‌. இஃது ஒழுங்கில்‌. இந்நிலை காம நுகர்ச்சிக்கும்‌ 
ஓக்கும்‌. பரத்தை ஈச்சாது பிறன்‌ மனை நயவாது ஒழுகும்‌ 
' ஒரு மனை வாழ்க்கை, மெய்யாகவே “காமவடக்கம்‌' எனப்‌ 


216 வள்ளுவம்‌ 


படும்‌. இவ்வுலகியல்‌ ஒழுக்கத்தை--பி றப்பொழுக்கத்தைத்‌- 
தன்‌ நெஞ்சு அறியத்‌ துறத்தல்‌ என்பது பிறப்பையே 
மாய்ப்பார்க்குக்‌ கடைபோவதாகும்‌. ஒரு மனை வாழ்கீகையாம்‌ 
இல்லறம்‌ ஈன்றா; இளமைத்துறவறம்‌ நன்றா? என ஆராய்ந்த 
வள்ளுவர்‌ இத்துறவு நெறியை இயற்கைக்குப்‌ *பு.றத்‌.தா.று* 
என்றும்‌, இத்துறவோரை இயற்கை கடக்க “முயல்வார்‌” 
என்றும்‌, இத்துறவுப்‌ பயனை *போஓய்ப்‌ பெறுவது எவன்‌” 
என்றும்‌ பொருந்தாமை சூட்டினர்‌. அறத்துப்பால்‌-- 
திருக்குறள்‌ முதற்பால்‌-— இல்வாழ்க்கை, வாழ்க்கைத்‌ துணை, 
மக்கட்பேறு எனக்‌ குடும்பப்‌ பற்றுக்கோடு கொண்டு 
அ௮ன்பான்‌ இயங்குவதை நாம்‌ உணரவேண்டும்‌. “அறன்‌ 
எனப்பட்டதே இல்வாழ்க்கை” (49) என்றார்‌ ஆதலின்‌ 
குடும்பம்‌ அறமும்‌ ஆயிற்று; வாழ்வும்‌ ஆயிற்று. 


இரண்டாவது கோட்பாடு குடும்பத்துறவு; மனைவியை 
இடைகடுவிற்‌ கைவிட்டுச்‌ செல்வது. இம்‌ மணந்த துறவும்‌ 
வள்ளுவர்க்கு உடம்பாடன் று. உடம்படுவரேல்‌, குடும்பம்‌ 
என்பது ஆடவன்‌ நலத்துக்கே ஏற்படுவது என்றும்‌, பெண்‌ 
அவன்தன்‌ இன்பக்‌ கருவி என்றும்‌ கருதியவர்‌ அவர்‌. 
மனைவியைப்‌ பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள” (54) 
என்றும்‌, மக்களைப்‌ “பெறுமவற்றுள்‌ யாம்‌ அறிவதில்லை” 
(61) என்றும்‌, ஒருதலையாய்ப்‌ பாராட்டிய ஆசிரியரே, 
அன்னோர்‌ துறத்தற்கு உரிய அன்பப்‌ பொருள்‌ என்று 
முரணி மொழிவர்‌? துறவு குறித்த வள்ளுவத்தை அறிய 
வீரும்புவார்‌ “துறவு” அதிகாரத்தை நோக்குவாராக. மனைவி 
மக்கள்‌ சுற்றம்‌ முதலாய குறிப்பின்மையை— உயர்‌ இணைத்‌ 
அறவின்மையை-— நினைவாராக. “அறன்‌ எனப்பட்டதே 
இல்வாழ்க்கை” என்ற குடும்ப நிலையைத்‌ துறக்கச்‌ சொல்‌ 
வாரா? ஓரறம்‌ வீடுவது பிறிதோர்‌ ௮ றமாமா? 


குடும்ப வாழ்க்கை 217 


வாழ்க்கை என்பது அகத்திணை; ஆண்‌ பெண்‌ என்னும்‌ 
எருயிர்க்கூட்டு. குடும்பத்‌ துள்‌ இன்றியமையாதவர்‌ ஆணா? 
'பெண்ணா? என்பது பயனற்ற வினா. ஒரு நாளுள்‌ சிறந்தது 
பகலா? இரவா? என்பதை ஓக்கும்‌. கிழவன்‌ இழத்தி 
என்றும்‌, தலைவன்‌ தலைவி என்றும்‌, காதலன்‌ காதலி 
என்றும்‌, ஏற்றத்‌ தாழ்விலாப்‌ பெயர்களையே ஆளுவர்‌ 
தமிழ்‌ நூலோர்‌. இருவருள்‌ யார்மாயினும்‌, எஞ்சியோர்‌ 
நிலை வாழ்க்கையாகாது. 'காதலி இழந்த தபுதார நிலையும்‌, 
காதலன்‌ இழந்த தாபத நிலையும்‌ எனத்‌ தமிழ்‌ முதல்வன்‌ 
தொல்காப்பியன்‌ கூறியாங்கு, இழவு நிலையாகப்‌ புறத்‌ 
தஇணைப்பாற்படும்‌. இது தமிழ்த்‌ துணிபாதலின்‌, குடும்பம்‌ 
ஆண்‌ ஈன்மைக்கு உரியது என்றும்‌, குடித்துக்‌ கழிக்கும்‌ 
கவளைபோல நுகர்ச்சிக்குப்பின்‌ பெண்‌ துறக்கத்தக்கவள்‌ 
என்றும்‌, காணா அவ்வுலக வீடு கருதிக்‌ கண்ட இவ்வுலக 
வீடு துறக்கத்‌ தகுவது என்றும்‌, சாற்றும்‌ கொள்கைகள்‌ 
எல்லாம்‌ வள்ளுவமுரண்கள்‌ எனத்‌ துணிக, 


மணவா நிலையும்‌ துறவன்று; மணந்து விடுகையும்‌ 
அறவன்று. பற்று நீக்கமே வள்ளுவத்‌ துறவாகும்‌. “இயல்‌ 
யாகும்‌ நோன்பிற்கு ஒன்‌ றின்மை' (344) என உடைமைப்‌ 
பற்றும்‌, “அடல்வேண்டும்‌ ஐந்தன்‌ புலத்தை" (343) என 
உடற்பற்றும்‌, “பிறப்பறுக்கல்‌ உ ற்றார்க்கு உடம்பும்‌ மிகை” 
(345) என உயீர்ப்பற்றும்‌ எனவாங்கு, யான்‌ எனது 
என்னும்‌ தற்பற்று அறுவதே உண்மைத்‌ துறவு. ஓர்‌ 
உயர்‌ திணை மற்றோர்‌ உயர்‌ திணைக்கு உடைமையாதல்‌ இல்லை. 
பெண்டிரும்‌ மக்களும்‌ உறவுப்பொருளே யொழிய, மாடு 
-வீடுபோல ஒருவன்‌ உடைமைப்‌ பொருள்‌ அல்லர்‌. இவ்வுலக 
உண்மையை-தமிழ்‌ கண்ட உண்மையை- சமூகவடிப்‌ 
படையாகக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. *யாதனின்‌ யாதனின்‌ 
கீங்கியான்‌' (341) என்ற அலஃறிணைச்‌ சுட்டால்‌, பொருள்‌ 


218 வள்ளுவம்‌ 


உடல்‌ உயீர்‌ என்னும்‌ தன்னகத்‌ துறவையே--மனத்துக்கண்‌- 
பற்று அவிதலையே--ஆரியர்‌ முடித்துக்‌ கூறினார்‌. 


இல்லறமும்‌ துறவறமும்‌ முரணுடை ஒழுக்கங்கள்‌ அல்ல: 
அடிமரமும்‌ பரந்த பெருங்கிளையும்‌ போன்றன. அன்பும்‌ 
அருளும்‌ சான்றன. அன்பு நீங்கியது அருளன்று; அன்பின்‌ 
பரப்பே அருளாவது. ஒரு குடும்பம்‌ வீடுவது துறவன்று; 
உலக முழுதையும்‌ தன்‌ குடும்பமாக அணைப்பதுவே 
துறவாகும்‌. பிறப்பு என்னும்‌ அறிவு வித்திலிருந்து இல்லறம்‌ 
என்னும்‌ அன்புமரம்‌ தோன்றித்‌ துறவு என்னும்‌ அருட்‌ 
பழம்‌ கனிய வேண்டும்‌. “அருள்‌ என்னும்‌ அன்பீன்‌ குழவி” 
(757) என்பது குறள்‌. இல்லறம்‌ இருபாற்கும்‌ உரியது 
போல்‌, துறவறமும்‌ ஓக்க அவ்விரு பாலார்க்கும்‌ உண்டு.. 
ஓருவரை ஒருவர்‌ கைவீடார்‌. ஆள்‌ துறவாது அவாத்‌ 
துறப்பார்‌. முன்னெல்லாம்‌ ஓர்‌ இன்பண்டத்தைத்‌ தான்‌ 
அகராது வைத்திருந்து கணவன்‌ தன்‌ மனைவிக்குக்‌ 
கொடுப்பான்‌; அதுபோல்‌ மனைவியும்‌ கொழு௩னுக்குக்‌ 
கொடுப்பாள்‌; பெற்றோர்‌ தம்‌ மக்கட்குக்‌ கொடுப்பர்‌... 
பிறர்க்கு வழங்கும்‌ இவ்வன்புகிலை இல்வாழ்க்கைக்கண்‌ 
குடும்பவுறுப்பினர்‌ அளவில்‌ காணப்படும்‌. இக்நிலை முதிர்ந்த 
துறவுக்கண்‌, உலகத்தையே தம்‌ குடும்பவுறுப்பினராக 
மதிக்கும்‌ அருள்நிலை பிறக்கும்‌. இரு நிலைக்‌ கண்ணும்‌: 
குடும்பம்‌ என்பது உண்டு; தலைவன்‌ தலைவியர்‌ உளர்‌. 
உடம்பு இளமை முதுமை எனப்‌ பருவமாற்றம்‌ உறுதல்‌: 
போலக்‌ குடும்பம்‌ இல்லறம்‌ துறவறம்‌ என அறமாற்றம்‌ 
பெறும்‌ என்பது சுருங்கிய விளக்கம்‌. மக்கட்‌ பெருமகன்‌ 
வள்ளுவர்‌ கண்ட துறவு நெறிக்கு, உலகச்‌ சான்றோன்‌ 
காக்தயடிகளின்‌ தூய வாழ்க்கைதான்‌ பொய்யா இலக்கியமா 
வது என்று நாம்‌ தெரிந்து கடைப்பிடிப்போமாக... 


குடும்ப வாழ்க்கை 219- 


மணவாத்துறவு உல3யல்பு அன்று; மணந்த துறவு செய்மட்‌: 
நன்றி அறிவன்று என்றுகொண்ட அசிரியர்‌, உலகு ஒட்டும்‌ 
அறங்கரைவதே வள்ளுவம்‌ ஆதலின்‌, இல்லறம்‌ விடாத்‌ 
துறவறம்‌ கூறினார்‌. 

மனம்‌ அறி நண்பர்களே! முத்திறத்‌ துறவுகளுள்‌ 
மக்கள்‌ யாரும்‌ ஒருவந்தம்‌ கொள்ள வேண்டுவது, பற்றுத்‌- 
அறவு என்பதில்‌ ஐயமில்லை. மணந்து வீடும்‌ தன்னலத்‌ துறவு 
ஒருவரும்‌ கொள்ளத்‌ தகாதது என்பதிலும்‌ ஐயமில்லை. 
மணஞ்‌ செய்துகொளாப்‌ பிறவித்‌ துறவுபற்றி ஒன்று: 
சொல்ல விரைவல்‌, இத்துறவு இயற்கை முரண்‌; கொளற்கு.. 
அரியது என்றாலும்‌, ஒரு சிலரேனும்‌ கொள்ளற்கு உரியது. 
குடும்பப்‌ பொறை சுமக்க அஞ்சியோ, தான்தோன்றித்‌ 
தனமாய்க்‌. கண்டவாறு திரிய விழைந்தோ, சிலபல வேக- 
வெறுப்புக்கு உட்பட்டோ, இளமைத்‌ துறவு கோடல்‌ 
கூடாவொழுக்கமாய்‌ இழிக்கப்படும்‌. துறவு நெறிக்கே- 
அவஞ்‌ செய்வதாகும்‌. துறவு இனிக்‌ கடைபோகாது என்று 
அறிய வரின்‌, தன்‌ நெஞ்சு அறியப்‌ பொய்த்து வாழாது, 
பிறர்‌ நகைப்பர்‌ எனப்‌ பொய்ம்மானம்‌ பற்றாது, துறவு உதறி, . 
உண்மையை விளம்பி, மணந்து வாழத்‌ துணிய வேண்டும்‌. 
பிறவியூட்டம்‌ வேடத்தாலும்‌, வெற்ருர வாரத்தாலும்‌ 
சிறிதும்‌ குறையாது என்பது வெளிப்படை. பால்வழிச்‌ 
செல்லாப்‌ பிறவியாற்றலை, மனம்‌ நிறைந்த ஒரு குறிக்கோள்‌ 
வழிச்‌ செலுத்தல்‌ வேண்டும்‌. உலக கலன்‌, நாட்டு நலன்‌, 
குடிநலன்‌, மொழிஈலன்‌, உயிர்கலன்‌, ஏழைநலன்‌ என்ற- 
வகையில்‌ ஒன்று பல மேற்கோடற்கு உரியன. காமத்தால்‌ 
கலக்குறும்‌ மனத்துக்குத்‌ தூய குறிக்கோள்‌ ஒருபற்றுக்கோடு 
ஆகும்‌. கோள்‌ அற்ற துறவு முடிபு எய்தாது. “ஒழுக: 
கத்து நீத்தார்‌ பெருமை' (21) என்றபடி, ஒழுக்கம்‌ சான்ற 
அடிப்படையில்‌ பூணும்‌ மெய்த்துறவு-முற்‌.றிய தன்‌ அவிவு- 


:220 வள்ளுவம்‌ 


வரவேற்கத்‌ தகும்‌. அஞ்சாமையும்‌, பொய்யாமையும்‌, அரிய 
செய்கையும்‌ பிழையாது, காமம்‌ நீத்த துறவிகள்‌.சிலரேனும்‌ 
வாழும்‌ காட்டுக்கு, அதிர வருவதோர்‌ சூறாவளி இல்லை. 
இத்துறவு இருபாலார்க்கும்‌ உரித்து, நிற்க. 


இல்லறம்‌ இயல்பு நெறி என்றா.லும்‌,விலங்குநெறியன்‌ று; 
செய்தற்கு எளிய நெறியும்‌ அன்று. வாய்மையொழுக்கம்‌ 
இயல்பான தூயவழி என்றாலும்‌, அதனைக்‌ கடைப்பிடித்தல்‌ 
கள்ளுக்‌ ரையன்று என அறிவோம்‌. ரூபாய்‌ பத்து நம்பால்‌ 
ஓருவர்‌ வேண்டும்போது, என்னிடம்‌ ரூபாய்‌ நறுவிதாய்‌ 
இல்லை. யானும்‌ யாரிடமாவது பற்றுக்‌ கேட்க நினைத்‌ 
இருக்கிறேன்‌” என்று சொல்லிவிடல்‌ எளிது. இப்படித்தான்‌ 
பலர்‌ தம்‌ நெஞ்சு அறியப்‌ பொய்யறைப. இங்ஙன்‌ பொய்‌ 
படாது, 'நீ முன்‌ என்பால்‌ வாங்கிய கடன்‌ தொகையை 
இன்னும்‌ தராத நிலையில்‌ மறுபடியும்‌ கடன்‌ கேட்றொயே்‌ 
. என்றவாறு உண்மையை நாணும்‌ நாகரிக நடையில்‌ உரைப்‌ 
பார்‌ எத்துணைப்பேர்‌? மெய்ம்மைக்கு அறிவும்‌ செயற்‌ 
அணிவும்‌ வேண்டுமாப்‌ போல்‌, இல்லறத்துக்கும்‌, சிறப்பாகக்‌ 
.தடும்ப அன்பும்‌ அதனை நடத்தும்‌ அறிவும்‌ வேண்டும்‌. ஆண்‌ 
பெண்‌ கூட்டுறவு மட்டும்‌ இல்வாழ்வு ஆகாது காண்‌. 
“அறத்தாற்றின்‌ இவ்வாழ்க்கை ஆற்றின்‌” (46) *இயல்பினான்‌ 
இல்வாழ்க்கை வாழ்பவன்‌' (47), “வையத்துள்‌ வாழ்வாங்கு 
வாழ்பவன்‌' (50) என்ற குறள்களால்‌. பண்பு உடைய 
குடும்பமே பயன்‌உடைய வாழ்வாகும்‌ என்று விதிப்பர்‌ 
அசிரியர்‌. 


குடும்பம்‌ என்பது ஆண்‌ பெண்ணாகிய குடியானவர்‌ 
மக்கட்பயீர்‌ விதைத்து வளர்க்கும்‌ மனைவயல்‌; குழந்தை 
மழலை ஓலிக்கும்‌ இன்பக்காடு; சமூகம்‌ கொந்தளித்துமோ தும்‌ 
அன்பக்‌ குன்று; செயலெல்லாம்‌ நினைவெல்லாம்‌ ஓடி விழும்‌ 
அற்றுக்கடல்‌; அன்பு நீரற்ற காலை சினப்பாலை; குடும்பம்‌ 


குடும்ப வாழ்க்கை 221" 


என்பது உலகத்துப்‌ பலர்‌ எண்ணமெல்லாம்‌ சிறு பேரலையாக- 
வந்து தாக்கும்‌ மண்‌ தீவு; சமூக வழக்கும்‌ புத்தறிவும்‌ 
பூசலீடும்‌ போர்க்களம்‌; அரசு காக்கும்‌ நுண்வேர்‌; நாட்டின்‌ 
எற்நிலையும்‌ காட்டும்‌ அறிவுக்கண்ணாடி; முயல்க, முயல்க. 
என்று தூண்டும்‌ முள்ளிருக்கை; அச்சமில்‌ ஒழுக்க - 
நிலையம்‌. 


குடும்ப நோக்கம்‌ ஒரு குறுகிய நோக்கம்‌ என்பது: 
அறிவுக்குற்றம்‌. இடச்சிறுமை குறுகிய எண்ணம்‌ என்றும்‌, 
இடப்‌ பெருமை பரந்த எண்ணம்‌ என்றும்‌, இடவளவால்‌ - 
எண்ணவளவு கணிப்பது இற்றைய உலகத்துடிப்பு. தமக்குப்‌: 
பிடியாவிடின்‌, சமய வேற்றுமைக்கண்‌ 'நாத்திகம்‌' என்றும்‌, . 
அரசியல்வேற்றுமைக்கண்‌ (பொதுவுடைமை' என்றும்‌ நா 
மறந்தும்‌ உரைக்கப்‌ பழகிவிட்டது. அஃதொப்ப, கருத்துவேற்‌- 
அமைக்கண்‌ எதனையும்‌ 'குறுகய நோக்கம்‌” என்றுநாத்தமும்‌ 
பேறச்‌ சொல்லி, அவ்வளவில்‌ மகிழ்தல்‌ இந்நூற்றாண்டின்‌ 
ஆகாப்‌ போக்கு. உலகமாவது பல்குடும்பத்‌ தொகுதி. தனிக்‌ 
குடும்பம்‌ உலத்தின்‌ ஒரு கூறு. ஆதலின்‌, தன்குடி காப்பவனை 
ஓரளவால்‌ உலகம்‌ காப்பவனாக ஒப்ப வேண்டும்‌. காவா ' 
தொழிவானேல்‌, அக்குடி பி றர்‌ பாரமாம்‌ அன்றோ? 


அடுத்த குடும்பத்தையும்‌ ஒரு சிறு உலகம்‌ என்று: 
மதியாது, அதனைக்‌ கெடுத்தாயினும்‌ தன்‌ குடும்பம்‌ பேணும்‌ 
தடிமைதான்‌ குறுகிய நோக்கு ஆமன்றி, அல்லது செய்யாத்‌ 
தன்னலம்‌ பரந்த நோக்கின்‌ முதலெனத்‌ துணிக. அடுத்த. 
அகத்து முற்றத்து வீசுவான்‌ தன்‌ இல்லக்‌ குப்பை கூட்டும்‌ 
மடமைதான்‌ குறுகிய எண்ணம்‌ ஆமன்றி, தன்‌ தோட்டத்து 
மேட்டில்‌ குவிப்பான்‌ தன்மனைத்‌ தூய்மை செய்யும்‌ அறிவு 
உயர்ந்த நோக்கம்‌ எனத்‌ தெளிக. பிறரை நன்கு மதியாது 
தன்னையே மதித்துக்‌ கொள்வது புன்மை நோக்கம்‌... 


222 வள்ளுவம்‌ 


.பிறரையே மதித்துத்‌ தன்னை மதியாமை வாழா நோக்கம்‌, 
பிறரையும்‌ தன்னையும்‌ மதிப்பது அறிவு நோக்கம்‌. ஆதலின்‌ 
குடிக்கடன்‌ இயல்பாய உலகக்கடன்‌ ஆகும்‌. தன்குடி 
காப்பது தன்‌ பொறுப்பு என அக்‌ குடிப்‌ பிறந்தோர்‌ அறிவு 
பெறுவரேல்‌, காம்‌ மலைக்கும்‌ உலகத்துன்பங்கள்‌ ஒரு கொடிப்‌ 
பொழுதில்‌ ஓழியாகொல்‌? பிறரைக்‌ கொன்று குவித்து காடு 
காக்கும்‌ கொல்லாண்மை போலாது, தன்‌ மெய்யை வருத்தப்‌ 
பொருள்‌ குவித்து வீடு காத்தலின்‌, 'ஈல்லாண்மை (1026) 
என இனித்த பெயர்‌ சூட்டினார்‌ ஆசிரியர்‌. 


தஞ்சைப்‌ பெருவுடையார்‌ கோயிலால்‌ சோழப்பேரரசன்‌ 
இராசராசன்‌ புகழ்படைத்தான்‌. மண்‌ கொட்டிக்‌ கல்லேற்றி 
அக்கோயிலை மெய்யாகவே உழைப்பால்‌ நிறுவிய பல்லாயிரக்‌ 
கூலித்‌ தமிழ்மக்கட்குத்‌ தனித்தனிப்‌ புகழ்‌ உண்டுகொல்‌? 
வரலாறு றந்த பெரும்‌ போர்களில்‌ படைத்தலைவர்‌ சிலர்‌ 
புகழ்‌ பெற்று நிற்ப. அதைன்றி மெய்யாகவே படைமுனை 
நின்று வீலங்கி மன்னுயிர்‌ வழங்கிய தனித்தனி மறவர்தம்‌ 
புகழ்கள்‌ யாண்டுள கொல்‌? இந்திய விடுதலைப்‌ போர்‌ 
வரலாற்றில்‌, அரிய சில தலைவர்கள்‌ பெயர்‌ உலகம்‌ அறியு 
மாறு ஓளி தாங்கி நிற்ப, அத்தலைவர்தம்‌ கட்டளையை 
மேற்கொண்டு பட்டிதொறும்‌ ஊர்தொறும்‌ வீறிட்டெழுந்து 
பல இழவுற்றுப்‌ பலிக்கடன்‌ ஆற்றிய தனித்‌ தனித்‌ 
தொண்டர்தம்‌ புகழ்‌ எழுதப்பட்டது கொல்‌? நாட்டு 
வரலாற்றில்‌ ஆள்வார்‌ இலர்‌ புகமுற்றுத்‌ திகழ, 
சட்டத்தாலும்‌ சமூகத்தாலும்‌ நலிவுற்று, குழவி 
போற்றிக்‌ குடிமை சுமந்த தனித்தனிக்‌ குடும்பத்தினர்‌ 
- இசை எய்தியது உண்டுகொல்‌? கூலியின்‌ அற்றைப்‌ 
புகழ்‌ இராசராசன்‌ ஆண்டுப்‌ புகழாயிற்று. மறவர்‌ 
பொதுப்புகழ்‌ படைத்தலைவன்‌ தனிப்புகழ்‌ ஆயிற்று. 
தொண்டர்‌ உட்புகழ்‌ தலைவன்‌ வெளிப்புகழ்‌ ஆயிற்று. 


குடும்ப வாழ்க்கை 223 


யலர்‌ வீட்டுப்‌ புகழ்‌ ஆள்வான்‌ நாட்டுப்புகழ்‌ ஆயிற்று. 
யலர்‌ வினைத்‌ தொகுதி ஒருவன்‌ ஒளிக்கற்றையாய்‌ நிலவு 
இன்றது. தொண்டனும்‌ மறவனும்‌ கூலியும்‌ தம்‌ காட்‌ 
'செயல்களை இயல்பு எனக்‌ கொள்ளுப. இவை யொப்பக்‌ 
குடும்பியும்‌ தன்‌ குடும்பப்‌ பொறுப்பை வாழ்வின்‌ இயல்பு 
என எண்ணுவான்‌. குடிதாங்குகை ஒருவன்‌ பிறப்புக்‌ 
கடன்‌ என்ற கருத்தால்‌, குடிசெயலைக்‌ கருமம்‌ செய' (1021) 
என்று குறள்‌ கூறும்‌. 


பெருகிலப்பரப்பைச்‌ செய்செய்யாக வரப்புக்‌ கொண்டு 
உழவர்‌ பயிர்போற்றுமாப்போல, மன்பதையைக்‌ குடி 
குடியாகப்‌ பிறப்புப்படுத்தி வாழ்வு பேணுவதே செய 
லொழுங்காகும்‌. சிறு துளி பெரு வெள்ளம்‌ என்பது 
போலச்‌ சிறுகுடிச்‌ செயலே முடிவில்‌ உலகச்‌ செயல்‌ ஆம்‌ 
என்ற நோக்கால்‌, “குடி செயல்‌ வகை' என ஓரதிகாரம்‌ 
புதுமைப்பட நிறுவினார்‌. செயல்‌ வேண்டுவது வள்ளுவம்‌; 
ஆதலின்‌, வினைக்கு உதவாப்‌ பொதுமை அறையாது, வினை 
வேண்டும்‌ சிறப்பிடம்‌-மனையிடம்‌-சுட்டினார்‌. உலக முழுமை 
“பேசாது, உலக வடிப்படை-குடும்ப நிலைக்களம்‌-விளங்க 
இதினார்‌. 

குற்றம்‌ இலனாய்க்‌ குடிசெய்து வாழ்வானைச்‌ 

சுற்றமாச்‌ சுற்றும்‌ உலகு (1025) 
அரன்றபடி, பிற குடிக்கு அல்லது செய்யாத்‌ தன்‌ குடிச்‌ 
செய்கை ஞாலச்‌ செய்கையாம்‌ என்பது வள்ளுவம்‌. 
இவ்வுண்மை உணர்பவர்‌, உலகம்‌ யாங்ஙன்‌ இயங்க 
வேண்டும்‌? என்று வகுக்கும்‌ முறை அறிவர்‌. கடலிற்‌. படு 
பொருளெல்லாம்‌ கரையில்‌ ஒதுங்குமாப்‌ போல, நாம்‌ 
காணும்‌ அறிவு நலமெல்லாம்‌ முடிவில்‌ ஒவ்வொரு 
குடும்பத்துக்கும்‌ சேரவேண்டும்‌. பண்டைத்‌ தமிழ்‌ 
மருத்துவ அறிவு குடும்பந்தோறும்‌ பரவியிருந்த நிலை 


224 வள்ளுவம்‌ 


இதற்கு ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. இன்று பெருவெரும்‌ 
வாழ்க்கைப்‌ பல்லறிவு வேறாக நிற்கன்றதன்றிக்‌ குடும்ப 
மாய்க்‌ கலக்கவில்லை என்பதைக்‌ கல்வி வகுப்பார்‌ நினைவு 
கூர்வாராக. கற்பதும்‌ அறிவதும்‌ எல்லாம்‌ குடிஈல்‌ 
வாழ்க்கைக்கு அன்றோ? 


இதுகாறும்‌ மெய்த்துறவு யாது? குடும்ப அமைப்பின்‌ 
சிறப்பு யாது? என்பன குறித்து உரை செய்தேன்‌. இனி ஒரு. 
குடி. பிறக்கும்‌ தோற்றம்பற்றியும்‌, ஒரு மனைக்‌ காமவின்பம்‌ 
பற்றியும்‌, குடியுறுப்பீனர்‌ தம்‌ இயல்நிலை பற்றியும்‌ திருக்குறள்‌ 
சான்றாகக்‌ காண்போம்‌. உடற்பசிபோல்‌ மெய்யின்பம்‌ 
இயல்பான உயீர்ப்பசி. உண்டால்‌ உணவுப்‌ பசி அடங்குதல்‌ 
போல இணைவிழைச்சால்‌ காமப்பசி தணிந்து நிற்கும்‌... 
கள்ளப்பசி யாவதெல்லாம்‌ பசியாவதில்லை. கண்டவாறு: 
உண்பதெல்லாம்‌ உடலுரம்‌ ஆவதில்லை. புறப்பசி திர்த்தற்கு 
ஓரொழுங்கு இருத்தல்போல்‌ அகப்ப௫த்‌ தீர்வுக்கும்‌ ஒழுங்கு. 
உண்டு. உண்பது பசி தீர்த்தலோடு, உடம்பிற்கலந்து 
உடல்‌ கலமாய்‌ உடலுரமாய்ப்‌ பெருக வேண்டும்‌. காம: 
நுகர்ச்சி வேட்கை தணிப்பதோடு, உயிரிற்‌ கலந்து மன 
நலமாய்‌ கெஞ்சுரமாய்‌ வளரவேண்டும்‌. “உறுதோறு உயிர்‌: 
தளிர்ப்பத்‌ தண்டல்‌” (1106) என்ற குறளால்‌ காதலர்‌ மெய்‌: 
திண்டல்‌, மக்கள்‌ மெய்தீண்டும்‌ உடலின்பம்‌ போலாது... 
உயீரின்பம்‌ என்பது பெறப்படும்‌. 


எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
தானமர்ந்து வரூஉ மேவற்‌ றாகும்‌ 


என்ற தொல்காப்பிய முதனூற்படி, இன்பப்பசி உயிரியல்பு- 
என்றும்‌, அப்பசியாற்றல்‌ இன்றியமையா ஒழுக்கமாவது 
என்றும்‌, இயற்கையை மறித்தல்‌ தலை வந்த குழவியைத்‌- 
தாய்ச்‌ கருப்பையில்‌ மீண்டும்‌ அடக்கப்‌ புகுவதை யொப்ப: 


குடும்ப வாழ்க்கை 225 


ககையாடற்கு உரித்து என்றும்‌, பன்மாணும்‌ பி றப்புண்மை 
யைச்‌ சீர்தூக்கித்‌ தெளிந்த வள்ளுவர்‌ காமத்துப்பால்‌ 
வகுத்தார்‌. வாழ நூல்‌ செய்தார்‌ வள்ளுவர்‌ என்பதற்கு, 
உலகு ஒட்டும்‌ இயற்கைநூல்‌ திருக்குறள்‌ என்பதற்குக்‌ 
காமத்துப்‌ பாலினும்‌ பிறி தாரு கரி வேண்டுங்கொல/ 


இயற்கையுணர்ச்சிகளை வேரறக்‌ களையும்‌ ஆற்றல்‌ 
நம்மனோர்க்கு அப்பாற்பட்டது. நாம்‌ முடிந்த எல்லையாகச்‌ 
செயக்கூடுவது பொதுவில்‌ நிற்கும்‌ இயல்புகளை நல்வழிப்‌ 
பாய்ச்சுவது; அல்நெறி தடுப்பது. புழங்கும்‌ நீர்‌ சாய்க்‌ 
கடையில்‌ ஓடி. விழாது, மறித்துத்‌ தோட்டப்‌ பயிருக்குச்‌ 
செலுத்தும்‌ இருப்புகிலை வன்மைதான்‌ நமக்கு உரியது. 
“நன்‌.றின்பால்‌ உய்ப்பது அறிவு' (422) என்பதுவே வள்ளுவ 
கெறி. இயல்பாய இன்ப வேட்கையை நசுக்கப்‌ புகின்‌, 
உள்ளம்‌ தாங்காது உணர்ச்சி மீதூர்க்து கூடாவொழுக்கங்‌ 
களாய்த்‌, தடுக்க வாராப்‌ பெருங்கோளாறுகளாய்‌, இயல்‌ 
புணர்ச்சி முடிவில்‌ திரிபுணர்ச்சியாய்‌ வாழ்க்கை வற்றிப்‌ 
போம்‌ என்று அஞ்சித்தான்‌, இருபத்தைந்து அதிகாரங்‌ 
களாகக்‌ காமத்துப்‌ பாலை விரிவு செய்தார்‌. “பிறப்பின்பம்‌ 
தூயது; அதனை நுகரும்‌ நெறியும்‌ அயதாதல்‌ வேண்டும்‌" 
என்று மக்கட்கு உணர்த்துவான்‌, ஒருமனை வாழ்க்கை 
அடிப்படையில்‌ நுகர்வு விளம்பினர்‌. இயல்பின்பத்தைச்‌ 
சிற்றின்பம்‌ என்று இழித்துரைப்பார்‌ தம்‌ கூற்று தமக்கு 
உடன்பாடன்று என்பதை, *இனிது கொல்‌ தாமரைக்‌ 
கண்ணான்‌ உலகு? (1103), “புலத்தலிற்‌ புத்தேள்‌ நாடு 
உண்டோ' (1323), “வேட்ட பொழுதின்‌ அவையவை 
போலுமே” (1105) என்று, காதலர்‌ வாய்ச்‌ சொற்களில்‌ 
வெளியிட்டனர்‌. 


திருக்குறள்‌ பல நிலையறம்‌ கரைவது என்று முன்னர்க்‌ 
கூறினேன்‌, அவ்வுரை அறத்துப்பால்‌ பொருட்பால்கள்‌ 
வ.--[5 


ப 


226 வள்ளுவம்‌ 


அளவில்‌ ஓக்கும்‌, காமத்துப்பால்‌ இன்பத்துறைக்‌ கண்‌ 
ஒரு நிலையறம்‌ சுட்டுவது. மக்களுயிரின்‌ மெய்‌ வேட்கையை, 
அஃறிணைபோல்‌ பல்வழிப்‌ படுத்தாது, ஒருவழிப்‌ படுத்து 
வது--ஒருகுடி. யாக்குவது - வள்ளுவம்‌. யார்க்கும்‌ அஞ்சா, 
யாதும்‌ இழவா, என்றும்‌ நீங்கா, ஆழ்ந்தகன்ற இன்ப 
நுகர்வுக்கு உரியநெறி இருபாற்கும்‌ கற்புநெறி என்பது 
வள்ளுவம்‌. ஆதலின்‌ காமத்துப்பால்‌ உயிருடையார்‌ யாரும்‌ 
கற்றற்கு உரியது; வாழ்வு வேண்டுவார்‌ யாரும்‌ ஓழுக்கு 
உரியது. 

காமம்‌ இயல்பு என்பதற்காக, அதனைத்‌ அய்க்குமுறை 
கல்லாதே தோன்றும்‌ என்பது பிழை. இணை விழைச்சு 
எல்லா உயீர்க்கும்‌ பொது. மக்கள்‌ அல்லா ஏனையுயீர்க்குக்‌ 
காமநூல்‌ கற்கும்‌ பேறு இல்லை. அப்பேறு உடைய 
மக்களும்‌ கல்லாதே காமம்‌ நுகர்வரேல்‌, அது அஃறிணை 
யோடு ஒப்பப்‌ பொது நுகர்வாகும்‌. வள்ளுவர்‌ அனைய 
சான்றோர்‌ மனவுணர்வு கண்டு எழுதிய தூய காமப்பனுவல்‌ 
களைக்‌ கற்று, பருவ நம்பி நங்கையர்‌ இன்பப்‌ பாயல்‌ துயில்‌ 
வரேல்‌, அத்துயில்‌ அறிவுத்‌ துயிலாகும்‌. 

மலரினும்‌ மெல்லிது காமம்‌; சிலர்‌அதன்‌ 

செவ்வி தலைப்படு வார்‌ (1289) 


என்பது ஓரு காமக்‌ குறள்‌. இல்லறத்தார்‌ பலர்‌ இன்பம்‌. 
நுகர அறிகிலர்‌ என்றும்‌, அறிந்து முழுச்சுவை காண 
வல்லார்‌ சிலரே என்றும்‌, காமவுணர்ச்சியின்‌ நுண்ணிய 
மென்செவ்வி நினைத்தற்கு உரியது என்றும்‌ இக்குறள்‌ 
கூறும்‌. காமக்‌ கல்வி அறியாராய்‌, வேட்கை மீதூர்ந்த 
காமப்‌ புணர்ச்சி, 


சேனுடைந்து ஒழுகும்‌ செவ்வித்‌ தாமரைப்‌ போது புல்லி 
ஊளுடை உருவக்‌ காக்கை இதழுகக்‌ குடைந்திட்‌ டாங்கு 


குடும்ப வாழ்க்கை 227 


என்றபடி இழித்துரைக்கப்படும்‌. தமிழ்‌ இயற்கை மொழியா 
லின்‌, காமம்‌ உலகியல்பு என்று அணிந்து, ஐந்தினை 
என்னும்‌ அகத்‌ திணையை வகுத்துக்‌ கொண்டது. சங்கத்‌ 
தொன்னூல்களும்‌ பின்னர்த்‌ தோன்றிய இலை பெரு 
நூல்களும்‌ ஒருமனை வாழ்க்கை வலியுறுத்தும்‌ நோக்க. 
மக்களினத்துக்கே அகப்பொருள்‌ இலக்கணம்‌ வகுத்தோதிய 
இன்பத்‌ தமிழினம்‌ வள்ளுவர்‌ காமத்துப்‌ பகுதியை, மணப்‌ 
பருவத்துக்‌ கற்கதில்‌. காமத்துப்பால்‌ இலக்கியச்‌ சுவைக்கு 
எழுதப்பட்டதன்று; ஆண்டு மூரிந்த இழப்‌ பருவத்து 
மெல்லத்தகும்‌ ஓய்வுப்பகுதியன்று, காதல்‌ மணம்‌ நுகரும்‌ 
காளை குமரியர்‌ கற்கத்‌ தகும்‌ பருவநூல்‌; ஓழுக்க நூல்‌. 
ஆதலின்‌ இள நம்பிஈங்கையர்‌ வாழ்க்கைத்‌ தொடக்கத்து 
மசகீனூலாக வைத்து, ஒருங்கிருந்து இருக்குறள்‌ காமத்துப்‌ 
பாலைக்‌ கற்பாராக. காமக்குறள்‌ நுட்பம்‌ கண்டு இன்ப 
அட்பம்‌ இளைப்பாராக. 


இல்லறத்தீர்‌/ வேட்கை வளர்க்கும்‌ இன்பக்‌ கூறுகளை 
திருவள்ளூவர்‌ நனித்தறிக்த காம வோட்டங்களை--இணி 
ஆராய்வோம்‌. ஆடவர்‌ பெண்டிர்‌ பல்லாயிரம்‌ பேராகக்‌ 
குழுமிக்‌ கேட்கும்‌ இவ்வவைக்கண்‌, லெ நுண்கூறுகளை 
மட்டும்‌ ஈனிநாகரிகமாகச்‌ சொல்லும்‌ எண்ணம்‌ உடையேன்‌. 
காமத்துப்பாலை அவரவர்‌ தாமாகக்‌ கற்பதுவே நாண்‌, 
ெறியாகும்‌. 


பிரிவு, புணர்ச்சியின்‌ பொதுவடிப்படை. இடையீடு 
இல்லா ஈட்புணர்ச்‌சி கோழிப்புணர்ச்சி போன்றது. 
காட்காமம்‌ எடுத்ததற்கெல்லாம்‌ வெகுளும்‌ முன்சினம்‌ போல 
வலுவற்றது; உள்ளத்திற்கும்‌ உடலுக்கும்‌ குடும்பத்துக்கும்‌ 
கேடு பயப்பது, பிரிவால்‌ அகமும்‌ மெய்யும்‌ அறிவும்‌ 
திண்ணியவாம்‌. பிரிவின்‌ அகற்சிக்‌ கேற்பப்‌ புணர்ச்சித்‌ 
அழுவலும்‌, .பிரிந்த வேட்கைக்கு ஒப்பப்‌ புணர்ச்சியின்பமும்‌ 


228 வள்ளுவம்‌ 


பெருகும்‌. கூட்டுப்‌ பேரின்பம்‌ பிரிவுப்‌ பெருந்துன்பத்தால்‌' 
முகிழ்க்கும்‌ என்பது காம வள்ளுவம்‌. ஆதலின்‌, காமத்துப்‌: 
பால்‌ இருபத்தைந்து அதிகாரங்களுள்‌ பதினைந்து அதிகாரம்‌. 
பிரிவுப்‌ பொருளாக ஆசிரியர்‌ அமைத்தார்‌. சங்கவிலக்கியத்‌. 
இலும்‌ பாலைப்‌ பாடல்களே மிகுவரவின அல்லவா? 


உள்ளுவன்‌ மன்யான்‌ மறப்பின்‌ மறப்பறியேன்‌ 
ஒள்ளமர்க்‌ கண்ணாள்‌ குணம்‌ (1125) 


கூடிய தலைவியின்‌ குணங்களை, இவ்வாறு நினைந்து பார்க்கும்‌ 
ஓரு தனி வாய்ப்பினைப்‌ பிரிவு தலைவனுக்கு ஈல்குகின்‌ றது. 


வருகமன்‌ கொண்கன்‌ ஒருநாள்‌ பருகுவன்‌ 
பைதல்நோ பெல்லாம்‌ கெட (1266): 


இவ்வாறு தலைவன்‌ பிரிவுக்‌ காலத்துத்‌ தலைவிக்கு வேட்கை: 
மனத்துள்‌ நீளுகன்றது. பிரிவு என்பது காதலர்கள்‌ 
ஓரிடத்து இல்லா அகற்சியைக்‌ குறிக்கும்‌. இடச்‌ 
சேய்மையால்‌ புணர்வெண்ணம்‌ உள்ளடங்கி நிற்க 
ஒருவர்க்கு ஏனையோர்தம்‌ குணநினைவு அடிக்கடி தோன்றும்‌, 
இடப்‌ பிரிவு எல்லார்க்கும்‌ இயல்வதன்று காண்‌, 
குடும்பமாகவே ஓரிடத்துச்‌ சென்றிருந்து பொருளீட்டுவது.. 
இக்காலத்து வினையாயிற்று. நெடுநாட்‌ புணராக்‌ கால 
நீட்டிப்பே பிரிவின்‌ உட்கோள்‌; ஆதலின்‌ மீதூர்ந்த இன்பம்‌ 
வீழைவார்‌ உரத்தாற்‌ காமம்‌ அடக்கி, உடனிருந்தும்‌ பிரிவுத்‌. 
துன்பம்‌ மேற்கொள்வர்‌; இடையீடு செய்து கொள்வர்‌. 


ஊடல்‌ புணர்ச்சியின்‌ சிறப்படிப்படை. வேட்கைத்‌. 
தடிபட்டுக்‌ கூடும்‌ சொடிப்புணர்வு விலங்குப்‌ புணர்ச்சி 
போன்றது. இக்கூட்டம்‌ உடற்கழிவாம்‌ அன்றி, உயிர்‌ 
நலம்‌ ஆகாது. மெம்ம்முயக்கு ஆமன்றி, அன்புக்‌ 


குடும்ப வாழ்க்கை 229 


கூட்டம்‌ ஆகாது. எண்ணம்‌ மக்கட்‌ பிறப்பின்‌ தனிப்பண்பு. 
ஆதலால்‌, எவ்வினைக்கும்‌ எண்ணச்‌ சிறப்பு ஊட்டல்‌ 
'வேண்டும்‌. காதலர்‌ தம்முள்‌ பரிமாறிக்‌ கொள்ளும்‌ 
பேரெண்ணமே ஊடல்‌ எனப்படும்‌. பிரிவு என்னும்‌ 
நெட்டிடை அகற்சி புணர்ச்சி வேட்கையை மிகுவிக்கும்‌. 
ஊடல்‌ என்னும்‌ பாயற்‌ சிறுபிரிவு புணர்ச்சி இன்பத்தை 
மிகுவிக்கும்‌. ஊடி இன்பம்‌ நுகர்ந்தார்‌ கொடிக்கூட்டுறவை- 
அடிக்கடி புணர்‌ தலை-ஈச்சார்‌ என்பது வள்ளுவம்‌ புணர்ந்து 
கையறுதற்கு முன்‌, இன்பநினைவுக்‌ கூறுகளைக்‌ கற்பனையால்‌ 
எழுப்பிக்‌ கொள்வார்க்குப்‌ புணர்ச்சி வலுவுடைத்து. நிறை 
யழிதல்‌, புணர்ச்சி விதும்பல்‌, புலவி, புலவி நுணுக்கம்‌, 
ஊடலுவகை என்ற குறள்‌ அதிகாரங்கள்‌. கற்பார்க்கு 
அடற்கல்வியை நல்குவன. 


ஊடல்‌ காமத்தின்‌ நுண்ணிய நாடி. இந்நாடித்துடிப்பு 
கூடல்‌ என்னும்‌ கலவை மருந்தால்‌ அடங்குவது. “உப்பு 
அமைந்தற்றுல்‌ புலவி' (1302) என்னும்‌ உவமையால்‌, 
ஊடுவார்க்குக்‌ காமமயக்கத்தும்‌ “அளவறிதல்‌' என்னும்‌ 
அறிவோட்டம்‌ வேண்டும்‌ என்பது போதரும்‌. ஊடாப்‌ 
புணர்வால்‌ இன்பம்‌ குறையும்‌; புணரா ஊடலால்‌ அன்பு 
குறையும்‌. 

ஊடல்‌ உணர்தல்‌ புணர்தல்‌ இவைகாமம்‌ 

கூடியார்‌ பெற்ற பயன்‌ (1109) 


என்ற இன்பப்‌ பகுதி மூன்றனுள்‌, பிணங்கலும்‌ அப்‌ 
பிணக்கம்‌ தெளிதலும்‌ ஆகிய இருதுறையும்‌, அறிவுடைய 
அன்புக்‌ காதலர்க்கே மனநலமாய்‌ முடியும்‌. கணவன்‌ 
மனைவி இருவருமோ, இருவருள்‌ ஒருவர்‌ தாமோ அறிவற்றவ 
ராயின்‌, ஊடல்‌ வம்பாகும்‌; உணர்தல்‌ விளங்காமையாகும்‌; 
அதனால்‌ இன்ப முரிவு ஏற்படும்‌. புலவியும்‌ வீழு௩ர்‌ 
கண்ணே இனிது' (1309) என்பது குறள்‌. புலவி, 


230 வள்ளுவம்‌ 


ஊடலுவகை என்ற அதிகாரங்கள்‌ யாத்த ஆசிரியர்‌ 
இவற்றின்‌ வேறாகப்‌ புலவி நுணுக்கம்‌ என ஓரதிகாரம்‌ 
செய்தார்‌. காமத்துப்பால்‌ இருபத்தைந்து அதிகாரங்‌ 
களுள்ளும்‌ இஃதொப்பது பிறிதில்லை காண்‌. 

புலவி நுணுக்கமாவது யாது? ஓரமளிக்கண்‌ இனி: 
இருக்கும்‌ கணவன்‌ மனைவி குடும்பச்‌ செய்திகளைப்‌ பேச 
லாகாது. குடிப்‌ பேச்சுக்‌ காரணமாக எழும்‌ புலவி, 
கருத்து வேற்றுமைக்கு இடனாடப்‌ பாயற்பயனைக்‌ கெடுக்கும்‌-. 
ஊடற்குப்‌ பற்றும்‌ காரணங்கள்‌, ஊடும்‌ அப்பொழுது: 
தோன்றிப்‌ புணர்ச்சியோடு அழிய வேண்டும்‌ என்பது. 
வள்ளுவம்‌. ஊடற்கு முன்னும்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னும்‌: 
நின்று நிலைக்கும்‌ நீடிய செய்திகளைப்‌ புலவிக்‌ காலப்‌. 
பொருளாகக்‌ கொள்வரேல்‌, இன்பத்தோடு மனகலமும்‌. 
கெடும்‌ என்பது ஒருதலை. ர்‌ கிழிய எய்த வடுப்போல 
மாறுமே சீரொழுகு சான்றோர்‌ னெம்‌'என்பது ஓப்ப, அறிவுக்‌ 
காதலர்தம்‌ புலவிக்காரணம்‌ கூடுங்கூட்டத்துப்‌ பிறந்து: 
ஆண்டே மறைய வேண்டும்‌. “இப்பிறப்பில்‌ நின்னைப்‌. 
பிரியேன்‌' என்றான்‌ தலைவன்‌; ம பிறப்பில்‌ பிரிவான்‌ 
என்று கருத்துக்கொண்டு, தலைவீ ஊடினாள்‌. “யாரினும்‌ நின்‌ 
பால்‌ காதலுடையேன்‌' என்றான்‌ தலைவன்‌; யாரினும்‌. 
என்ற சொல்லுக்குத்‌ தன்‌ கணவன்‌ காதலிக்கும்‌ 
மகளிர்‌ பலருள்ளும்‌ என்ற கருத்து எடுத்துக்கொண்டு 
தலைவி புலந்தாள்‌. “வேற்று காட்டிடைப்‌ பிரிந்த 
காலத்து நின்னை நினைத்தேன்‌” என்றான்‌ தலைவன்‌ 
நினைப்பு என்பது ஒருகால்‌ மறந்திருந்தார்க்கு அன்றோ; 
தோன்றும்‌ என்பதாகக்‌ கருத்து வாங்கிக்‌ கொண்டு, 
இன்பக்‌ காய்வு காய்ந்தாள்‌ தலைவி. இவ்வெல்லாம்‌ 
சொல்நுணுக்கம்‌ தலைக்டோய்‌ எழுந்த ஊடற்‌ செய்‌: 
திகள்‌. தலைவன்‌ பூச்குடுதலும்‌, தும்முதலும்‌, அஞ்சித்‌ 


குடும்ப வாழ்க்கை 231 


தும்மல்‌ அடக்குதலும்‌, காதல்‌ மிகுதியால்‌ இமையா து தலைவி 
யின்‌ உறுப்புக்களை கோக்கலும்கூட, ஊட ற்‌ காரணங்களாய்‌ 
முடிகின்றன. 

இன்பக்கிளர்ச்‌சி செய்யும்‌ “கருத்துக்‌ கூர்மை மட்டும்‌ 
புலவி. நுணுக்கம்‌ அன்றுகாண்‌; அக்கூரிய சுவைச்‌ கருத்தும்‌ 
மூன்னும்‌ பின்னும்‌ தொடராது, எழுதச்‌ சீவிய கோலின்‌ 
கூர்மை எழுதுங்கால்‌ ஓடிந்து விடுதல்போல, ஊடலோடு 
தேய்ந்து அழிவதும்‌ புலவி நுணுக்கம்‌ ஆகும்‌ என்று? 
இல்லற அறிஞர்களே! குறிக்கொண்மின்‌! குடும்பப்‌ பேச்சும்‌ 
காதலொருமை செய்யாப்‌ பிற பேச்சும்‌ அமளிக்கண்‌ ஆகாப்‌ 
பேச்சுகள்‌ என்று அணியின்‌! அறிவிலா இன்ப முரிவன்றோ- 
அமளிப்‌ புரட்சியன்றோ--வேண்டாப்‌ பாயற்‌ பேச்சு 
அன்றோ பல குடும்பத்தார்‌தம்‌ தொல்லைக்கு மறைமுகக்‌ 
காரணமாய்‌ நிற்கின்றது. அழுக்கா றுடையான்‌ பிறர்மேல்‌ 
கொண்ட. தன்‌ பகைக்குக்‌ காரணம்‌ ஏதேதோ சொல்லுமாப்‌ 
போல, இன்பமுரிவு உற்ற கணவன்‌ மனைவி ஊரார்க்கு 
ஏதேதோ புறக்காரணம்‌ விளம்புவ. குடும்பச்‌ செய்தி 
தலையிடாதபடி, இலக்கியச்‌ சுவையும்‌ இன்பக்‌ கொழுந்தும்‌ 
துய்கீகும்‌ அறிவுக்‌ காதலர்களாக, சொற்கோட்டமும்‌ மனக்‌ 
கசப்பும்‌ இல்லாக்‌ காமக்காதலர்களாக, புலவி நுணுக்கத்‌ 
தில்‌ தமிழ்க்குடிப்‌ பெருமகன்‌ வள்ளுவர்‌ அமைத்துக்‌ 
காட்டினார்‌. இந்நுட்ப வள்ளுவம்‌ ஊடற்காலத்து நினையத்‌ 
தகுவது. 

நெடுகாட்‌ புணராப்‌ பிரிவுத்‌ துன்பத்தானும்‌, 'ஊடலின்‌ 
உண்டு ஆங்கு ஓர்‌ துன்பம்‌' (1307) என்றபடி புணர்ச்சிக்‌ 
கண்‌ படும்‌ புலவிச்‌ சிறுதுன்பத்தானும்‌, முடிவில்‌ ஒருமனை 
இன்பம்‌ பெருகும்‌ என்பது காமவொழுக்க நூலின்‌ துணிபு. 
இங்ஙன்‌ கற்புநெறிக்கண்‌ நின்று வாழ்க்கைப்‌ பேரின்பம்‌ 
இளைக்கும்‌ உயர்‌ திணை மக்கள்‌ பிறர்மனை நயவார்‌; பரத்தை 


232 வள்ளுவம்‌ 


ஈச்சார்‌. அங்கன்‌ நயத்தலும்‌ நச்சலும்‌ அறம்‌ அல்ல 
என்பது ஒரு பாலாக, இன்பமும்‌ அல்ல என்பது வெளிப்‌ 
படை. காமத்தின்‌ சிறந்த கூறு புணர்ச்சியன்று; ஊடல்‌ 
ஆகும்‌. “புணர்தலின்‌ ஊடல்‌ இனிது' (1326) என்றல்‌ 
காண்க. அவ்வுடல்‌ தானும்‌ புணர்வுபோல்‌ சிறிதளவே 
நிற்பின்‌, துய்க்கும்‌ இன்பம்‌ சிற்றின்பமாய்‌ ஓ.ழியுங்காண்‌. 

ஊடுக மன்னோ ஒளியிழை யாமிரப்ப 

£டுக மன்னோ இரா (1329) 


என்றபடி, நீடிய ஊடலே காமத்தின்‌ உயிர்க்‌ கூறாவது. 
இக்கெட்டுடல்‌ அச்சம்‌ மனக்குடி கொண்ட பிறன்மனை 
தயப்புக்‌ கண்ணும்‌, பொருள்‌ நினைவுடைய பரத்தைத்‌ 
தோய்வுக்‌ கண்ணும்‌ அமைதற்கில்லை. ஆதலின்‌ ஊடல்‌ 
சான்ற தன்னுரிமைப்‌ புணர்ச்சியே-கற்புக்‌ காமமே-௮ றமும்‌ 
ஆன்ற ஒழுக்கமும்‌ ஆம்‌ என்பது வள்ளுவம்‌. திருக்குறளின்‌ 
துணிவு இதுவாதலின்‌, வாழ்வு தொடங்கும்‌ பருவ ஈங்கை 
கம்பியரும்‌ இல்லற வாழ்வினரும்‌ காமத்துப்‌ பாலை 
அறவொழக்க நூலாக-குடும்ப நூலாக-கற்றல்‌ வேண்டும்‌ 
என்பது என்‌ அறிவுரை. 

கற்புடைய ஆண்‌ பெண்‌ முதற்கூட்டு, 'குடி' எனப்‌ 
பெயர்‌ பெறும்‌. காதலர்‌ இருவரும்‌ குடும்ப முதலுறுப்பினர்‌ 
ஆகுவர்‌; குடும்பச்‌ சுமைதாங்கிகள்‌ எனப்படுவர்‌; குடும்பம்‌ 
கணவன்‌ மனைவியின்‌ கூட்டுப்‌ பண்ணை; பெர ப்பு 
வாழ்க்கை. கையெழுத்திட்டார்‌ இருவருள்‌ வலுவுடையானைக்‌ 
கடன்‌ சார்தல்போலக்‌ குடிக்கடனும்‌ ஆண்‌ பெண்ணுள்‌ 
ஆற்றலுடையாசைச்‌ சாரும்‌. 

அமரகத்து வன்கண்ணர்‌ போலத்‌ தமரகத்தும்‌ 

ஆற்றுவார்‌ மேற்றே பொறை (1027) 
எனக்‌ குடிச்சுமை வீழிடம்‌ காட்டுவர்‌. இருவரும்‌ அறிவும்‌ 
திறமும்‌ உடையராயின்‌. குடும்பச்‌ சுமை மட்டுமோ, 


குடும்ப வாழ்க்கை 298 


அமூகத்தின்‌ கொடிய வழக்க முதலாய இடிகளையும்‌ 
.தாங்கிக்கொள்வர்‌. 


எல்லாரும்‌ எல்லாத்‌ தொழில்களை யும்‌ பார்ப்பது என்றல்‌ 
செயல்‌ நிலைக்குப்‌ பொருந்தாது. இன்னார்க்கு இன்னவினை 
என்ற தொமழிற்‌ பகுப்புத்தான்‌ அறிவுக்கும்‌ நடைமுறைக்கும்‌ 
ஏற்கும்‌. பலர்தம்‌ தனித்தனி வினை முடிவில்‌ ஒரு கூட்டுப்‌ 
பயனை விளைக்கும்‌. இஃது உலகியல்‌. இல்லறம்‌ இருவர்‌ 
தொழிற்களம்‌; ஆதலின்‌ கணவனும்‌ மனைவியும்‌ ஆளுக்கோர்‌ 
தொழிற்‌ பகுதியைப்‌ பொதுவாக மேற்கொள்ளல்‌ வேண்டும்‌. 
இம்‌ முறைப்படி அகவினை பெண்‌ கடனாயிற்று; புறவினை 
ஆடவன்‌ கடனாயிற்று. பொருள்வரும்‌ வழிகளை இயற்றலும்‌ 
சட்டலும்‌ மகனுக்கு உரியன; “தற்கொண்டான்‌ வளத்‌ 
தக்காள்‌' (51) என்றபடி, காத்தலும்‌ வகுத்தலும்‌ 
மகளுக்கு உரியன. பிள்ளைகளின்‌ உடல்‌ வளர்த்தல்‌ தாய்க்‌ 
கும்‌, உளம்‌ வளர்த்தல்‌ தந்தைக்கும்‌ கடனாயின. 


ஒரு பள்ளிக்கண்‌ உள்ள ஆசிரியர்கள்‌ இயல்பாகத்‌ 
தத்தமக்கு உரிய வகுப்புக்களுக்குத்தான்‌ பாடம்‌ நடத்துவர்‌. 
ஒராசிரியர்‌ வாராதவன்று அவர்தம்‌ வகுப்பை வந்தவருள்‌ 
இருவர்‌ மேற்பார்ப்பர்‌. ஒரு பொதுநிலையத்து அவரவரும்‌ 
வரையறுத்த தத்தம்‌ கடனை ஆற்றுவதுதான்‌ இயல்பாயி 
னும்‌, அமயஞ்‌ சமயத்துப்‌ பிறர்‌ கடனையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ பரந்த மனப்பான்மை வேண்டும்‌. குடும்பக்‌ 
கடன்‌ ஆணுக்கு இது, பெண்ணுக்கு இது என நுண்ணிதாக 
விதித்தற்கு இல்லை. ஏன்‌? அவர்கள்‌ கூலிக்கு உழைப்பவர்‌ 
அல்லர்‌. குடும்பம்‌ அன்புத்‌ தொழில்‌ நிலையம்‌. 


தந்தை மகற்காற்றும்‌ நன்றி அவையத்து 
முந்தி யிருப்பச்‌ செயல்‌ (67) 


234 வள்ளுவம்‌ 


என்றதனால்‌, மக்கட்குக்‌ கல்வி வழங்கல்‌ தந்‌ைத கடன்‌ 
எனச்‌ சட்டுவர்‌. இதனால்‌ தாய்‌ கடன்‌ இல்லை எனல்‌ 
ஆமோ? ஓர்மின்‌! தமப்பன்‌ பிற ஊர்களுக்குப்‌ பிற நாடு: 
களுக்குப்‌ பொருளிட்டச்‌ செல்லுகிருன்‌; அஃதன்றி இறந்து 
விடுகிறான்‌ எனின்‌, தந்தையோடு குழந்தைக்‌ கல்வி நின்று, 
விடுங்கொல்‌? கணவன்‌ இருக்கும்‌ போதும்‌ மறைந்த. 
பின்னும்‌, தம்மக்களைப்‌ போற்றி அறிஞர்களாய்‌ வளர்க்கும்‌ 
அறிவுடைத்‌ தாயார்‌ பலரைக்‌ காண்கின்றோம்‌. வளர்த்த: 
தாய்ச்‌ சான்றோர்‌ வரலாறுகளைக்‌ க ற்கன்றோம்‌. 


ஈன்று புறந்தருதல்‌ என்தலைக கடனே; 
சான்றோன்‌ ஆக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே 


என்றார்‌ பொன்முடியார்‌. தாய்‌ கைவிட்ட காலை உளத்தோடு 
உடலயும்‌ ஓம்பல்‌ தந்தை முழுக்கடன்‌ அன்றோ? ஆதலின்‌ 
குடித்தொழிற்‌ பகுப்பு விலக்கு மிகுந்த விதியடையது;: 
வரம்பிலா வரம்பு உடையது. 


இன்று பரவிப்‌ பெருகிவரும்‌ ஓர்‌ உலகப்‌ போக்கால்‌,. 
பலர்‌ மனமாசும்‌ அறிவழுக்கும்‌ உ றக்‌ காண்கிறோம்‌. ஒப்புப்‌ 
பார்த்ததற்கு உரியவல்லாப்‌ பொருளையெல்லாம்‌ ஓப்பாக 
மயங்கிக்கொண்டு, உயர்வு தாழ்வு-மேல்‌£ழ்‌-கூறுவது.. 
எதற்கும்‌ ஓர்‌ அடிப்படை பற்றாது கருத்துச்‌ சொல்ல 
விரைவது. ஆணீனம்‌ செய்யும்‌ அவ்‌ வீனைகளையே பெண்‌ 
ணீனமும்‌ செய்தாற்றான்‌ ம திப்பு நிகர்‌ என்றும்‌, வேறுவினை- 
செய்வதால்‌ மதிப்பிழிவு என்றும்‌ பை மசாற்றி வருன்றோம்‌.. 
பெண்ணின்‌ நிலையைக்‌ கணித்தற்கு ஆண்‌ நிலையன்றோ- 
அளவரகின்றது என அடி முரணை உணர்ந்தோம்‌ அல்லோம்‌... 
மக்கட்‌ பிறப்பினரேனும்‌ உடல்‌ வேறான பால்‌ வேற்று: 
மையை நினைந்தோம்‌ அல்லோம்‌. இருபாற்கும்‌ உறிய 
பொதுவினைகளும்‌ உள; ஒரு பாற்கே தகும்‌ சிறப்பு வினை 


குடும்ப வாழ்க்கை 235° 


களும்‌ உள என்று பகுத்து அறிந்தோம்‌ அல்லோம்‌... 
குடும்பம்‌ ஒரு சிறு உலகம்‌; ஆதலின்‌, ஞால வாழ்க்கையை 
இரு சிறப்புக்‌ கூறாகப்‌ பிரித்து, ஆண்‌ பாலார்க்கெல்லாம்‌ 
ஒரு கூற்றுக்‌ கல்வியும்‌; பெண்‌ பாலார்க்கெல்லாம்‌ மறு” 
கூற்றுக்‌ கல்வியும்‌ வழங்கினோம்‌ அல்லோம்‌. கல்வி வேறு: 
சான்ற இருபாலார்‌ மணம்‌ முமுக்குடித்‌ தன்மைத்து என்று 
குடும்பவியல்‌ தெளிந்தோம்‌ அல்லோம்‌. இவ்வின்மைச்‌ 
கெல்லாம்‌ காரணமாவது நம்‌ மயக்கக்கொள்கை. ஆணும்‌ 
பெண்ணும்‌ ஒரே துறைக்‌ கல்வி, ஒருவகை வினை மேற்‌” 
கொள்வதுதான்‌ பிறப்பொப்புமைக்குச்‌ சான்று எனக்‌ 
குடிகெடுக்கும்‌ கோட்பாடு சாற்றுகன்றோம்‌. 


உயர்வு தாழ்வு கணித்தற்கு உரிய செங்கோல்‌ யாது?" 
தீன்‌ கடனைச்‌ செவ்வன்‌ செய்து முடிப்பவன்‌ உயர்ந்தவன்‌;. 
முடிக்க மாட்டாதவனோ பிை ழ்பட முடிப்பவனோ; 
இழிந்தவன்‌. 


பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டளைக்‌ கல்‌ (505) 


என்றபடி, ஒருவர்க்கு மேன்மை கீழ்மை அவர்‌ வினை 
மேல்‌ வைத்துக்‌ காணவேண்டுமேயன்‌ றி, ஒருவர்‌ நிலையை" 
ஏனையோர்‌ நிலையொடு ஓப்பிடப்‌ புகுவதே முதற்கோணல்‌ 
என்று அறிக. இந்திய நாட்டுத்‌ தலைவனும்‌ கழிவெடுக்கும்‌ 
தோட்டியும்‌ தத்தங்‌ கடனைச்‌ செய்யுங்காலை ஒரு நிகராவர்‌.. 
தலைவன்‌ அரசுக்‌ கடனைத்‌ தோட்டி செய்ய இயலான்‌ எனத்‌. 
தலைவற்கு உயர்வு கூறுவிரேல்‌, வீடுதோறும்‌ கொல்லைப்புறம்‌ 
சென்று கழிவள்ளும்‌ தோட்டியின்‌ தாய்க்கடனை 
அத்தலைவன்‌ செய்ய மாட்டுவனோ? தோட்டி. தன்‌ வினையைப்‌ 
பிழையாது ஆற்ற, நாட்டுத்தலைவன்‌ தன்வினையைச்‌ செய்‌": 
யாது பிழைப்பானாயின்‌, உயர்ந்தவன்‌ தோட்டியல்லனோ” 


:236 வள்ளுவம்‌ 


'தோட்டிவினை, துவைப்புவினை, மழிப்புவினை, அடுப்பு 
வினை என்றினையவீனை நாட்டிற்கு வேண்டா; தலைமை வினை, 
அமைச்சு வினை, உறுப்புவினை, படைவினை என்றினையவே 
காட்டிற்கு இன்றியமையாதன என்று சொல்லப்படுங்கொல்‌? 
உலகிற்கு வேண்டிய தொழில்களுள்‌ சிறப்பென இழிவென 
ஒன்றின்று, அவ்‌ வினையைச்‌ செய்யும்‌ திறத்தாற்றான்‌ 
சிறப்பும்‌ இழிவும்‌ தோன்றும்‌ என்ற கருத்தால்‌. சிறப்பு 
ஓவ்வா செய்தொழில்‌ வேற்றுமையான்‌” (972) என்றார்‌. 
கணவனும்‌ மனைவியும்‌ தத்தங்‌ குடும்பப்‌ பொறுப்பை 
ஆற்றுங்காலை, இருவரும்‌ உயர்ந்தோராவர்‌. ஆற்றத்‌ 
.தவறியவர்‌ தாழ்ந்தோராவர்‌. ஆதலின்‌, மதப்பளக்கும்‌ 
கோல்‌ கருமச்செய்கை என்பது வள்ளுவம்‌. 


குடித்துறை அறிஞர்களே! இல்லப்‌ பொறுப்பு 
பெண்ணை சார்ந்தது என்பது தமிழர்‌ செய்த பகுப்பு. 
இல்லாள்‌ மனைவி என்ற சொற்களே கரி. இக்‌ கருத்தா 
னன்றே, “வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ எனச்‌ சிறப்பதிகாரம்‌ 
செய்தார்‌ அசிரியர்‌. “வாழ்க்கை எனைமாட்சித்தாயினும்‌ 
இல்‌' (52), “இல்லவள்‌ மாணாக்கடை உள்ளது என்‌” (53) 
என்ற குறட்பகுதிகளால்‌, குடும்ப வாட்சிக்குத்‌ தலைவியின்‌ 
மாட்சி இன்றியமையாத முதன்மைத்து என்பதுபெறப்படும்‌. 
பெண்‌ தான்‌ பிறந்தகச்‌ சுற்றத்தாரை மதிக்கும்‌ அன்பு 
கோக்கத்தோடு, கணவன்‌ பிறந்த குடிச்‌ சுற்றத்தாரையும்‌ 
மதித்து அணைக்க வேண்டும்‌. இவ்வறிவுப்‌ பண்பினைத்‌ 
தான்‌ *மனைமாட்‌' என்றும்‌, “இல்லவள்‌ மாண்பு” என்றும்‌ 
யான்‌ அடிக்கடி எண்‌ ணுவதுண்டு. 

மக்கட்குப்‌ பெரியோர்‌ துணை, மாணாக்கர்க்கு ஆசான்‌ 
துணை என்பதுபோல, ஆணுக்கு “வாழ்க்கைத்‌ துணை' எனப்‌ 
பெண்ணைச்‌ சிறப்பித்தார்‌. இதனால்‌ மனைவி கணவனுக்கு 


குடும்ப வாழ்க்கை 237 


அமைச்சி ஆவள்‌ என்பது போதரும்‌. கண்ணக கற்பு: 
என்னும்‌ திண்மையுடையவள்‌; பெண்ணிற்‌ பெருந்தக்கவள்‌; 
தெய்வம்‌ தொழாதவள்‌; தற்காத்தவள்‌; தற்கொண்ட 
கோவலன்‌ ஒழுக்கம்‌ பேணியவள்‌ அல்லள்‌; தகைசான்ற: 
சொற்‌ காத்தவள்‌ அல்லள்‌. மனைவியாகத்‌ தன்னைப்‌ பெற்ற: 
கோவலனை, “பெற்றாற்‌ பெறின்‌ பெறுவர்‌' (58) என்றபடி, 
தனக்கே உரிய கணவனாகப்‌ பெற்றவள்‌ அல்லள்‌. நிரம்பிய 
மனைமாட்சி யுடையளாய்‌ இருந்தும்‌, அதனை வேண்டுங்கால்‌ 
துணிந்து ஆட்சிப்‌ படுத்தாமையின்‌, “விருந்து புறந்‌ தருதலும்‌ 
இழந்த என்னை' எனவும்‌, யாவதும்‌ போற்றா ஒழுக்கம்‌. 
புறிந்தீர்‌' எனவும்‌, அவன்‌ சாக்காட்டிற்கு முன்‌ கழுவிரக்கங்‌ 
கொண்டு சொல்லி அமைந்தாள்‌. “தாம்‌ வீழ்வார்‌ தம்வீழப்‌ 
பெற்றவர்‌” (1191) என்றபடி, தான்‌ விரும்பியான்‌ தன்னை 
விரும்பப்‌ பெறாமையின்‌, பரலற்ற காமக்கனியை உண்டிலள்‌. 
குடும்பம்‌ பேணா ஆண்வழிச்‌ சேறல்‌ என்னும்‌ புறக்‌ குற்றப்‌ 
பட்டாள்‌ கண்ணகி. 

ஒருவர்‌ மென்மையை- வலுவின்மையை- மற்றவர்‌ 
தமக்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதே பல சூழ்ச்சியாகக்‌ 
காண்கின்றோம்‌. ஒருவன்‌ எப்பொழுது குற்றப்படுவான்‌ 
என்று சோர்வுப்பதம்‌ பார்த்திருந்து, குப்புற வீழ்ந்தானைக்‌ 
குழியில்‌ தள்ளி, மேலும்‌ மண்‌அள்ளிப்‌ போடுவதே பலர்‌ 
அறிவுக்‌ கூர்மையாகக்‌ காண்கின்றோம்‌. இவ்‌ வாகாப்‌ 
புறவுலகப்‌ போக்கு குடும்ப அகவுலத்து நினைக்கவும்‌ கூடாது 
காண்‌. கணவன்‌ மனைவி இருவருள்‌ ஒருவர்‌ உடற்‌ 
குறையாக, அறிவுப்‌ பிழையாக, பண்புத்‌ தவறாக 
இருப்பரேல்‌, ஏனையோர்‌ அவற்றைத்‌ தன்னலமாகப்‌ பயன்‌ 
கொள்ளல்‌ அறவும்‌ ஆகாது. இன்று பல குடும்பத்தாரிடைக்‌ 
காணுமாப்‌ போல, கணவனோமனை வியோ ஒருவர்குற்றத்தை 
ஊரறியப்‌ பிறர்‌ வீடறிய உய்துக்கொண்டு புறந்தூற்றும்‌- 


-238 வள்ளுவம்‌ 


கயஙிலையும்‌ ஆகாது. இருவருள்‌ ஒருவர்‌ பிழை செய்வராயின்‌, 
அக்குற்றத்தை நிரப்பும்‌ குணப்‌ பெருக்கு ஏனையோர்க்கு 
வேண்டும்‌. ஒருவர்‌ குறையால்‌ குடும்பப்‌ பொதுநிலையம்‌ 
கெட்டுத்‌ தளராதபடி, ஈடு செய்யும்‌ அறிவுப்‌ பெருக்கு 
ஏனையோர்க்கு வேண்டும்‌, “குற்றமே காக்க பொருளாக” 
- (434) என்பது குடும்பக்‌ குறிக்கோள்‌. 


குடும்ப உறுப்பினருள்‌ ஒருவர்‌ குற்றப்படுவரேல்‌, 
அதனைப்‌ பொறுத்துக்‌ கோடல்மட்டும்‌ ஏனையுறுப்பினர்‌ 
கடன்‌ அன்று. பொறுத்தபின்‌, மீண்டும்‌ குற்றம்‌ புகாமல்‌ 
அன்பால்‌ இடித்து வரைநிறுத்தலும்‌ அவர்தம்‌ கடனாகும்‌. 
அங்கன்‌ இடிப்புக்கு உடன்பட்டுக்‌ குடிகலன்ரோக்கித்‌ ' 
திருந்துவது, குற்றவுறுப்பினர்க்கு அறம்‌ ஆகும்‌ என ஈண்டுச்‌ 
சுட்ட விரும்புகின்றேன்‌. 


தற்காத்துத்‌ தற்கொண்டாற்‌ பேணித்‌ தகைசான்ற 
சொற்காத்துச்‌ சோர்விலாள்‌ பெண்‌ )56) 


எனவும்‌, “புகழ்‌ புரிந்த இல்‌ (59) எனவும்‌ வரூஉம்‌ குறட்‌ 
பகுதிகளால்‌, பிழைவழிச்‌ செல்லும்‌ கணவனைத்‌ திருத்தும்‌ 
கடப்பாடு தலைவிக்கு உண்டு என்பது போதரும்‌. 
*வளத்தக்காள்‌' (50) என்றபடி குடும்ப வரவுசெலவுத்‌ 
திட்டம்‌ வகுத்தலும்‌, மனைமாட்கியும்‌, தற்காப்பும்‌, கொழு 
தனைப்‌ பேணுகையும்‌, குடிப்புகழ்‌ விருப்பமும்‌ எல்லாம்‌. 
கல்வி அறிவிலாப்‌ பெண்ணுக்கு நன்னர்‌ வாயா என்பது 
வெளிப்படை. 


செறிவும்‌ நிறைவும்‌ செம்றையும்‌ செப்பும்‌ 
அறிவும்‌ அருமையும்‌ பெண்பால்‌ ஆன 


என்பது தமிழ்‌ முதல்வன்‌ தொல்காப்பியனார்‌ காட்சி, 
ஆதலின்‌ குடும்பப்‌ பெண்ணுக்குப்‌ பல்குலரச்‌ சால்பு 


குடும்ப வாழ்க்கை 239 


“வேண்டும்‌, இல்லாள்‌, மனைவி என்ற கிளவிகள்‌ குடும்ப 
வுறுப்பினருள்‌ தலைவியின்‌ தலைப்பொறுப்பினைச்‌ சுட்டுவன. 
அஃதன்றி, வீட்டுக்கு வெளியே செல்லாது, உலகம்‌ பாராது, 
இடச்‌ சிறு மனைக்குள்‌ முடங்கிக்‌ இடப்பவள்‌ என்பது 
பொருளன்று. கற்பு என்னும்‌ பெயரால்‌ உலக வறிவு 
பெருதபடி, பெண்டிரைக்‌ குறுகிய இடத்துக்குள்‌ அடைத்‌ 
அத்‌ திரியவிடும்‌ சமூகக்‌ கதவைச்‌ “சிறை காக்கும்‌ காப்பூ 
எவன்‌ செய்யும்‌' (57) என்னும்‌ கருத்துப்‌ புரட்சிக்‌ கோடரி 
கொண்டு, சுக்கு நூறுக்கும்‌ தலைவர்‌ வள்ளுவர்‌. இன்று 
பெண்ணினத்துப்‌ பெரும்பாலோர்‌ ஓவ்வாச்‌ சமூகப்‌ பழக்க 
வழக்கத்துட்‌ புதையுண்டு "ெக்கன்றனர்‌; உலகப்‌ புது 
வோட்டம்‌ காணும்‌ கண்ணீலர்‌; காலப்‌ புத்தெண்ணம்‌ 
தோன்றும்‌ நெஞ்சிலர்‌; தூய புதுமைவேட்கும்‌ கணவனோடு 
ஒழுகும்‌ நடையிலர்‌; காரண காரியத்தோடு உரைத்தாலும்‌ 
ஏற்கும்‌ செவியிலர்‌. செக்கு மாடுபோல்‌ சமூகப்‌ பழந்தடமே 
அற்றும்‌ காலினராய்‌, அவற்றையே வலிந்து பேசும்‌ வாயின 
ராய்‌, ஆகாச்‌ சடங்குபற்றி அறிவு முன்னேற்றத்துக்கு 
.இடையூருய்‌ நிற்கக்‌ காண்கின்றோம்‌. இவை அன்னோர்‌ 
குற்றம்‌ அல்ல; பெண்ணை அறிவுக்கு உதவா இனம்‌ எனப்‌ 
பழித்து ஒரு வீட்டுத்‌ தொழுவத்து அடைத்துக்‌ கல்விக்‌ 
.கண்கெடுத்த ஆகாக்‌ கொள்கையாளரின்‌ குற்றம்‌. தூய 
புத்தறிவும்‌, புத்துணர்வும்‌, சமூகப்பழக்கம்‌ பொருந்தாமை 
காணின்‌ துணிந்து கடக்கும்‌ புதுகடையும்‌, உலகம்‌ காணும்‌ 
ஒரு பெரு வேட்கையும்‌, குடும்பக்‌ கல்வியும்‌, காமத்துக்‌ 
கல்வியும்‌, மக்கட்‌ பயிர்‌ வைத்து வளர்க்கும்‌ மருதப்‌ 
பெண்ணினம்‌ பெறுக, பெறுக என்பது திருக்குறட்‌ சுட்டு. 
“குடும்ப வாழ்க்கை என்னும்‌ தலைப்பின்கண்‌ இத்‌ 
துணை நெடும்பொழுது, மெய்த்துறவு, குடும்பச்‌ சிறப்பு, 


240 வள்ளுவம்‌ 


குடித்‌ தோற்றம்‌, ஒரு மனையின்பம்‌, கணவன்‌ மணைவி” 
இயல்புகள்‌ பற்றி வேண்டுமளவு விரித்துரைத்தேன்‌. இனி: 
ஓரளவு, பெற்றுர்க்கெல்லாம்‌ இன்பூட்டும்‌ வள்ளுவர்‌ 
பிள்ளைப்‌ பேச்சைக்‌ கேண்மின்‌/ 


உடம்புபோல்‌ சட்டையையும்‌ ஓர்‌ உறுப்பாகக்‌. 
கொள்வது இயற்கை உலக நாகரிகம்‌, குழந்தைக்கு. 
மெய்ப்பை அணிகின்றோம்‌. நாமும்‌ மெய்ப்பை புக்குக்‌ 
குழந்தையை அணைக்கின்றோம்‌. இத்‌ தழூவல்‌ சட்டைக்கு. 
இன்பமே யொழிய, உடம்பிற்கு இன்பம்‌ அன்று. குழவியின்‌ 
மேனியொடு நம்‌ மேனி படவேண்டும்‌; மெய்யின்பத்துக்கு. 
இடைபடு பொருள்‌ கூடாது என்று காட்டுவாராகி, மக்கள்‌ 
மெய்தீண்டல்‌ உடற்கு இன்பம்‌' (65) என ஒரு பொருள்‌ 
இருசொற்‌ பெய்தார்‌. இஃதோர்‌ ஊற்றின்பம்‌. “அவர்‌ 
சொற்கேட்டல்‌ இன்பம்‌ செவிக்கு” (65) என்பது .கேள்வீ 
யின்பம்‌, “சிறுகை அளாவிய கூழ்‌ அமிழ்தினும்‌ ஆற்று 
இனிதே' (64) என்பது காட்ச கலந்த ஊணின்பம்‌. இக்‌ 
குழவிச்‌ சுவைகள்‌ நீடித்து நிற்பனவல்ல; பருவத்தோடு - 
மறைவன என்ற கருத்தால்‌, “உடற்கின்பம்‌', 'செவிக்கன்பம்‌' 
எனப்‌ புறவளவோடு நிறுத்தினார்‌. இப்புறச்‌ சிறு இன்ப 
வுணர்ச்சியும்கூட, பிறருடைய குழந்தைகளின்‌ மெய்யைத்‌- 
இண்டுவதால்‌, சொல்லைக்‌ கேட்பதால்‌ தோன்றுவதில்லை என 
உலூயல்பு கண்ட வள்ளுவர்‌, *தம்‌ மக்கள்‌ சிறு கை: 
அளாவிய கூழ்‌' (64) “தம்‌ மக்கள்‌ மழலைச்‌ சொற்‌ கேளா தவர்‌” 
(66) எனத்‌ தம்‌ உறவு சுட்டினார்‌. உடல்‌ செவி இன்பம்‌ 
போலாது, தம்‌ மக்களால்‌ பெறத்‌ தகும்‌ நீடித்த இனிமை 
ஒன்றுண்டு; அவ்வினிமை தானும்‌, பெற்றோர்‌ அளவில்‌ 
அடங்காது உலகத்துப்‌ பிறவுயிர்க்கெல்லாம்‌ பயன்படும்‌: 
என்று துணிந்த உண்மை காட்டுவாரா, 


குடும்ப வாழ்க்கை 241 


தம்மின்‌ தம்மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ இனிது (68) 


என ஒரு குறள்‌ யாத்தார்‌. 


மக்களிள்‌ அறிவாக்கமே பெற்றோரின்‌ வளர்ப்பு 
நோக்கம்‌ என்பது குழந்தை வள்ளுவம்‌. இந்நோக்கம்‌ 
மக்கட்‌ பேறு உடையார்க்கு எல்லாம்‌ கைகூடுவது. 
பிள்ளைகளை அறிவுடைமைப்‌ படுத்தாது பொருளுடைமைப்‌ 
படுத்துவதே இன்று பெற்றோரின்‌ பெருரோக்கமாகக்‌ 
காண்கின்றோம்‌. இப்பொருட்பற்றால்‌ பெற்றோர்க்கும்‌, பிறந்‌ 
தோர்க்கும்‌ அடிக்கடி பல பூசல்‌ நிகழக்‌ காண்கின்றோம்‌. 
முதிர்ந்த தாய்‌ தந்தையரை அவர்தம்‌ மக்கள்‌ முற்றும்‌ 
புறக்கணிக்கக்‌ காண்கின்றோம்‌. பெற்றோரினும்‌ அவர்‌ 
ஈட்டிய பொருள்மேல்‌ மக்கள்‌ குறிபார்க்கக்‌ காண்கின்றோம்‌. 
இவ்வெல்லாம்‌ செல்வக்கண்‌ கொடுத்து வளர்த்த வளர்ப்புக்‌ 
குற்றம்‌; தம்மினும்‌ தம்‌ மக்கள்‌ பொருளுடையர்‌ ஆதல்‌ 
வேண்டும்‌ என்று பற்றிய வள்ளுவ முரண்‌. “தம்மின்‌ தம்‌ 
மக்கள்‌ அறிவுடைமை என்பது பெற்றோரின்‌ குறிக்கோள்‌. 
அறிவுடைய தாய்‌ தந்‌ைத தம்‌ மக்களைத்‌ தம்மை காட்டிலும்‌ 
(செல்வராய்‌ அன்று) அறிவினராய்ச்‌ செய்வர்‌ என்ற உயர்‌ 
கோக்கத்தை இக்குறளால்‌ அறிகின்றோம்‌. 


குழந்தை குடும்பத்துக்கு இன்றியமையாப்‌ பொருளா? 
மக்கட்பேறு இல்லா இல்லறத்தார்‌ வாழ்வு இழந்தவரா? 
குடும்ப நோக்கம்‌ குழந்தைப்‌ பயன்‌ கொல்‌? இதுபற்றி 
வள்ளுவர்‌ கருத்து யாது? இன்றியமையாப்‌ பொருள்‌ எனின்‌, 
அது மணந்தார்‌ யாரும்‌ எய்தக்‌ கூடியதாதல்‌ வேண்டும்‌. 
எளிதில்‌ எய்த வாராவிட்டாலும்‌, முயற்சிக்கேனும்‌ எய்த 
லாவதாய்‌ வரல்வேண்டும்‌. அவ்வரவும்‌ ஒழுக்கம்‌ உடைய 
தாதல்‌ வேண்டுங்காண்‌. இவ்வடிப்படையீல்‌ நின்று ஆராயும்‌ 

வ-16 


242 வள்ளுவம்‌ 


போது, உடலணி போலக்‌ குழந்தை இல்லணி செய்யும்‌ 
இறப்புப்‌ பொருளேயன் றி, உறுப்புப்போல்‌ இன்‌ றியமையாப்‌ 
பொருளன்று என்பது பெறப்படும்‌. மனையின்‌ “நன்கலம்‌ 
நன்மக்கட்‌ பேறு' (60) என்பர்‌ வள்ளுவர்‌. கற்பொழுக்கம்‌ 
வலியுறுத்தும்‌ ஆசிரியர்‌, இன்றியமையாதது மக்கட்பேறு 
என்று சொல்வார்‌ என எதீர்பார்க்கலாமா? 


இருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம்‌ விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு (81) 


என்றபடி, வேளாண்மை--பிறவுயிர்க்கு நல்லது 
செய்கை குடும்ப நோக்கம்‌ என்பது குடிவள்ளுவம்‌. 
ஆதலின்‌, *மக்களை இல்லோர்க்குப்‌ பயக்குறை இல்லைத்தாம்‌ 
வாழுகாளே' என்ற நம்பியின்‌ கூற்று திருக்குறட்கு உடன்‌ 
பாடன்று எனினும்‌, குழந்தைப்‌ பேறுடைய குடும்ப 
வாழ்க்கை காதலர்ப்‌ பிணைப்பும்‌, அன்பூற்றும்‌, கடமைப்‌ 
பற்றும்‌, முயற்சிப்‌ பெருக்கும்‌ தரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


அன்பர்களே! நீவிர்‌ விரும்பினும்‌ வெறுப்பினும்‌ குடி. 
நலத்துக்கு ஆகா ஒரு வழக்கத்தினை ஈண்டுச்‌ சட்டத்‌ 
துணிவல்‌. எதற்கும்‌ சோதிடம்‌ பார்ப்பது பலர்‌ குடும்ப 
இயல்பாய்‌ விட்டது. அறிூட்டற்கு எழுந்த பல செய்தித்‌ 
தாள்கள்கூட, மக்களின்‌ சோதிட வெறியைப்‌ பயன்‌ 
கொண்டு விற்பனைபெருக்கி நாட்டினைப்‌ பின்னும்‌ நலிவிக்‌ 
இன்றன. குழந்தை பிறந்த ஞான்றே, சோதிடனை 
அழைத்துவந்து, “குழந்தையின்‌ ஆயுட்காலம்‌ எவ்வளவு? 
இப்பிள்ளைப்‌ பிறப்பால்‌ குடும்பமும்‌ பெற்றோரும்‌ பெறும்‌ 
கலம்‌ தீங்கு என்ன?' என்று வினவி, அவன்‌ வாய்ச்‌ சொல்‌ 
கேட்கக்‌. காண்கின்றோம்‌. “கேடும்‌ பெருக்கமும்‌ இல்லல்ல” 
(115) என்ற உலகியல்‌ அறியாது, “நீ வந்த பின்தான்‌ என்‌ 


குடும்ப வாழ்க்கை 243 


குடி கெட்டுப்‌ போயிற்று' என மனைவியையும்‌, “நீ பிறந்த 
பின்னர்த்தான்‌ எங்கள்‌ நிலை இவ்வாறாயிற்று' எனக்‌ 
குழவியையும்‌ வையும்‌ அன்பற்ற போக்கு இந்நாட்டில்‌ ஊறி 
விட்டது. இவ்வெல்லாம்‌ குடிசெயல்வகை அல்ல என்று 
அணியின்‌! திருக்குறட்படி ஒழுகுவார்க்கு முற்றும்‌ 
பொருந்தா என்று எண்‌ ணுமின்‌/ 


ஆள்வினையும்‌ ஆன்ற அறிவும்‌ என இரண்டின்‌ 
நீள்வினையான்‌ நீளும்‌ குடி (1022) 


என்றபடி, அறிவும்‌ ஆள்வினையுமே குடிசெயல்‌ வள்ளுவம்‌ 
ஆம்‌. சோதிடம்‌ ஆகுக; வீதிப்பற்று ஆகுக; சமூகப்‌ பழக்க 
வழக்கம்‌ ஆகுக; அரசுச்‌ சட்டதிட்டங்கள்‌ ஆகுக; எனைக்‌ 
கொள்கையும்‌ ஆகுக; முயற்சிச்‌ செலவு கெடுத்து மடிமை 
யூட்டும்‌ எதனையும்‌ உதறுமின்‌! அறிவோட்டம்‌ தடுத்து 
' இருட்படுத்தும்‌ எதனையும்‌ ஓட்டுமின்‌! அகத்தூய்மை 
குறைத்து வஞ்சனை பெருக்கும்‌ எதனையும்‌ அதற்றுமின்‌! 
முயற்சி அறிவு தூய்மைகட்கு இடையூறாவனவற்றைக்‌ 
களைமின்‌/ அவற்றுக்கு உறுதுணையானவற்றைப்‌ பற்றுமின்‌/ 
இதுவே வாழ்வியல்‌. 


குடும்பம்‌ என்பது கணவன்‌ மனைவிமக்களைக்‌ கொண்ட 
தாயினும்‌, அப்பெயர்களோடு நின்று விடுவதில்லை. சுற்றுப்‌ 
பொருளோடு முற்றும்‌ தொடர்பிலா ஒரு தனிப்பொருள்‌ 
உலகத்து இன்று. ஞாலத்து அஃறிணை உயர்‌திணைக 
ளெல்லாம்‌ கட்புலனகவேோ நுண்ணிதாகவோ தம்முட்‌ 
சார்புடையன. நெருக்கத்துக்கு ஏற்பச்‌ சார்பின்‌ அளவில்‌ 
வேற்றுமை யுண்டேயன்றி, அறவே சார்புத்‌ தாக்குக்கு 
உட்படாப்‌ பொருள்‌ யாதும்‌ இல்லை. ஓரிடத்து நீர்‌ 
பக்கத்துக்‌ கசிந்து செல்லுமாப்போல, ஒரு குடும்பத்தின்‌ 
கல்லவும்‌ தயவும்‌ உறவுக்‌ குடும்பங்களைச்‌ சார்ந்து பற்றும்‌. 


244 வள்ளுவம்‌ 


கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 
உண்பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌ (166) 


என்பது ஆசான்‌ காட்டும்‌ உலகியல்‌. இச்‌ சுற்றம்‌ விருந்தினும்‌ 
வேறானது. “விருந்து ஓக்கல்‌ தான்‌ என்றாங்கு' (43) என்ற; 
பகுதியில்‌, ஓக்கல்‌ என்பது சுற்றத்தைக்‌ குறிக்கும்‌. 
சுற்றத்தார்‌ சிலபல பொழுது வேண்டா வம்புகள்‌ விதைத்‌ 
தாலும்‌, சமூகக்‌ குழிப்படுத்தி மேலேற வொட்டாது 
தடுத்தாலும்‌, செல்வம்‌ இருக்கும்போது நெருங்கி இல்லாத. 
போது எட்டிப்‌ பாராவீட்டாலும்‌, குடும்பத்துள்‌ புகுந்து 
ஓற்றுமை கெடுத்தாலும்‌, பயனுடைய முட்களைபோல்‌ 
ஓடியாது தழுவுதற்கு உரியோராவர்‌; காத்தற்குத்‌ தக்கவர்‌ 
அவர்‌. 


தன்குடி காக்கப்‌ பிறகுடி கெடுப்பவன்‌ அறிவிலி; தன்‌ 
ஒருகுடியையும்‌ காக்கமாட்டாதவன்‌ மடியன்‌; ஏனைக்‌ 
குடிகட்குத்‌ தமை செய்யாது தன்‌ குடி பேணுபவன்‌ 
இயல்பன்‌; தன்‌ குடியோடு பிற குடிகளையும்‌ காப்பவன்‌ 
சான்றோன்‌. தன்‌ குடியை ஓம்பிய பின்னும்‌ மிகுந்த வவீ' 
யுடையவனுக்கு, நெருங்கிய பிற குடிகளை ஓம்பும்‌ செயற்‌: 
பரப்புவேண்டும்‌. இயல்பன்‌ சான்றோனாக முன்னேறல்‌: 
வேண்டும்‌. ஓவ்வொரு குடும்பத்தானும்‌ தன்‌ உறவுக்‌: 
குடும்டம்‌ காப்பதை அடுத்த கடனாகக்‌ கொள்வானேல்‌,. 
அரசுப்‌ பாரம்‌ பல்வகையால்‌ குறையும்‌. நாட்டு நலன்‌ 
இயல்பாக எங்கும்‌ பெருகும்‌. ஒரு சுற்றக்‌ குழுவில்‌, அங்ஙன்‌ 
பல்குடியையும்‌ தழுவவல்ல ஆற்றல்‌ நிறைந்த சில குடும்பத்‌ 
தாரேனும்‌ இல்லாமல்‌ இல்லை. பின்‌, இல்லாதது யாதோ 
எனின்‌, அச்‌ சில செல்வக்‌ குடும்பத்தாருக்குச்‌ சுற்றந்‌ தழுவும்‌ 
தூய நல்லுணர்ச்சி இல்லை. “ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்‌ ப௫ிப்பர்‌”' 
(837) என்றபடி, செய்தித்தாளில்‌ பெயர்‌ வரவேண்டி 


குடும்ப வாழ்க்கை 245 


வரிந்து கட்டிச்‌ செலவு செய்யும்‌ ஆரவாரவுணர்ச்சியே 
செல்வச்‌ சிலருள்ளும்‌ பலர்பால்‌ உண்டு. 


இப்‌ பொய்யுணர்ச்‌சி பெருகிப்‌ பரவி வரும்‌ இவ்வுலகில்‌, 
கண்கண்ட வறிய தமரைக்‌ காக்கும்‌ மெய்யுணர்ச்சி 
யுடையோர்‌ மிகச்‌ சிலரே போலும்‌. எம்‌ அன்னையைப்‌ 
பெற்றோரும்‌ இச்‌ சிலருள்‌ இருவராவர்‌. அவ்விருவரும்‌, 
உண்மைத்‌ துறவிகள்‌ போலும்‌ எம்மை, பயந்தோர்‌ 
இருவரும்‌ குழவிப்‌ பருவத்து விட்டுச்‌ சென்ற பேரர்களாகிய 
எம்‌ ஐவரை--ஒராண்டு ஈராண்டு அல்ல இருபத்தை 
யாண்டுகள்‌, ஓராயீரம்‌ ஈராயிரம்‌ அல்ல பல்லாயிரத்தொகை 
ரூபாய்கள்‌ மனமுவந்து செலவிட்டுக்‌ காத்த குறிக்கோளு 
டையவர்‌; ஒரு குடித்‌ தொடர்பை நினைந்து ஐந்து குடியாக்கிய 
உயர்வினர்‌; பெற்றோர்‌ இருந்தும்‌ ஒரு பிள்ளைக்குக்‌ கடமை 
செய்யத்‌ தவறும்‌ இவ்வுலகிடை, பெற்றோரும்‌ பிறவும்‌ இல்லா 
ஐந்திளங்‌ குழந்தைகளை, ஆண்டு பலவாக ஒரே நினைவொடு 
புரந்து உலகியல்‌ கற்பீத்த மெய்த்‌ தாய்‌ தந்தையர்‌; எம்‌ 
குடியொடு பிறபல்‌ சுற்றங்களையும்‌ பேணும்‌ உலகநலத்தர்‌; 
புகழென ஓன்று நினைக்க அறியாது கடன்‌ ஆற்றும்‌ பொய்யா 
வாழ்வீனர்‌. அண்மை நலம்‌ பேணும்‌ இத்தூய தமிழ்ச்‌ 
.சான்றார்போல்‌, ஆற்றல்‌ வாய்ந்த செல்வர்‌ சிலர்‌, 'தம்‌ சுற்றத்‌ 
தொகுதி பேணுவது தம்‌ மெய்க்கடன்‌ எனத்‌ தெளிவராக” 
என்பது என்‌ அறிவுரை. தெளிந்து செய்வரேல்‌, குடிசெயல்‌ 
வகை உண்மையாகவே உலகுசெயல்‌ வகையாகும்‌ அன்றோ! 


அளவளாவு இல்லாதான்‌ வாழ்க்கை குளவளாக்‌ 


கோடின்றி நீர்நிறைந்‌ தற்று (523) 


என்பது சிறந்த வாழ்வியல்‌. கணவனும்‌ மனைவியும்‌ 
மக்களும்‌ தம்முள்‌ ஓக்க இருந்து உண்டும்‌ உரையாடியும்‌ 


246 வள்ளுவம்‌ 


ஒல்லும்‌ வினை செய்தும்‌ அளவளரவல்‌ வேண்டும்‌. இக 
நல்லியல்‌ இன்று பல தமிழ்க்‌ குடும்பங்களில்‌ அமைய வில்லை 
என்பது நாணற்கு உரியது. ஒருகுடி. யுறுப்பினர்‌ சுற்றுக்‌ 
குடியினரோடு மனம்விட்டு அளவளாவல்‌ வேண்டும்‌... 
சுருங்கச்‌ சொலின்‌ “அளவளாவுகை' குடும்ப வள்ளுவம்‌ 
என்று அறிக. தன்‌ குடும்பத்தைச்‌ சிற்றுலகமாகவும்‌, 
உலகத்தைத்‌ தன்‌ பெருங்‌ குடும்பமாகவும்‌ எண்ணும்‌ வாழ்‌ 
வியல்‌ ஈம்‌ வள்ளுவப்‌ பெருமகன்‌ கண்டறிந்த குடியியல்‌ 
ஆகும்‌. 


9. வள்ளுவ அரசு 


பிறர்‌ உரிமை மறவாப்‌ பெருமக்களே! 


மின வணக்கம்‌. “வள்ளுவ அரசு' என்பது இற்றை 
மாலைப்‌ பொருள்‌. அரசுப்பேச்சு இந்ஈாள்‌ மக்கட்குப்‌ புதிய 
கேள்விப்‌ பொருளன்று. கேட்டுக்‌ கேட்டுப்‌ புளித்த 
பொருள்‌. அரசியல்‌ என்ற வகைத்‌ தலைப்பு இட்டுக்‌ 
கொண்டு யாரும்‌ எதனையும்‌ எவ்வா றும்‌ எப்போதும்‌ மணிக்‌ 
கணக்காகச்‌ சொன்மாரி பெய்து வருன்றபையாலும்‌, பிற 
தலைப்பிட்ட போதும்‌ அரசியலையே நுழைத்துப்‌ பன்னிப்‌ 
பன்னி மொழிகின்‌றமையாலும்‌, பொதுவாக நம்மக்கட்குச்‌ 
சொற்பொழிவு என்றாலே காலக்கழிவு என்றதோர்‌ உணர்ச்சி 
தோன்றிவிட்டது. படைத்து மொழிவும்‌, உண்மைத்‌ 
திரிபும்‌, பிற கட்சித்‌ தூற்றலும்‌, தன்‌ கட்சித்‌ தனிப்‌ 
பெருமையும்‌, வசவுஈடையும்‌, வம்புக்கிழுத்தலும்‌, ஆகாக்‌ 
கத்தும்‌, ஆட்சேர்ப்பும்‌, இன்ன பல போலிக்குணங்கள்‌ 
குடியரசு என்னும்‌ பெயரால்‌ இற்றைப்‌ பலர்‌ அரசியலின்‌ 
ஓழுக்கமாயின. நாடு கெடுக்கும்‌ இந்நிலை பொறாது, கட்சி 
களின்‌ மேல்‌ மக்கள்‌ காட்டிவரும்‌ வெறுப்பு பெரிதும்‌ 
வரவேற்கத்‌ தக்கது. சொல்‌ திருந்தாத கட்சியாளர்க்குத்‌ 
இருந்திய மக்கள்‌ ஊட்டும்‌ அறிவு இது. மனம்‌ வளர்க்காது 


248 வள்ளுவம்‌ 


வாயை வளர்த்த பேச்சாளர்களுக்கு, ஒழுக்கச்செவ்வியுடைய 
மக்கள்‌ சுட்டும்‌ நாண்‌ வழி இது. யான்‌ கண்ட அரசு 
வள்ளுவங்களை, மேலைக்‌ குற்றங்கள்‌ இன்றி எடுத்து மொழி 
வேன்‌ என்று ஈம்புமின்‌! மாறுபட்ட கருத்துக்கள்‌ இருப்பின்‌ 
இருக்குமே யன்றி மனப்‌ புண்ணுறுத்தும்‌ சொற்கள்‌ 
ஒன்றேனும்‌ வழுக்கியும்‌ உரையேன்‌ என்று துணிமின்‌! 
ஆதலின்‌, என்‌ வள்ளுவ அரசுப்‌ பேச்சினை மனக்‌ திறந்து 
கேட்க வேண்டுவல்‌. 


இற்றை உலகை நினையுங்கால்‌, நமக்கு முன்தோன்றும்‌ 
அரசியல்‌ எண்ணங்கள்‌ பலப்பல. உலகம்‌ ஒன்று; உலக 
மக்கள்‌ ஓரினம்‌ என்றும்‌, ஓர்‌ உலகவரசும்‌ உலகப்‌ 
பொறுப்படையும்‌ வேண்டும்‌ என்றும்‌ பேசுகின்றோம்‌. 
காட்டுச்‌ சிக்கல்களைக்‌ கூட்டுப்‌ பேச்சால்‌ தீர்த்துக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌; தீர்வு காணற்கு உரிய வழி போரன்று 
என்று போரொழிவு பரப்புகின்றோம்‌. ஒரு காடு தன்னம்‌ 
ஊீயாய்‌ வாழவியலாது; பிற நாடுகளின்‌ ஈல்ல திய 
சலவுகள்‌ ஒரு நாட்டினைத்‌ தாக்கவே செய்யும்‌; ஆதலின்‌, 
தன்னாடு என்றளவில்‌ ஆய்வை நிறுத்திக்‌ கொள்ளாது, உலக 
அடிப்படையில்‌ ஒரு காட்டுக்குத்‌ திட்டம்‌ கோலவேண்டும்‌. 
"சோல கன்மை, ஞால வமைதி, போர்த்‌ தடுப்பு ஆகியவை 
எம்‌ நாட்டுக்‌ கோள்கள்‌” என்று ஒவ்வோர்‌ அரசும்‌ சொல்வது 
இன்று பெருகிவரும்‌ எளிய வழக்கு. உலகத்தின்‌ ஒருகோடி. 
யில்‌ கொந்தளிப்பு ஏற்படின்‌, இக்குமுறல்‌ உலகப்‌ போராய்‌ 
வீடக்கூடும்‌; நெருக்கடியை விரைவில்‌ தீர்த்து வைம்மின்‌ 
என்று யாரும்‌ அறியப்‌ பெருங்குரலீடச்‌ காண்கின்றோம்‌. 


த] 
2 


சாதி சமய நிறங்களா லும்‌, மொழி அரசு நாடுகளாலும்‌, 
பல்வேறு பழக்க வழக்கங்களாலும்‌ பிரிவுண்டு கடக்கும்‌ 
மக்களினம்‌, அராயுங்காலை, ஓரினம்‌; இடத்தானும்‌ காலத்‌ 


வள்ளுவ அரசு 249 


தானும்‌ வேறுபட்டுத்‌ தோன்றும்‌ உடலின்‌ நிறத்தையும்‌ 
அமைப்பையும்‌ வைத்துக்‌ கொண்டு, காம்‌ ஒருவரோடு 
ஒருவர்‌ பகைத்துக்‌ கோடல்‌ அறியாமை என்பது இன்று 
வளர்ந்து வரும்‌ நல்லறிவு. ஒருவன்‌ முன்னேற்றத்திற்கு 
இப்‌ புறவேறுபாடுகள்‌ இடையூறு ஆகா; இடையூறாகச்‌ 
சாதிசமய நிறச்சட்டங்கள்‌ இயற்றல்‌ ஆகா; இதுகாறும்‌ 
இயற்றிய குறுக்குச்‌ சட்டங்கள்‌ ஓழிதல்‌ வேண்டும்‌ என்று 
நாம்‌ விரும்புகின்றோம்‌. இந்‌ ஈல்லெண்ணம்‌ இன்று ஓரளவு 
செயற்படவும்‌ காண்கின்றோம்‌. ஒரு நாட்டுள்ளும்‌ அறியாமை 
யால்‌  பகையுணர்ச்சிப்‌ பட்டுக்‌ கடந்த பல்வேறு இன 
மக்கள்‌, இப்போது தம்முள்‌ கசப்பின்றி அளவளாவ முற்படு 
கின்றனர்‌. ஒரு நாட்டவர்‌ பிற நாடு சுற்றுவதும்‌, 
.பன்னாட்டவரோடு உடனிருந்து உண்டு களித்து மனங்‌ 
கலந்து பழகுவதும்‌ இன்று இயல்பாகக்‌ காண்கின்றோம்‌. 
இரண்டு அரசுகளுக்குள்‌ சிறு பெரு வேறுபாடுகள்‌ 
இருப்பினும்‌, அவற்றால்‌ பல நல்‌.லுறவுகள்‌ தடைபட்டு 
விடுவதில்லை. மக்கட்‌ செலவு வரவோ வணிகப்‌ போக்கு 
வரத்தோ நின்று விடுவதில்லை. ஒரு வெறுபாட்டை 
நினைந்து மற்றோர்‌ ஈல்‌லுறவைக்‌ கெடுத்துக்‌ கொள்வதில்லை. 
அர்‌ நல்லுறவால்‌ இவ்‌ வேற்றுணர்ச்சி மட்டுப்படும்‌, அகலும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையில்‌ இற்றை அரசுகள்‌ நடந்துகொள்ப. 
அரசுறவில்‌ வேற்‌.றுமையிருப்பினும்‌, இருநாட்டு விளையாட்‌ 
டாளர்கள்‌ ஓர்‌ ஆடுகளத்‌தின்கண்‌ கலந்துகொள்ப. பண்புக்‌ 
குழு என்றும்‌, ஈல்லெண்ணக்‌ குழு என்றும்‌, இவ்வாறு ஒரு 
நாட்டுச்‌ சான்றோர்‌ பிற நாட்டிற்குச்‌ சென்று பழகுப்‌- 
இனைய பல்‌ தொடர்புகளுக்கு விட்டுக்‌ கொடுப்பது இ 
நாள்‌ அரசியல்‌. 

கூட்டு நாட்டுப்‌ பேரவை ஈம்‌ எண்ணத்தின்‌ ௨௫ 
உலகத்துப்‌ பல அரசுகளின்‌ இணைப்பு ௮௮. ஞாலமூழுதும்‌ 


250 வள்ளுவம்‌ 


பொதுகலம்‌ காணற்குக்‌ கிளைக்‌ குழுஉக்கள்‌ பலவற்றை: 
இப்பேரவை அமைத்துளது. இவ்வவை காரணமாய்‌ எல்லா 
நாட்டு அறிஞர்களும்‌ தம்முள்‌ இடையறா உறவு கொள்ப. 
உலக மருத்துவர்கள்‌, உலகக்‌ கல்வியாளர்கள்‌, உலக. 
அறிவியல்‌ அறிஞர்கள்‌, உலகப்‌ பொருள்‌ அறிஞர்கள்‌, 
உலக வினளையாட்டாளர்கள்‌ என்ற வகையில்‌ எண்ணிலாக்‌. 
கூட்டங்கள்‌ பற்பல காடுகளில்‌ நிகழ்கின்‌ றன. முன்னேறிய. 
நாடுகள்‌ இவ்வவை சார்பாக, நலம்‌ தாழ்ந்த நாடுகளுக்கு 
ஓரளவு முன்வந்து உதவுகின்றன. இருநாட்டுச்‌ சிக்கலைப்‌ 
பல நாடுகள்‌ கேட்டுத்‌ தீர்வு கூறும்‌ வாய்ப்பு இன்று ஏற்‌, 
பட்டுள்ளது. போரற்ற உலகவமைதி இப்‌ பேரவையின்‌ 
பொறுப்பு. 


தேர்வு இக்காள்‌ ஆட்சியின்‌ அடிப்படை. குடிமக்களே 
காட்டின்‌ முதல்வர்கள்‌; ஆட்சித்‌ தலைவனைத்‌ தேர்ந்து 
எடுத்தற்கு உரியவர்கள்‌. காட்டுத்‌ தலைமை ஒருவனுக்குப்‌ 
பிறப்பால்‌ வருவதன்று; மக்கள்‌ தேர்வால்‌ வருவது. கட்சிகள்‌ 
இஞ்ஞான்று அரசியலுக்கு உறுதுணை. நாட்டின்‌ முழுப்‌ 
பொறுப்பை ஒரு தனி மகன்மேல்‌ வையாது, பலவாறு 
பகிர்ந்திடுவது நல்லது என்ற கருத்தால்‌, ஆட்யெவைகளை 
அமைத்து, அவற்றுக்கு ஆட்களைத்‌ தேர்ந்தெடுக்கன்றோம்‌.. 
சிற்றூர்‌ தோறும்‌ பெருககரந்தோறும்‌ தேர்வு இயலுவதால்‌, 
இற்றை ஆட்‌ தேர்வாட்சியாகும்‌. அரசா ற்றல்‌ பொதுவாக 
மக்கள்பால்‌ உண்டு; ஓரளவு கூடுதலாக, நாம்‌ பொறுக்கி 
வீடுக்கும்‌ மாற்றாளிகள்பால்‌ உண்டு; இ றப்பாக, அமைச்சர்க்‌ 
கும்‌ தலைவனுக்கும்‌ உண்டு. இவ்வாறு காடாட்சியும்‌ பொறுப்‌ 
பும்‌ எல்லா மக்கள்பாலும்‌ பரவிக்கிடக்கன்‌ றன; ஆதலின்‌, 
அமைச்சனோ, தலைவனே, தன்னுடைய காரணங்கொண்டு, 
தன்‌ பகையாளனுக்குப்‌ பெருங்கெடுதலும்‌ தன்‌ நட்பாள 


வள்ளுவ அரசு 251 


அக்குப்‌ பெரு கலமும்‌ எளிதில்‌ செய்துவீட முடியாது... 
ஊதியம்‌ பெற்றுச்‌ செய்யும்‌ வினையாளர்கள்‌ ஒரு பாலாக,. 
தேர்வின்‌ வந்தோர்‌ இற்றை அரசியலின்‌ சிறந்த உறுப்பினர்‌;: 
இங்ஙன்‌ இங்ஙன்‌ நடக்க வேண்டும்‌ எனக்‌ கழறு தற்கு. 
உரியோர்‌. ஒரு காட்டு வாழும்‌ அனைவர்க்கும்‌ அரசு ஆளும்‌: 
உரிமை யுண்டு; குடியின்‌ இலக்கணம்‌ தேர்வுரிமை என்பது; 
இப்‌ புது அரசியலின்‌ வாய்பாடு. 


பழங்கால அரசியலை நினையுங்கால்‌, வேந்தன்‌ காணும்‌: 
கடவுளாகக்‌ காட்சி யளிக்கன்றான்‌. வேந்துரிமை பிறப்‌: 
புரிமை; நாடு மன்னனது உடைமை, அரசனே நாட்டிற்கு. 
உயீர்‌. படைகள்‌ அவன்‌ தற்காப்புக்கு உரியன. குடிகள்‌” 
மன்னன்‌ வாழும்‌ உடல்கள்‌; ஆளப்படுதற்கு உரியோர்கள்‌. 
முதன்மையும்‌ சிறப்பும்‌ அரசர்க்கே உரியன. அரசன்‌ நலமே 
நாட்டு நலம்‌. நாடாட்‌ ஒருவனைச்‌ சார்ந்தது. அவனாட்சியிற்‌: 
குறுக்கிட்டால்‌, கொலையே தண்டனை. அவன்‌ சொல்வது 
அறம்‌; செய்வது சட்டம்‌; கேட்பது வரி. வரியிற்‌ பெரும்‌ 
பகுதி அவன்‌ வாழ்விற்கே செலவாகும்‌. அரசனுக்கேயன்‌ றி,. 
அவன்‌: தேவிக்கும்‌ அன்னோர்‌ சுற்றத்திற்கும்‌ நாடாட்சியில்‌: 
உரிமையுண்டு. உட்பகை பண்டை அரசியல்‌. அமைச்சு: 
முதலிய வினை கூடப்‌ பிறப்புரிமை. 


நாட்டை இடத்தால்‌ பெருக்குவது அரசன்‌ நோக்கம்‌. 
இகலும்‌ போருமே வெளிநாட்டுக்‌ கொள்கை. பிறவேந்தர்‌ 
அடிப்பணிவே பெருமை. அவர்‌ இடும்‌ திறையே புகழ்ச்‌ 
செல்வம்‌, வில்லும்‌ வாளுமே போர்க்‌ கருவிகள்‌. தரைப்‌ 
படையே பெரும்படை. இருவேந்தர்‌ தம்முட்‌ கண்டு: 
கோடல்‌ அரிய காட்சி. இருகாட்டிடைத்‌ தூதுத்தொடர்பு' 
இருந்ததன்றி, மக்கள்‌ தொடர்பு இருந்தது இல்லை; 
பிறவகைத்‌ தொடர்பும்‌ பெரிது இல்லை. அரசியற்‌ பிணக்கு, 


௯ 


252 வள்ளுவம 


இருப்பின்‌, உள்ள தொடர்பும்‌ அற்றுவீடும்‌. அரசன்‌ 

காமமும்‌ திருமணமும்‌ போராக மாறு தலும்‌ உண்டு. 
அரசாட்‌ ஒரு சிலர்‌ உரிமைத்‌ தொழில்‌. நாடும்‌ குடிகளும்‌ 
ஓரரச குடும்பத்தின்‌ ஈலனுக்கென ஏற்பட்டவை. ஒருவனாட்‌ 
யும்‌ பிறப்புரிமையும்‌ முன்னாள்‌ அரசியல்‌. 


ஞாலம்‌ ஒரு குடும்பம்‌; மக்கள்‌ ஒரு குடும்ப வுறுப்பினர்‌; 
ஆள்வோரும்‌ ஆளப்படுவோரும்‌ வேறல்லர்‌ என்ற பரந்த 
பொதுப்‌ பேரடிப்படையில்‌ அரசியல்‌ எண்ணங்கள்‌ உருவா 
வது இக்காலம்‌. தன்‌ குறுயெ நாடே உலகம்‌; தன்‌ குடிகளே 
மக்கள்‌; தான்‌ ஒருத்தனே மன்னன்‌; தன்‌ வழித்‌ 
தோன்றல்களே அரசர்கள்‌ என்ற குறுகிய பிறப்படிப்‌ 
படையீல்‌ அரசியல்‌ இயங்கியது அக்காலம்‌. ஆதலின்‌, 
அன்றெழுந்த திருக்குறள்‌ இன்று ஓட்டுங்கொல்‌? திரு 
வளளுவர்‌ இவ்வெல்லாம்‌ முன்‌ நினைந்து சொல்லவல்ல 
பேரறிஞர்கொல்‌? என நம்‌ நெஞ்சு ஐயுறுகின்‌ றது. ஓழுக்கத்‌ 
துறையில்‌ வள்ளுவர்‌ சொல்‌ எக்காலத்துக்கும்‌ ஓக்கும்‌; 
அரசுத்துறையில்‌ ஓவ்வா என்று. நம்‌ மனம்‌ துணிய விரை 
கின்றது. திருக்குறள்‌ அரசியற்‌ பழஞ்சுவடி . என்று ௩ம்‌ 
உள்ளம்‌ அழைக்க விரும்புகின்றது. பொய்யில்‌ புலவன்‌ 
சொல்லினான்‌; பொய்யாத்‌ திருக்குறள்‌ சொல்லிற்று 
என்பதற்காக, நாம்‌ எதனையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ அடிமைப்‌ 
பட்டிலம்‌. நம்‌ பகுத்தறிவே அப்‌ பெருமகன்‌ சம்பும்‌ 
அணை. நம்‌ செய்கையே திருக்குறள்‌ வேண்டும்‌ கோள்‌. 
கற்பாரை அறிவடிமைப்‌ படுத்திப்‌ பேதைமை வாயிலாய்‌, 
ஒன்றினை நுழைக்க முற்படுவார்‌ வள்ளுவரல்லர்‌ காண்‌. 
“எப்பொருள்‌ யார்யார்‌ வாய்க்‌ கேட்பினும்‌, அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு' (423) என்பது அவர்‌ 
புரட்சிப்‌ புத்தறம்‌; ஆதலின்‌ நாம்‌ பற்றற்று விழைவு 


வள்ளுவ அரசு 253: 


வெறுப்பின்றி வள்ளுவர்‌ நோக்கிய அரசியலை, நம்‌ கால: 
அரசியற்‌ போக்கோடு ஆராய்வோம்‌. 


பின்னொருகாள்‌ ஆகும்‌ என்ற கருத்தால்‌, சிறு வெட்டுத்‌ - 
துணிகளைத்‌ தையற்காரனும்‌, ஓட்டு நுரைகளை வண்ணானும்‌ 
காத்‌ துவைப்ப. ஓராண்டுவரை இருக்கவேண்டும்‌ என்ற: 
நினைவால்‌, பள்ளிமாணாக்கர்‌ தம்‌ பாடநூல்களை அட்டை 
போட்டுப்‌ போற்றுப. கல்வி முற்றியபின்‌ ஆசிரியத்‌ 
தொழிலுக்குச்‌ செல்வேம்‌ என்ற உறுதியால்‌, அறிவியல்‌ 
மாணாக்கர்‌ ஆசான்‌ குறிப்புக்களை ஈன்னர்‌ எழுதிக்‌ கொள்ப.. 
அரியகாலத்து ஆம்‌ என்ற துணிவால்‌, விலை எளிய காலத்துச்‌ 
சரக்குகளை மக்கள்‌ முயன்று தொகுத்து வைப்ப. வாழ்நாள்‌ 
முழுதும்‌ பயன்படல்‌ வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌, சில 
பொருள்களைச்‌ சறந்தனவாக முதன்‌ முறையிலேயே 
வாங்கிக்‌ கொள்கின்றோம்‌. இரு தலைமுறைக்காவது போத 
வேண்டும்‌ என்ற எதிர்வால்‌, ஒரு குடும்பி இடம்‌ பரந்த 
நிலைவீடு கட்டுகிறான்‌. அடிக்கடி. செய்யவொண்ணாது என்‌ ற - 
தெளிவால்‌, கோடிச்‌ செலவில்‌, நூற்றாண்டுக்‌ காலம்‌ நீடு: 
நிலைக்குமாறு, தண்ணிய பெருங்‌ கட்டடங்களைச்‌ செய்யும்‌ 
போதே அரசு வலுப்பெறச்‌ செய்கின்றது. சமையல்போல, 
அப்பொழுதை அப்பொழுதை அழிவி ற்கென, மக்கள்‌ 
செய்துபோம்‌ நாட்செயல்கள்‌ தவகனிச்‌ சிலவே காண்‌. 
நாளோ, வாரமோ, தங்களோ, ஆண்டோ, வாழ்காள்‌ 
வரையோ, வழிவழியோ, நூற்றுண்டோ, உலக நீடுமியோ 
எனவாங்கு, எதிர்கால வோட்டமே நம்‌ வினைகளுக்குள்‌ 
பொதிந்து கிடக்கின்றது. வருங்காலத்‌ தூயெண்ணமே 
அறிவு என்பது வள்ளுவம்‌; ஆதலின்‌, மக்கள்‌ யாரும்‌ 
“எதிரது நினையும்‌ நிகழ்காலச்‌ செய்கையர்‌' என்பது: 
தெளிவு. 


ட 


254 வள்ளுவம்‌ 


தத்தம்‌ ஒரு வாழ்க்கைப்‌ புறச்‌ செயல்களுக்கே இத்‌ துணை 
வருங்கால நோக்கு மக்கள்‌ பாய்ச்சுவராயின்‌, வள்ளுவர்‌ 
அனைய சான்றோர்கள்‌ உட்கொண்ட எதிர்காலம்‌ ஓரிரு 
நூற்றாண்டு அளவினதோ? ஓரீராயிரம்‌ அளவிற்றோ? 
கல்வித்‌ திட்டப்படி, எழுதும்‌ பாடநூல்‌ போல்வதன்று 
இருக்குறள்‌. ஒரு பரிசில்‌ வாங்கும்‌ உணர்ச்சித்‌ தூண்டுகை ' 
யால்‌, பிறந்த நூலன்று திறக்குறள்‌. அண்மைப்‌ புகழ்‌ 
ஈட்டும்‌ கோக்கொடு தோன்றியதன்று திருக்குறள்‌. இம்‌ 
நூல்‌ தங்‌ காலத்தார்க்கு மட்டும்‌_ஓர்‌ ஜம்பதாண்டுப்‌ 
பொழுதுக்கு மட்டும்‌--எனக்‌ கருதினாரல்லர்‌. “மனம்‌ என 
ஒரு பொருள்‌ உளகாறும்‌, மக்களென ஓரினம்‌ வாழும்‌ 
வரையும்‌ திருக்குறள்‌ செல்லல்‌ வேண்டும்‌; நின்று நிலைத்து 
வழிகாட்ட வேண்டும்‌' என்ற வழி வழி நீளெண்ணமே 
வள்ளுவர்க்கு இருந்தது. ஆதலின்‌, காலத்து வீழ்ந்து 
ஓழியும்‌ புறப்பொய்க்‌ கருத்துக்களை அகற்றி, என்றும்‌ 
நிலைக்கும்‌ மெய்யெண்ணங்களை அடிப்படையாகத்‌ தழுவி, 
அறிவுக்‌ கண்‌ நீடுழி பரப்பிப்‌ புத்தறங்களையும்‌ கண்டு, 
காலக்‌ கோட்படா நிலைநூல்‌ யாத்தவர்‌ வள்ளுவர்‌. 
இவ்வுண்மைக்‌ கூற்றுக்கு அவர்‌ ஆண்ட உவமைகளே ஒரு 
பெருங்கரி. “வையத்து இ றந்தாரை எண்ணிக்‌ கொண்டற்று* 
(22), 'கணியிரு பக்‌ காய்‌ கவர்ந்தற்று” (100), “அகழ்வாரைத்‌ 
தாங்கும்‌ நிலம்‌ டோல' (151), “வெள்ளத்தனைய மலர்‌ 
நீட்டம்‌' (595) -துளியின்மை ஞாலத்திற்கு எற்றற்றே” 
(557), பைங்‌ கூழ்‌ ககா கட்டதனொடு நேர்‌' (550), 
“நிலத்தியல்பால்‌ நீர்‌ திரிந்தற்றாகும்‌' (452), தலையின்‌ 
உவமைகள்‌ நிலை சான்றன; நின்று விளங்குவன. தங்‌ 
கருத்துக்கள்‌ மக்களினம்‌ உள்ளளவும்‌ விளங்க வேண்டும்‌ 


வள்ளுவ அரசு 255 


என்பதாலன்றோ, எளிய இனிய நிலைத்த காட்சிப்‌ 
பொருள்களை உவமை செய்தனர்‌. 


இருக்குறள்‌ அரசன்தன்‌ ஆடை அணி இருக்கை 
களையோ அவன்‌ நுகரும்‌ புறப்பொருள்களையோ கூறவில்லை. 
அமைச்சன்‌ தூதன்‌ படைத்தலைவன்‌ புறத்‌ துறுப்புக்‌ 
களையோ, போர்க்‌ கருவிகளையோ எண்ணவில்லை. காலந்‌ 
தொறும்‌ வேறுபடும்‌ ஆடம்பரங்களையோ நாட்‌ காரணங்‌ 
களையோ குறிக்கவில்லை. இவ்‌ வெல்லாம்‌ எழுதியிருப்பரேல்‌, 
வள்ளுவரின்‌ அரியல்‌ வழக்கொழிக்துபோம்‌. வீட்டுக்குக்‌ 
கல்லும்‌ மண்ணும்‌ வேண்டும்‌ என்று கூறாமல்‌, காற்றோட்ட 
மும்‌ ஒளியோட்டமும்‌ வேண்டும்‌ என்று கூறுமாப்போலே, 
வள்ளுவர்‌ அரசியற்கு என்றும்‌ இன்‌ றியமையாச்‌ சிறப்பியல்பு 
களையே பொறுக்கி யுரைத்தனர்‌. ஈல்லடிப்‌ படைகளையும்‌ 
அரசழிக்கும்‌ தயவற்றையும்‌ விதந்தோ தனர்‌. 


உலகம்‌ ஒன்றெனச்‌ சாற்றும்‌ நம்‌ கூற்று செயற்‌ 
பாட்டில்‌ நீள்கானலாகவே தோன்றுகிறது. உலகம்‌ நாடு 
நாடாகப்‌ பிரிந்து அரசுப்படுவது. எவனும்‌ உலக மகனாகப்‌ 
பிறக்கவில்லை; ஒரு காட்டு மகனாகவே பிறக்கிறான்‌. நாடு 
என்பதுவே ஆசான்‌ வகுத்த இட வரம்பு. ஞாலம்‌ 
பன்னாடுகளாக அமைந்து கிடப்பது இனி மாற்றற்கு இயலா 
முடிவு என்ற கருத்தால்‌, உலகவதிகாரம்‌ செய்யாது, *நாடு' 
அதிகாரம்‌ செய்தார்‌, “நாடு''என்ற இடப்‌ பிரிவியல்‌ உலக 
வொருமை முற்றினும்‌, செயலாட்சிக்கு இருந்தே தரும்‌. 
நாடு கண்ட வள்ளுவர்‌, மக்களினம்‌ ஓத்து வாழ, அரசமைப்பு 
மிக மிக இன்றியமையாதது என்ற தெளிவால்‌, 


ஆங்கமைவு எய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
வேந்தமைவு இல்லாத நாடு (740). 


என 'நாடு' அதிகாரத்து அரசதிகாரம்‌ வேணடினார்‌. 


256 வள்ளுவம்‌ 


வேந்துரிமை பிறப்புரிமை என்ற கருத்திற்குத்‌ இருக்‌: 
குறளிற்‌ சிறு குறிப்பும்‌ இன்று, பிறப்பால்‌ அரசனாவதைக்‌: 
கண்டவரே யாயினும்‌, பிறப்பியலை அரசியலாகக்‌ கொண்டா 
ரல்லர்‌. நாட்டுக்கு ஓரரசு வேண்டும்‌; அரசுக்கு ஒரு. 
தலைவன்‌ வேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. தலைவன்‌ வரவு 
பிறப்பால்‌ அமைக; தேர்வால்‌ அமைக; பிறமுறையால்‌: 
அமைக. அவன்‌ வருவழி பற்றிக்‌ கவலையில்லை. எவ்வழி 
யானும்‌ அரசேற்கும்‌ தலைவனைப்‌ பற்றியே ஆசான்‌ கவலை 
கொண்டார்‌. அரசன்‌ வருவழி பேசாது, “இறைமாட்சி” 
அதிகாரத்து அவனுக்கு அமைய வேண்டும்‌ அரசியல்பு: 
களையே பேசினார்‌. 


தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும்‌ 
நீங்கா நிலனாள்‌ பவற்கு (383): 


என்பது எஞ்ஞான்றும்‌ ஒரு காட்டுத்‌ தலைவனுக்கு உரிய: 
இலக்கணம்‌ அன்றோ? 


இடம்‌ பரந்த ஒரு காட்டின்‌ அரசுக்கு, வினைத்‌ துணிவு 
செய்யும்‌ ஓரு பெருந்தலைவன்‌ வேண்டும்‌. இத்‌ தலைவனை 
வேந்தன்‌, மன்னன்‌, அரசன்‌, இறைவன்‌, காவலன்‌ என்ற: 
கிளவிகளால்‌ திருக்குறள்‌ அழைக்கும்‌. அரசுபற்றி வள்ளுவர்‌ 
ஆண்ட சொற்கள்‌ வேறு; நாம்‌ ஆளும்‌ சொற்கள்‌ வேறு. 
இங்ஙன்‌ சொல்‌ வேற்றுமையன்‌ றி, காட்டுக்கு ஒரு தலைமை 
வேண்டும்‌ அரசிலக்கணத்தில்‌, குறளொடு நமக்கு வேற்றுமை: 
யுண்டோ? வாழ்வாங்கு வாழ்பவனைத்‌ “தெய்வத்துள்‌ 
வைக்கப்படும்‌! (50) என உயர்த்தியும்‌, புல்லறிவால்‌ 
இல்லென்பவனை “வையத்து அலகையா வைக்கப்படும்‌” 
(850) என இழித்தும்‌ மொழிந்தாற்‌ போல, 


முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 
இறையென்று வைக்கப்‌ படும்‌ (388): 


வள்ளுவ அரசு 257 


எனச்‌ சிறப்பித்தார்‌. மன்னவனாய்ப்‌ பிறந்தானை இறைவன்‌ 
என்னாது, முறைசெய்து காக்கும்‌ பண்புடையான்‌ இறைவன்‌ 
என மதிக்கப்படுவான்‌ என்ற ஈடை நுட்பத்தை ஓர்மின்‌. 
வேந்தனைக்‌ கடவுளாகத்‌ தொழுதலும்‌ அங்ஙன்‌ உரைத்‌ 
கீலும்‌ பண்டைத்தமிழ்‌ வழக்கு அன்று, “இறை கடியன்‌ 
என்று உரைக்கும்‌ இன்னாச்சொல்‌! ( 564), அருஞ்‌ செவ்வி 
இன்னா முகத்தான்‌' (565), “வெருவந்த செய்தொழுகும்‌ 
வெங்கோலன்‌' (563), 'அறிகொன்று அறியான்‌ எனினும்‌' 
(638), முறை செய்யா மன்னவன்‌ தண்பதத்தான்‌ தானே 
கெடும்‌' (548) எனக்‌ கொடுங்கோலனை இழித்துரைப்பர்‌; 
ஆதலின்‌, அரசனைப்‌ பிறப்பு வகையால்‌ தெய்வ மாக்கல்‌ 
தமிழியல்‌ அன்று எனத்‌ தெளிக, “அறிவறை போயெ 
பொறியறு நெஞ்சத்து இறை” என்றும்‌, (தேரா மன்னா? 
என்றும்‌, கண்ணகிவாயிலாய்‌ இளங்கோவடிகள்‌ கூ அவன 
ஈண்டு நினையத்தகும்‌. கடவுளெனத்‌ தன்னை எண்ணாது, 
செவிகைப்பச்‌ சொற்‌ பொ றுக்கும்‌ பண்புடையாளனே 
வள்ளுவ வேந்தனாவான்‌. 


முடியாட்சி, குடியாட்சி, பிறவாட்‌ி என அரசு வகை 
யாதாயினும்‌ ஆகுக. எவ்வகை அரசியலும்‌ அதனை மே ற்‌ 
கொண்டு நடாத்துவோர்‌ குணஞ்செயல்களைப்‌ பொ றுத்தது- 
முன்னாள்‌ ஆண்ட முடியரசரெல்லாம்‌ நல்லன செய்யவில்லை 
என்றோ, செய்தவெல்லாம்‌ தீயனவே என்றோ அறுஇயிட 
முடியுமா? இன்று காணும்‌ குடி.யரசுகள்‌ அல்லவை செய்யா 
நல்லாட்சிகள்‌ என்று உறுதிகூற முடியுமா? ஆதலின்‌ 
வள்ளுவர்‌ அரசு வகை பற்றி மொழியாது, அதனை 
இயக்குவான்‌ மாட்சி பற்றியே கூறினார்‌. 


ஓர்‌ நல்லரசுக்கு ஆளுமாற்றல்‌ ஓரிடத்து இருக்க 
வேண்டுமா? பரந்து டெக்க வேண்டுமா? என்பது ஆராயத்‌ 
வ-17 


258 வள்ளுவம்‌ 


தகும்‌ பெரு வினா. முடியரசு தங்கு தடையற்ற ஒருவன்‌ 
ஆட்‌ என்றும்‌, குடியரசு தடை பலவுடைய ஒருவன்‌ ஆட்சி 
என்றும்‌ ஓரளவு ஒப்பலாம்‌. ஆயினும்‌, பல பொழுது 
இருவகை ஆட்சிக்கும்‌ ஈல்வேறுபாடு கண்டிலம்‌. குடியரசு 
நாடுகளில்‌ பல சட்டங்கள்‌ முடியரசுத்‌ தன்மையனவாக 
உள. போர்க்காலங்களில்‌ இனைத்தென விளம்பமுடியாக்‌ 
கடும்படைச்‌ சட்டங்கள்‌ உள. பாராளுமன்றங்‌ கூடாமுன்‌ 
புதுச்‌ சட்டம்‌ தலைவன்‌ பிறப்பித் தற்குத்‌ தனி விதிகள்‌ உள. 
காரணங்‌ கூறாது எத்துணைக்‌ காலமும்‌ யாரையும்‌ சிறை 
வைப்பதற்கு ஏற்பாடுகள்‌ உள. பெரும்பான்மை அரசுக்‌ 
கட்சியினர்‌. கொண்டுவரும்‌ கொள்கையெல்லாம்‌ நிறை 
வேறவும்‌, எதிர்க்கட்சியினர்‌ கூறும்‌ இருத்தமெல்லாம்‌ படு 
தோல்வியுறவும்‌ காண்கின்றோம்‌. ஒரு கட்சி வலுவுடைய 
நாடு அமைதியும்‌, அஃதற்ற பல்கட்சிக்‌ கூட்டுகாடு நிலையாக்‌ 
குழப்பமும்‌ உறக்‌ காண்கின்றோம்‌. இவ்வனையன எதனைக்‌ 
காட்டுகின்றன? குடியரசின்‌ கண்ணும்‌ ஆளும்‌ வன்மை ஒரு 
தனிக்கட்பொற்‌ கடத்தல்‌ வேண்டும்‌. இஃது--ஒரிட 
வன்மை--எக்கிலையரசுக்கும்‌ பொது. இவ்வன்மையைக்‌ 
கொண்டு ஓர்‌ அரசு தன்‌ குடிகளைப்‌ பிறநாட்டுத்‌ தாக்க 
லீனின்றும்‌, உள்நாட்டுக்‌ குழப்பத்தினின்றும்‌ காக்க 
வேண்டும்‌. அஃ்தன்றி அடிக்கடி கடுஞ்சட்டம்‌ இயற்றியும்‌ 
கொடுக்‌ தண்டனை விதித்தும்‌ குடிமக்களையெல்லாம்‌ ஒரு 
படித்தாக அச்சுறுத்தப்படாது. 

கடுமொழியும்‌ கையிகந்த தண்டமும்‌ வேந்தன்‌ 

அடுமுரண்‌ தேய்க்கும்‌ அரம்‌ (567) 
ஆதலின்‌, சிலர்‌ தீமை செயக்கண்டு, குடியனைத்தும்‌ வெரு 
வந்த செய்யாமை அரசு வள்ளுவமாம்‌. மிகப்பெரிய 
அறிஞனையும்‌ அச்சுறுத்தும்‌ ஆற்றல்‌ ஒரு சிறு ஊர்‌ காவல 


வள்ளுவ அரசு 259 


னுக்கு இன்று உண்டு. செய்யாச்‌ சிறு தெருக்குற்‌ றங்களைச்‌ 
சாட்டி, ஆகாதவர்களை ஒறுக்கும்‌ வன்மை இற்றை அரசிய 
லுக்கு உண்டு. ஆற்றில்‌ விழுந்தவனை ஒருவன்‌ முன்‌ வந்து 
கைதூக்கனால்‌, அவன்‌ தான்‌ விழுத்தாட்டியவனோ என்று 
முதற்கண்‌ ஐயப்படுவது இந்காள்‌ அரசியல்‌. 


வள்ளுவ அரசு குடிமக்கட்கு முதற்கண்‌ மதிப்புக்‌ 
கொடுப்பது. “குடித[ழீஇக்‌ கோலோச்சும்‌ மாநிலமன்னன்‌” 
(544) என்பர்‌. அரசனைக்‌ காப்பது குடிகள்‌ கடன்‌ அன்று; 
குடிமக்களைக்‌ காப்பது அரசின்‌ கடன்‌ என்பது வள்ளுவம்‌. 
“முறை செய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌' (388), 
“குடியோம்பல்‌ நான்கும்‌ உடையானாம்‌' (390), “மன்னவன்‌ 
கோல்‌ நோக்கி வாழுங்‌ குடி” (542), -துளியின்மை ஞாலத்‌ 
திற்கு எற்றற்றே வேந்தன்‌ அளியின்மை வாழும்‌ உயிர்க்கு” 
(557) என்பன காண்க. அரசின்‌ நோக்கம்‌ வெறும்‌ 
தற்காப்பு அன்று; உண்மைத்‌ தற்காப்பு எனப்படும்‌ குடிக்‌ 
காப்பு என்ற வள்ளுவத்தை, இற்றை நம்‌ அரசியலார்‌ 
உணர்வரேல்‌, எடுத்ததற்கெல்லாம்‌ “உங்கள்‌ கடன்‌, உங்கள்‌ 
பொறுப்பு” என மக்களைப்‌ பார்த்துக்‌ கூறுவதை நிறுத்துவர்‌; 
அரசேற்ற தங்கடன்‌ எனத்‌ திறம்பட வினையாற்றுவர்‌. 


நாடும்‌ அரசும்‌ அரசுக்கோர்‌ தலைமையும்‌ தலைமைக்குப்‌. 
யல்‌ பண்புகளும்‌ வேண்டும்‌ என்று கண்ட வள்ளுவர்‌, 
தலைவன்‌ ஒருவனால்‌ நாட்டின்‌ நிலையறியவும்‌, காடெங்கணும்‌ 
வினையாற்றவும்‌ இயலா என்று அறிந்தார்‌. ஓரரசுக்குத்‌ 
தலைவன்போல அமைச்சியலும்‌ இன்றியமையா ௨ அப்பு 
என்பது வள்ளுவம்‌. தலைவன்‌ நிறையாற்றல்‌ உடைய 
வனேனும்‌, முற்பட்டு நேரடியாக வினைசெய்வான்‌ அல்லன்‌ , 
அங்ஙன்‌ வினைசெயல்‌ வகை அமைச்சன்பாலது என்ற கருத்‌ 
தால்‌, வினைக்கூறுபாடெல்லாம்‌ மந்திரி, மேலனவாகத்‌ 


260 வள்ளுவம்‌ 


திருக்குறள்‌ மொழியும்‌. இற்றை அரசியலுக்கும்‌ இவ்‌ 
வுண்மை பொது. அமைச்சர்களாகவே மக்கள்‌ யாரையும்‌ 
தேர்க்தெடுப்பதில்லை. அவ்வெடுப்பு கட்சியுிமை, பெரும்‌ 
பான்மைக்‌ கட்சியும்‌ முதலமைச்சனைத்‌ தேர்ந்தெடுக்குமே 
யன்றிப்‌ பின்னமைச்சர்களை யெல்லாம்‌ தேர்ந்தெடுப்ப தில்லை. 
அன்னோர்‌ எடுப்பு முதலமைச்சன்‌ உரிமை. ஆதலின்‌: 
குடியரசின்கண்ணும்‌ தெரிந்து தெளிதல்‌, தெளிந்து 
விளையாடல்‌ என்ற வள்ளுவ அதிகாரங்கள்‌ மிக நனி 
பொருந்துவன. 


நாட்டுக்குத்‌ தலைவன்‌ ஒருவன்‌; அமைச்சர்‌ எண்ணத்‌. 
தகும்‌ சிலர்‌. இன்னோர்‌ மேல்நிலையிலிருந்து கண்காணிப்பும்‌ 
கொள்கை வகுப்பும்‌ சில பெருவினைகளும்‌ செய்பவர்களே 
யொழிய, அரசு வண்டியை உயரவிீருந்து ஓட்டுபவர்களே 
யொழிய, மெய்யாக அதனை இழுப்பவர்கள்‌ அல்லர்‌. 
நுகத்திற்‌ கழுத்துக்‌ கொடுத்துப்‌ பாரந்தாங்கி அரசுச்‌ 
சகடத்தை இயக்கும்‌ காளைகள்‌, கீழ்கிலைப்‌ பதவியாளர்கள்‌ 
அல்லரோ? இன்று ஒரு கட்சி வரும்‌; போகும்‌. அமைச்சர்கள்‌ 
வருகுவர்‌; போகுவர்‌. பாராளுமன்றங்கள்‌ ஆண்டிற்கு இரு 
முறை நடக்கும்‌; கலையும்‌. இந்‌ நிலையா அரசியலுக்கு, 
இடையில்‌, நிலைத்திருந்து இடையறாது அரசு இயக்கு௩ர்‌ 
ஊதியம்‌ பெறும்‌ வினைக்குழுவினர்‌ அல்லரோ? அஆதவின்‌,,. 
நாட்டுத தலைவனும்‌ அமைச்சர்களும்‌ அரசாட்சியின்‌ அடித்‌. 
தளத்தை உணர்ந்து, தக்க ஆட்களை அரசுவினை செய்வார்‌ 
களாக அமர்த்தல்‌ வேண்டும்‌. மிக்க விழிப்போடு அலுவ 
லாளர்களைப்‌ பொறுக்க வேண்டும்‌ என்பது அரசு வள்ளுவம்‌.. 

காதன்மை கந்தா அறிவறியார்த்‌ தேறுதல்‌ 

பேதைமை யெல்லாம்‌ தரும்‌ (5079. 

அறிந்தாற்றிச்‌ செய்கிற்பாற்கு அல்லால்‌ வினைதான்‌ 

சிறந்தானென்று ஏவற்பாற்‌ றன்று (51% 


வள்ளுவ அரசு 261 


என்பன ஆகாமை காட்டும்‌ தேர்வுக்‌ குறள்கள்‌. அறிவுடைய 
அன்பனுக்கு அரசுவினை கொடுக்க; தனத்கு வேண்டியவன்‌ 
அன்பதற்காக, அறிவிலாதானை வினையில்‌ அமர்த்தற்க 
எனக்‌ காதலாட்சி மறுப்பர்‌ வள்ளுவர்‌. தெரிந்து தெளிதல்‌ 
தெளிந்து வினையாடல்‌ என்ற ஈரதிகரரங்களும்‌ ஊழியர்கள்‌ 
பற்றி நிரம்பிய கருத்துக்கள்‌ உடையன; எவ்வகை அரசிய 
க்கும்‌ இன்றியமையா அறிவூட்டுவன. 


நாட்டு அன்பரீர்‌! அரசு வள்ளுவங்களை யெல்லாம்‌ 
முற்ற முடித்து ஈண்டுக்‌ கூறல்‌ என்‌ கருத்தன்று; கூறத்‌ 
தொடங்கின்‌, அது பல சொற்பொழிவாய்‌ விரிந்து பெருகும்‌, 
இன்றும்‌, இனி வரும்‌ காலத்திற்கும்‌, குடியரசிற்கும்‌, பிற 
எவ்வகை அரசிற்கும்‌, அரசு என ஓரமைப்பு மன்பதைக்‌ 
கண்‌ உள௩ாள்‌ வரையும்‌, வள்ளுவர்‌ தம்‌ அரசுரிமைகள்‌ 
(பொய்யா என்றும்‌, ஞாயிற்றுக்குக்‌ கதிர்‌ போலவும்‌ 
தங்களுக்கு நிலவு போலவும்‌ அவை அரசுக்கு நின்று 
நிலைக்கும்‌ அடிப்படைப்‌ பண்புகள்‌ என்றும்‌, மெய்யுறுத்து 
வான்‌ வள்ளுவ அரசின்‌ ஓரங்காட்டலே என்‌ உட்கோள்‌. 


வேந்தன்‌, அமைச்சன்‌, வினைசெய்வான்‌ எனவரூ௨ம்‌ 
சொற்களில்‌ அழுத்தங்‌ கொள்ளாது, அவற்றை ஆற்றல்‌ 
நிறைவு குறைவு தெரிக்கும்‌ படிமுறைச்‌ சொற்களாகவே 
காம்‌ பொருள்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. தலைமைப்‌ பதவி 
இருப்பினும்‌, இந்தியத்‌ தலைவனுக்கும்‌ மாகாணத்‌ தலைவர்‌ 
களுக்கும்‌ ஒளி--௮ஃதாவது அரசாற்றல்‌—இல்லை. அரசொளி 
.இந்திய முதலமைச்சன்‌ பாலும்‌ மாகாண முதலமைச்சர்கள்‌ 
பாலும்‌ தங்கிக்‌ கஇடக்கின்றது. அமெரிக்கத்‌ தலைவனும்‌ 
இந்தியத்‌ தலைவனும்‌ ஆங்கில அரசியும்‌ ஒரு நிகரான 
அரசொளி உடையவர்கள்‌ அல்லர்‌. ஆதலின்‌ அமைச்சன்‌ 
தலைவன்‌ என்ற அரசியற்‌ கிளவிகளில்‌ பேரனாத்தம்‌ வையாது 


262 வள்ளுவம்‌ 


ஓரரசின்கண்‌ துணியும்‌ முடிவாற்றல்‌ யாவனுக்கு உண்டு,. 
அவனைத்‌ தலைவனாக, வேந்தனாகக்‌ குறிக்கொள்ள 
வேண்டும்‌. எல்லாரும்‌ இந்நாட்டு மன்னர்‌ என்று ஒப்புக்குப்‌ 
புகழினும்‌, அரசியலின்‌ உண்மையை உணர்க. நாம்‌ மிதி 
வண்டியில்‌ விளக்கின்‌ றிச்‌ சென்றால்‌, ஊர்காவலன்‌ நம்மைப்‌ 
பிடித்து எழுதி வைத்துத்‌ தண்டனை செய்வான்‌; அவன்‌ 
அங்ஙனம்‌ செல்லக்‌ கண்டால்‌, நாம்‌ யாதும்‌ செய்ய 
ஓல்லுமா? செய்தால்‌ ௩ம்‌ வாழ்காள்‌ பின்னை இடையூறின்றி 
இயங்க முடியமா? இருவர்‌ தம்முள்‌ அடித்துக்கொண்டால்‌ 
அதன்‌ கருத்து வேறு. ஒரு குடி மகன்‌ ஊர்‌ காவலனை 
அடிப்பானேல்‌, அஃது அரசனைத்‌ தாக்கயதாகப்‌ பொருள்‌ 
படும்‌; அரசே முன்‌ வந்து வழக்குத்‌ தொடரும்‌. இதன்‌ 
கருத்து என்னை? ஊர்‌ காவலன்‌ அரசாணை தாங்கியவன்‌” 
அரசு வினைஞன்‌; இம்மியளவேனும்‌ அரசொளியுடையவன்‌ ; 
ஓராற்றால்‌ சிறு மன்னன்‌ எனத்‌ தக்கவன்‌. இவனே யன்றி, 
அரசுவினை செய்யும்‌ சிறு பெரு ஊழியர்கள்‌ எல்லாம்‌ 
ஓராற்றால்‌ சிறு மன்னர்கள்‌ எனத்‌ தக்கவர்‌. ஆதலின்‌ 
வேந்தனுக்கு--நாட்டுத்‌ தலைவனுக்குச்‌--சொல்லும்‌ இறை: 
மாட்சிகள்‌ லெவேனும்‌ பிற அரசு வினைஞர்களுக்கும்‌ 
வேண்டும்‌. 

காட்சிக்கு எளியன்‌ கடுஞ்சொல்லன்‌ அல்லனேல்‌ 

மீக்கூறும்‌ மன்னன்‌ நிலம்‌ (386) 

கொலைமேற்‌ கொண்டாரிற்‌ கொடிதே; அலைமேற்கொண்டு' 

அல்லவை செய்தொழுகும்‌ வேந்து (580). 
என்ற குறள்கள்‌ வேந்தன்‌ ஒருவன்‌ மேலவாக நுதலப்‌ 
படினும்‌, எளிய காட்சியும்‌, இன்சொல்லும்‌, குடிகளைத்‌. 
தொந்தரவு உறுத்தாது தழுவும்‌ முறைமையும்‌ ஆகிய 
வேந்தியல்புகள்‌, அரசுத்‌ துறைப்பட்ட எவ்வினையாளர்க்கும்‌ 
ஒருவந்தம்‌ இன்றியமையாதன எனக்‌ கொள்க. 


வள்ளுவ அரசு 263 


ஒளி நிரம்பிய ஆட்சித்‌ தலைவனுக்கே இப்‌ பண்புகள்‌ 
வேண்டும்‌ என்பரேல்‌, ஏனைக்‌ கழ்நிலைப்‌ பதவி 
யாளர்களுக்கு வேண்டும்‌ என்பது தானே விளங்கும்‌ 
அன்றோ? “குடிமக்களை நன்கு மதிப்பது வினை செய்வார்க்கு 
ஒழுக்கம்‌” என்ற வள்ளுவம்‌ இதனால்‌ வலியுறும்‌. இதுகாறும்‌ 
அரசியலில்‌ வள்ளுவர்‌ கண்ட பல்வகை ஆள்வார்களைப்‌ 
பற்றிச்‌ சிற்றளவே உரைத்தேன்‌. இனி இதனை விரித்தற்கு 
இவ்வொரு சொற்பொழிவு இடங்‌ கொடாது; ஆதலின்‌, 
இம்மட்டோடு நிறுத்‌ துவல்‌. 


ஓரரசு உள்காடு வெளிநாடு என இருபெரும்‌ பிரிவு 
களாகத்‌ தன்‌ கொள்கைகளை வகுத்துக்‌ கொள்ளும்‌, 
அவற்றுள்‌ வள்ளுவ அரசின்‌ வெளிகாட்டியலை முதற்கண்‌ 
ஆராய்வோம்‌. 


முழு இந்தியாவின்‌ விடுதலை நோக்கம்‌ வைத்து, நம்‌ 
பெறலரும்‌ தலைவர்கள்‌ வினையாற்றினர்‌; எனினும்‌, முடிவில்‌ 
பாடத்தான்‌ நாட்டுப்‌ பிரிவினைக்கு இசைந்தனர்‌. குடிமக்கள்‌ 
அனைவரும்‌ ஒன்றுபோல்‌ முன்னேறுதற்கு ஒத்த வாய்ப்பு 
அளிக்க வேண்டும்‌ என்பது ஈவ இந்திய அரசியற்‌ பாயிரம்‌; 
எனினும்‌, பன்னூறுண்டு தாழ்த்தப்பட்ட ௩ம்‌ மக்கட்கும்‌ 
மலை வாழ்ஈருக்கும்‌ பத்தாண்டுக்‌ காலம்‌ தனி முதன்மை 
அளிப்பது என்ற இறப்பு விதி இருக்கக்‌ காண்கின்றோம்‌. 
உலகவமைதியையும்‌ போரொழிப்பையும்‌ படைக்‌ குறைவை 
யும்‌ மெய்யாகவே விரும்புவது இந்தியா; எனினும்‌, பாகித்‌ 
தான்‌ சாசுமீரத்துப்‌ படை தொடுத்தகாலை, வாளாவிருக்க 
முடிந்தது கொல்‌? எதிர்ப்படை விடுத்து அமர்‌ செய்தது 
இயல்பன்றோ? உலகத்து அமைதி அமைதியென மூச்சுக்கு 
முந்நூறு மடங்கு வாய்‌ வீசா அரசு யாதும்‌ இன்று; 
எனினும்‌, எல்லா அரசும்‌ நாள்தோறும்‌ படைப்பெருக்கு 
யிகுக்கவும்‌, அணுகிப்‌ பரந்த புதுக்கொலைக்‌ கருவி காணவும்‌ 


264 வள்ளுவம்‌ 


விரைவதைக்‌ காண்கின்றோம்‌. அணுக்‌ குண்டும்‌ நீர்க்குண்டும்‌ 
பிறந்தது இவ்வமைதிப்‌ பறைக்‌ காலத்தன்றோ? இவற்றால்‌ 
எல்லாம்‌ நாம்‌ அறியக்‌ கிடப்பது யாது? குறிக்கோளுண்மை 
என்பது ஒன்று; கடைமுறை யுண்மை என்பது மற்றொன்று. 
இவ்விரண்டும்‌ தம்முள்‌ முரணல்ல. குறிக்கோள்‌ முன்‌ 
னோக்கிய அறிவுஙிலை பற்றியது; நடைமுறை அப்பொழுதைச்‌ 
செயல்நிலை தழுவியது. 


செயற்கை யறிந்தக்‌ கடைத்தும்‌ உலகத்து 
இயற்கை யறிந்து செயல்‌ (637) 


என்பது உலக௩டை வேண்டும்‌ குறள்‌. "உலகத்தோடு 
ஓட்ட ஒழுகல்‌” (140), உலகத்தோடு அவ்வது உறைவது 
அறிவு” (216) என இர்‌ நடைமுறைத்‌ தழுவலைப்‌ பலபட 
யான்‌ வற்புறுத்துவர்‌. 


ஒரு பெருங்‌ குறிக்கோள்‌ கொண்ட அன்றே, முழுதும்‌ 
செயலாகுவதில்லை; அன்றே ஆகல்வேண்டும்‌ என நினைப்பது 
அறிவுப்‌ பிழை. கருப்போல்‌ சிறிது சிறிதாகச்‌ செயல்‌ 
வளர்ச்சி பெறுவதுதான்‌ இயல்பு. திருக்குறள்‌ முழுதும்‌ 
கற்க வேண்டும்‌ என்று மனத்து நினைப்பது எளிது? 
நரலெடுத்துக்‌ கற்கப்‌ புகும்போதுதான்‌, சொல்‌ முட்டுப்‌ 
பாடும்‌ பொருளறியாமையும்‌ குடும்ப இடைப்‌ பிறவர லும்‌ 
உண்டாகும்‌. ஒருநூறு கற்றொலைவு நடக்கவேண்டும்‌ 
என உள்ளுவது எளிது; நடக்க அடி எடுத்து வைக்கும்‌ 
போதுதான்‌, கல்லும்‌ முள்ளும்‌ குத்தும்‌; காற்றும்‌ மழையும்‌ 
தாக்கும்‌; நீர்‌ வேட்கையும்‌ உடல்‌ நோவும்‌ வரும்‌. இமயமலைத்‌ 
தனிச்‌ சிகரத்தை மிதிக்க எண்ணுவது எளிது; பனிமலை 
மேல்‌ ஏறும்‌ போதுதான்‌ கால்‌ வழுக்கும்‌; மூச்சடங்கும்‌. 
வளிப்பூதம்‌ விலங்கும்‌. தமிழ்‌ எம்மொழிக்‌ கலப்பும்‌ 
இன்றி உயர்தனிச்‌ செம்மொழியாய்‌ இன்றும்‌ இலங்கல்‌ 

௬ 


வள்ளுவ அரசு 265 


“வேண்டும்‌ எனத்‌ துணிதல்‌ எளி அ; பரந்த விரிந்த பல்‌ 
அறைப்‌ பொருள்களை நம்‌ தாய்மொழிக்கண்‌ எழுதிப்‌ 
பேசும்‌ போதுதான்‌, பழஞ்சொல்‌ தேடும்‌ முயற்சியும்‌, 
புதுச்சொல்‌ ஆக்கும்‌ பாடும்‌, பிறவொலி கலவாது மொழி 
காணும்‌ இடையூறும்‌, குறுயெ நோக்கம்‌ என்னும்‌ பொய்ப்‌ 
பழியும்‌ உளவாகும்‌. விளங்‌&டு குறுக்கு இடையூறு இன்ப 
துன்பமெல்லாம்‌ செயற்பாட்டின்கண்‌ வருவன. நடைமுறை 
அழுவுக என்பதனால்‌, குறிக்கோள்‌ அழியத்‌ தழுவுக என்பது 
கருத்தன்று. குறிக்கோள்‌ இல்லாதவன்‌ உயரான்‌; உலகத்து 
அப்பொழுது உள்ள நிலை பற்றாதவன்‌ வாழான்‌; கொள்கை 
பும்‌ உலகஈடையும்‌ கணிக்கும்‌ அறிவுச்‌ செயலுடையவனே 
அஞ்ஞான் றும்‌ வீழ்ச்சியின்‌ றி உயர்ந்து செல்வான்‌. 


உள்ளுவ தெல்லாம்‌ உயர்வுள்ளல்‌; மற்றது 
தள்ளினும்‌ தள்ளாமை நீர்த்து (596) 


என்பது ஒரு கொள்கைக்‌ குறள்‌. எண்ணிய உயர்ச்சி 
வாராவிடினும்‌, உயர்வாக எண்ணுவதை விட்டுவிடாதே 
என்பர்‌. ஆதலின்‌, குறிக்கோளுணர்ச்‌சி மழுங்கும்படி. 
மாயும்படி உலகியல்‌ பின்பற்றக்‌ கூடாதே யொழிய, 
நோக்கம்‌ அழியா கடைமுறை தழுவத்தக்கது என அறிக, 
உலகத்தோடு ஒட்டும்‌ ஒவ்வொரு முறையும்‌ ஈம்‌ கொள்கை 
சிறிதாவது செயற்படுகின்றதா? செயற்படாதொழியினும்‌ 
.முரண்படவில்லையா? கொள்கையமுத்தம்‌ தன்‌ நெஞ்சறியக்‌ 
.குறையாதிருக்கன்றதா? என்று காண்பது உண்மைக்‌ 
-கோளுடையார்‌ பொறுப்பு. எந்த அளவு ஈடைமுறையைத்‌ 
தழுவுவது, எந்த அளவு குறிக்கோளை விட்டுக்கொடுப்பது 
அன்பதெல்லாம்‌ கற்பித்து வருவதில்லை. “அறிவுடையார்‌ 
அல்லாம்‌ உடையார்‌ (430) என்பது முடிந்த வள்ளுவம்‌. 


266 வள்ளுவம்‌ 


உலகம்‌ ஒன்று; மக்கள்‌ ஓரினம்‌ என்பது இந்‌ நூற்‌: 
றாண்டிற்‌ பரவி வரும்‌ அன்புக்‌ குறிக்கோள்‌. பசியும்‌ 
பீணியும்‌ பகையும்‌ ஓழிக; நாடு தம்முள்‌ அச்சமும்‌ இகலும்‌ 
நீங்குக; எல்லா மக்களும்‌ கலந்து வாழ்க என்பது ஈம்‌ 
வேண்டுகோள்‌. “உள்ளுவதெல்லாம்‌ உயர்வு உள்ளல்‌' 
என்று நினைவு மாட்சி அறைந்த வள்ளுவர்‌ உலகப்‌ பொதுமை 
எண்ண அறியாதவரும்‌ அல்லர்‌; எண்ணாதிருந்தவரும்‌ 
அல்லர்‌. 


இகலென்ப எல்லா வுயிர்க்கும்‌ பகலென்னும்‌ 


பண்பின்மை பாரிக்கும்‌ நோய்‌ (581): 
பகையென்னும்‌ பண்பி லதனை ஒருவன்‌ 

௩கையேயும்‌ வேண்டற்பாற்‌ றன்று (871) 
பகை௩ட்பாக்‌ கொண்டொழுகும்‌ பண்புடை யாளன்‌ 
தகைமைக்கண்‌ தங்கிற்று உலகு (874): 
உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 

சேராது இயல்வது நாடு (734 
ஈல்லாறு எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
கொல்லாமை சூழும்‌ நெறி (324) 


என வரூஉம்‌ பல்‌ குறள்களும்‌, அனைத்துத்‌ தீமைக்கும்‌ 
பிறப்பீடம்‌ காட்டும்‌ “இகல்‌” என்னும்‌ தனியதிகாரமும்‌,. 
வானுயர்‌ வள்ளுவ கோக்கங்கட்குச்‌ சான்றாவன. 
இம௰யமலையன்ன உயர்ந்த எண்ணங்கள்‌ ஒரு பாலாக.. 
உலகவொருமை சாற்றும்‌ இற்றைய நடைமுறையை 
கோக்குமின்‌! வளமிலா நாட்டு மக்கள்‌ வளமுடைய 
உலகப்‌ பிற பகுதிக்குக்‌ குடியேற ஓல்லுமா? செல்வம்‌ 
கொழிக்கும்‌ ஓரரசு, குடும்பம்போல்‌ கணக்கு வழக்குப்‌: 
பாராது, வறிய பிறிதோர்‌ அரசுக்குப்‌ பொருட்‌ 
கொடை செய்வதுண்டா? தங்கு தடையின்றி ஒருவன்‌ 
தன்‌ வீடுபோல்‌ உலக முழுதும்‌ புறப்பாடு செய்ய 


வள்ளுவ அரசு 267” 


முடியுமா? ஒரு காட்டில்‌ நிரம்பிய தொகையுடைய மக்கள்‌" 
இருப்பரேல்‌, ஒரு பகுதி மக்களைக்‌ குடிகள்‌ குறைந்த: 
பிறிதொரு நாட்டிற்குக்‌ குடியேற்ற இயலுமா? 


உலகம்‌ ஒன்றென நினைப்பதைக்‌ காட்டினும்‌, ஓவ்‌: 
வோர்‌ இடத்தையும்‌ உலகென நினைத்தல்‌ வேண்டும்‌. 
மக்களை ஓரினம்‌ என எண்ணுவதைக்‌ காட்டினும்‌, ஓவ்‌: 
வொருத்தரையும்‌ மக்களினம்‌ என எண்ணல்‌ வேண்டும்‌, , 
இங்ஙன்‌ எண்ணுவதே செயலுக்கு வரும்‌ அன்பு நெஞ்சம்‌ 
ஆகும்‌. கொரியப்‌ போரை உன்னுமின்‌! கொரியப்போருக்கு 
ஓர்‌ தீர்வு காணாவிட்டால்‌ அஃது உலகப்‌ போராய்‌ முடிந்து: 
வீடும்‌ என்றும்‌, மக்கட்பூடே அற்றுப்போம்‌ என்றும்‌ 
அரசியல்‌ அறிஞர்கள்‌ முழங்குப. கொரிய நாடும்‌ உலகமே 
எனவும்‌, அங்கு நடப்பதும்‌ உலகப்‌ போரே எனவும்‌... 
கொரியரும்‌ மக்களினமே எனவும்‌, ஆங்கண்‌ இன்று மக்கட்‌ 
பூடு அற்றுக்‌ கொண்டிருக்கின்றது எனவும்‌, துடி.ப்புணர்ச்சி ' 
இன்னோர்க்கு இல்லை. எதிரிடும்‌ உணர்ச்சியே பீறிட்டு: 
நிற்கின்றது, இப்‌ போர்‌ அமெரிக்காவிலோ ரசியாவிலோ 
தொடங்கியிருக்குமேல்‌, இதுவரை எவ்வகையானும்‌ ஒரு, 
தீர்வு கண்டிருப்பரன்றோ? தன்னாட்டு வீரர்கள்‌ அழியப்‌ 
படாது என்பதற்கன்றோ, அமெரிக்கர்‌ சப்பானில்‌ அணுக்‌. 
குண்டு எறிந்து அந்நாட்டு மக்களை அழித்தது! ஆதலின்‌... 
உலகம்‌ ஒன்றென்பதூஉம்‌, மக்கள்‌ ஓரினம்‌ என்பதூஉம்‌, 
நடைமுறையுண்மைகள்‌ அல்ல என்பது பெறப்படும்‌. 


பிற அரசுகள்‌ தலையிட்டிராவீட்டால்‌, தென்கொரிய 
வடகொரிய மக்கள்‌ விரைவில்‌ ஒரு தீர்வு கண்டிருப்பர்‌. 
இன்று அமைதி செய்து கொள்ளும்‌ உரிமை அன்னோர்க்கு . 
இல்லை. உலகவொற்றுமை என்று விளம்பிக்கொண்டு: 
பலநாடுகள்‌ தலையிட்டதன்‌ விளைவு இது. .இரு குடும்பத்தார்‌ 


268 வள்ளுவம்‌ 


அடித்துக்‌ கொண்டால்‌, ஊர்க்‌ குடும்பங்களை எல்லாம்‌ 
கூட்டித்‌ "தீர்ப்புக்‌ கூறுமின்‌' என்று வேண்டல்‌ நகைப்பிற்கு 
உரியது; மேலும்‌ குழப்பம்‌ தருவது. இந்கிலையையே கூட்டு 
காட்டவையிற்‌ காண்கின்றோம்‌. இருகாட்டுப்‌ பூசலை அறுபது 
நாட்டின்‌ முன்‌ வைப்ப, ஒவ்வொரு அரசும்‌ உலக நலம்‌ 
நோக்கச்‌ சீர்தூக்காது, அச்சிக்கலைத்‌ தன்னாட்டு ஈன்மைக்கு 
எங்ஙனம்‌ பயன்‌ கொள்வது? என்று விழிப்போடு உரை 
செய்யக்‌ காண்கின்றோம்‌. கணவனோ மனைவியோ பிள்ளை 
களோ ஒருவர்‌ குறையை மற்றவர்‌ தன்னலமாக்கிக்கொள்ளும்‌ 
இவ்வுலகில்‌, ஓரரசினர்‌ தங்‌ குடிகளைக்கூட ஒன்றெனத்‌ 
தீழுவாது சாதி மதம்‌ நிறம்‌ கொள்கைமேலிட்டு நசுக்கும்‌ 
இவ்வுலகில்‌, ஒரு நாட்டுள்ளும்‌ ஒரு கட்சியின்‌ பிளவைக்‌ 
கண்டு பிற கட்சிகள்‌ களிக்கும்‌ இவ்வுலகில்‌, ஓரரசு பிறிதோர்‌ 
அரசின்‌ குழப்பத்தை-சக்கலை-வறுமையைத்தன்னலமாகப்‌ 
பயன்கோடல்‌ அரிய இயல்பு அன்று; பரந்து காணப்படும்‌ 
ஈடைமுறை யுண்மையாகும்‌. 


வள்ளுவ அரசியல்‌ எதிர்காலக்‌ குறிக்கோளும்‌ நிகழ்கால 
நடப்பும்‌ கொண்டது; உயர்ந்த எண்ணமும்‌ உலகப்போக்கும்‌ 
உடையது. அறிவுக்கண்‌, உலகக்‌ கண்‌ என்ற இரு 
கோக்கும்‌ வாழ்வார்க்கு இன்‌ றியமையாதவை என்பது 
வள்ளுவம்‌. இவ்விரு நிலை அடிப்படையிற்றான்‌ திருக்குறளை 
யாத்தரர்‌ என்பது என்‌ துணிபு; ஆதலின்‌ நாம்‌ அதனை 
இம்முறையில்‌ கற்போமாக, உலகம்‌ ஒன்றெனப்‌ பறை 
சாற்றினும்‌, கூட்டு நாட்டவை அமைந்திருப்பினும்‌, 
உள்ளோடுகன்ற கடைமுறை அரசியலை ஆராய்வார்க்கு, 
வள்ளுவர்‌ “பகை மாட்‌ அதிகாரம்‌ இன்றும்‌ பெரிதும்‌. 
மெய்யாகின்றது ஏன்பது தெளியப்படும்‌. 


வள்ளுவ அரசு 269" 


'படைக்குறைவு உலக அமைதியைத்‌ தாராது; படைப்‌ 
பெருக்கமே அதனைப்‌ பயக்கும்‌. பெருக்கம்‌ இருப்பின்‌ 
பகைவர்‌ அஞ்சிப்‌ போர்‌ செய்யா து ஓடுங்குவர்‌' என்று 
அமெரிக்க அறிக்கை விடாது கூறும்‌. “எம்பால்‌ அணுக்‌ 
குண்டும்‌ உண்டு; பிற அழிவுப்‌ பெருங்கருவிகளும்‌ உண்டு! ' 
எனறு பகைவர்‌ துணுக்குற ரசிய வெளியீடு குறிப்பிடும்‌. 
“நாங்களும்‌ அணுக்குண்டுத்‌ தேர்வு நடத்தினோம்‌' என்பர்‌ 
ஆங்கிலேயர்‌. இந்தியாவின்‌ படைத்‌ தொகையைக்‌ கண்டு 
பாகித்தானும்‌ தன்‌ போராரவாரத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்‌ 
டது. மூன்றாவது உலகப்போர்‌ இன்னும்‌ நிகழாமல்‌ 
இருப்பதற்கு, ஒரு பெருங்‌ காரணம்‌ எல்லா காடுகளும்‌ படை 
பெருக்கி வைத்திருப்பதுதான்‌ என்பர்‌. போர்‌ ஙிகழின்‌, 
இருதிறப்‌ பகை நாடுகளும்‌ முற்ற அழியும்‌ என்னும்‌ 
அச்சமே அமைதிக்கு ஏது என்பர்‌. யாண்டும்‌ காணப்படும்‌ 
இப்போக்கு வள்ளுவர்‌ கண்ட நடைமுறை அரசியலாகும்‌. 


வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும்‌! 
பகைவர்கண்‌ பட்ட செருக்கு (875): 


இவ்வரசுக்‌ குறளின்‌ உண்மை இன்று ஈன்கு பொருந்தவில்லை 
கொல்‌? வருவாயிற்‌ பெரும்பகு தியைக்‌ காப்புத்‌ துறைக்கண்‌ 
எல்லா நாடுகளும்‌ வாரியிறைப்பதுவே இக்குறளுக்குப்‌ 
பொய்யாச்‌ சான்று பகரும்‌. 


சுருங்கச்‌ சொல்லின்‌, பிறகாட்டு நட்பு, தன்னாட்டுப்‌ 
படைப்பெருக்கு என்ற இவ்வீரண்டும்‌ வள்ளுவ அரசின்‌ 
வெளிநாட்டுக்‌ கொள்கைகள்‌ என்று அறிக. “வள்ளுவர்‌ 
பொய்யில்‌ புலவர்‌; அவர்‌ சொல்லியவெல்லாம்‌ பொய்யா” 
என்று வரிந்து கட்டிக்கொண்டு நிறுவ முயறல்‌ என்‌ 
உட்டையன்று. அங்கன்‌ நீவீர்‌ நினைப்பிரேல்‌, அது பெரும்‌. 


உ 


270 வள்ளுவம்‌ 


பிழை, உடலுக்குப்‌ பிணியும்‌ பிணிக்கு மருத்‌ துவமும்‌ 
உளவாதல்போல, மனதுக்கு மாசும்‌ மாசுக்குத்‌ திருக்குறள்‌ 
மருந்தும்‌ இருப்பது இயல்பு. காடு, நிறம்‌, பிறப்பு முதலாய 
இயற்கைத்‌ தொல்வேற்றுமைகளைப்‌ பகையாகக்‌ கருதி 
அறிவின்றி இகலும்வரை, அச்சமும்‌ நம்பாமையும்‌ இருக்கும்‌; 
அவை யுளவரை, படைமாட்சி இருக்கும்‌; படைப்பெருக்கு 
இருக்கும்வரை, வல்லரசு மெல்லரசு என ஆற்றற்‌ பாகுபாடு 
இருக்கும்வரை, தானும்‌ தன்னினமும்‌ வஞ்சி மலைந்து வாகை 
சூடியேனும்‌ அளவுகடந்து வாழ்தல்‌ வேண்டும்‌ என்னும்‌ 
தற்பற்று இருக்கும்வரை, தலைவன்‌ ஆதல்வேண்டும்‌ என்னும்‌ 
பேரவா இருக்கும்வரை, வள்ளுவர்‌ வகுத்த, குறிக்கோள்‌ 
கடைமுறை என்ற இரு வேறு அரசியலுக்கும்‌ ஞாலத்தில்‌ 
செவ்வியுண்டு. 


எவ்வுயிரும்‌ கோய்வாரா உடம்பு பெறுவதுண்டேல்‌, 
மருந்து அதிகாரத்துக்கு இடனின்று. மக்களெல்லாம்‌ 
ஒருவன்‌ ஒருத்தி என்னும்‌ தமிழ்‌ ஐந்திணை யொழுக்கம்‌ 
பெற்றுக்‌ காம வரம்புப்‌ படுவரேல்‌, பிறன்மனை நயவாமை, 
கூடாவொழுக்கம்‌, விரைவின்‌ மகளிர்‌ அதிகாரங்கட்கு 
வேலையில்லை. “இன்பத்‌. துணை மட்டும்‌ அல்லேன்‌; வாழ்க்கைத்‌ 
அணையும்‌ ஆவேன்‌' என மணைவி நடப்பாளேல்‌, பெண்‌ 
வழிச்சேறல்‌ அதிகாரத்துக்குப்‌ பேச்ச இல்லை. யாரும்‌ 
விரும்பிய நலம்‌ விரும்பியாங்கு ஏய்‌ துவரேல்‌, நல்குரவு இரவு 
அதிகாரங்கட்கு ஆட்யெல்ல. “பிறரும்‌ வாழ்க' என்ற 
பெருமனம்‌ இறக்குமேல்‌, பகைமாட்சி, உட்பகை, நன்றியில்‌ 
செல்வம்‌ அதிகாரங்கட்கு உயீர்ப்பு இல்லை. யாவரும்‌ 
முற்றறிவு உடையர்‌ அகுவரேல்‌, புல்லறிவாண்மை 
பேதைமை முதலாய பல்லதிகரரங்கட்குத்‌ கோற்றம்‌ 
இல்லை. வஞ்சகம்‌ ஒருத்தர்‌ நெஞ்சகத்தும்‌ இல்லா 
. இருக்குமேல்‌, யாவரும்‌ தன்‌ செஞ்சு ௮ றியப்‌ பொய்‌ 


வள்ளுவ அரசு 271 


யாது ஈடப்பரேல்‌, இறைவணக்கம்‌ என்பது பொய்யா 


ஒழுக்க வாழ்க்கை என்ற மெய்யறிவு கொள்வரேல்‌ , 


எத்துணையோ அதிகாரங்கட்கு இடனில்லைகாண்‌. நிற்க. 


நம்‌ கண்ணாரக்‌ காண்பது என்ன? உலகம்‌ நன்றுக்கும்‌ 
தீதுக்கும்‌ உரிய பொதுவியல்பு உடையது. மக்கள்‌ மனம்‌ 
தூய்மையும்‌ மாசம்‌ சார்தற்கு வாய்ந்த, ஓரு பாற்படா அசை 
வுடையது. ஓவ்வொருத்தரும்‌ மாசு படாது தூய்மை 
போற்றல்வேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. இஃதன்‌ றி, நன்று 
தீது கலந்த உலகம்‌ என்று எண்ணாது, ஞாலம்‌ குறை 
அற்றது; குணம்‌ ஒன்றே நிரம்பியது என்று வைத்துக்‌ 
கோடல்‌ செயலிழுக்காய்‌ முடியும்‌; வாழ்க்கை யழிவாய்ப்‌ 
போம்‌. அன்புடைய இன்பஞாலமாக ஆவது, பாடுபடத்‌ தக்க 
உயரிய நன்னோக்கமாயினும்‌, அப்பொழுது ஞாலம்‌ இயலும்‌ 
நடைமுறையையும்‌ குறிக்கொள்ளல்‌ வேண்டும்‌. இங்ஙன்‌ 
பிறழா உலக அடிப்படைமேல்‌ வள்ளுவக்‌ கொத்தர்‌ திருக்‌ 
குறள்‌ கட்டினார்‌; ஆதலின்‌, அவரும்‌ பிறழார்‌; அவர்‌ குறளும்‌ 
பிறழா என்பது என்‌ துணிவு. ஒரு நூல்‌ குறிக்கோளே 
முழுதும்‌ கூறுவதாயின்‌ வாழ்க்கைக்கு ஓட்டாது. அன்றி, 
அற்றைப்‌ பொழுது கழிக்கும்‌ ஈடைமுறையே முழுதும்‌ 
காட்டுவதாயின்‌ வாழ்க்கையை உயர்த்தா து. இக்‌ கருத்தால்‌, 
ஓட்டும்‌ நூலாக, உயர்த்தும்‌ நூலாக, எதிர்நோக்கும்‌ 
நிகழ்கடையும்‌ இணைந்த வாழ்க்கைச்‌ செயல்‌ நூலாக, 
வள்ளுவர்‌ தம்‌ நூலை அமைத்தருளினார்‌. அறத்துப்‌ பால்‌ 
முழுதும்‌ குறிக்கோள்‌ நிரம்பியது. பொருட்பால்‌ குறிக்‌ 
கோளும்‌ ஈகடைமுறைச்‌ செயலும்‌ இணைந்தது. காமத்துப்பால்‌ 
உலக வொழுக்கமே சுட்டுவது. இறுகாறும்‌ திருக்குறளரசின்‌ 


அமைப்பு வள்ளுவங்களையும்‌ வெளிநாட்டு வள்ளுவங்களையும்‌ 


ஓரளவு ஆராய்ந்தோம்‌. இனி உள்நாட்டு வள்ளுவங்களை 
ஒருபால்‌ ஆராய்வோம்‌. 


272 வள்ளுவம்‌ 


ஒருவன்‌ உடல்‌ வன்மையோ, செல்வ வலியோ... 
கல்வித்திறலோ, அறிவுக்‌ கூர்மையோ பெற்றிருப்பின்‌, 
அவன்‌ தன்னாற்றலைக்கொண்டு பிறரைக்‌ கெடுக்கவே- 
மூந்துகிறான்‌; அச்சுறுத்தியும்‌ வஞ்சித்தும்‌ எளிதாக வாழ: 
அவாவுகின்றான்‌. செல்வாக்கைப்‌ பிறர்‌ அறிவுக்கு ஆளுவதே. 
ஓழுக்கமிலாதார்‌ தம்‌ உலகப்போக்காகக்‌ காண்கின்றோம்‌. 
ஒரு காட்டின்‌ கண்‌ அரசு என்பது பேராற்றல்‌ தங்கிய: 
அமைப்பு; கொலைப்‌ பயிற்சி பெற்ற படைத்தொகை 
யுடையது. காட்டுத்‌ தலைவன்‌ தன்‌ பதவி காக்கவும்‌, 
தனக்கொவ்வாக்‌ கொள்கையினரை அழிக்கவும்‌ தது: 
செய்வான்‌ என்றும்‌, குடிக்காப்பு என்னும்‌ பெயரால்‌ கொலை: 
பல செய்து தற்காப்புக்‌ கொள்வான்‌ என்றும்‌ அசிரியர்‌ 
கருதினார்‌. “நின்‌ வலியால்‌ நல்லது செய்க” என்று: 
விதிப்பதினும்‌, “அல்லது செய்யாதே; செய்யின்‌ 
பெருவலியால்‌ நீ அழிவாய்‌' என்று தீமை தடுக்க விரும்பினார்‌ : 
படைப்பெருக்கும்‌, தலைமைப்‌ பதவியும்‌, பிற புறத்துணை 
களும்‌ வன்மையாகா; வன்மை எனப்படுவது குடிமக்களின்‌" 
பற்றுக்கோடு என்று இடம்‌ காட்ட எண்ணினார்‌. 


வேலன்று வென்றி தருவது; மன்னவன்‌ 
கோலதூஉம்‌ கோடாது எனின்‌ (546): 


அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண்‌ ணீரன்றே 
செல்வத்தைத்‌ தேய்க்கும்‌ படை (555) 


என்ற குறள்களால்‌, படைகொண்டு குடிகளை ஆளப்‌: 
படாது; முறைகொண்டு ஆள்கைவேண்டும்‌ என்பதாஉம்‌,. 
கண்ணகிபோல்‌ மனங்‌ கொதித்து ஒருவர்‌ கொட்டிய: 
கண்ணீரும்‌ அரசு புரட்டும்‌ பபறயாய்‌ விடும்‌: 
என்பதூஉம்‌ வெளிப்படுத்தினர்‌. கொலையாளி பலரைக்‌. 
காட்டிலும்‌, தன்‌ மக்களை எஞ்ஞான்றும்‌ கல க்கஞ்‌ 


வள்ளுவ அரசு 273 


செய்து தீமை புரியும்‌ ஓரரசு மிகக்‌ கொடியது என்று முடிவு 
கூறினார்‌. 


கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 


களைகட்‌ டதனொடு நேர்‌ (550) 
கொலைமேற்‌ கொண்டாரிற்‌ கொடிதே அலைமேற்கொண்டு 
அல்லவை செய்தொழுகும்‌ வேந்து (551) 


என்ற குறள்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக நிற்பன. நிறுத்தி 
யதன்‌ குறிப்பு என்னை? ஓரரசு கொலையாளரைக்‌ கொலை 
செய்வது களை பறிப்பதை ஓக்கும்‌ என்றால்‌, குடிகளை 
யெல்லாம்‌ வாழ்வறுக்கும்‌ அவ்வரசினை ஒழிப்பது பயிர்‌ 
அழிக்கும்‌ அறியா உழவனை அகற்றுவதை ஓக்கும்‌ அன்றோ? 
ஆதலின்‌, அல்லவை செய்யும்‌ அரசு கெடுதற்கு உரியது 
என்பது குறிப்பு. பொறாமையுடையவன்‌ பகைவரின்‌ றியும்‌ 
தானே அழிவான்‌ என்பதுபோலக்‌ கொடுங்கோல்‌ வேந்தும்‌ 
“தண்பதத்தான்‌ தானே கெடும்‌' (548) *ஒருவந்தம்‌ ஓல்லைக்‌ 
கெடும்‌' (563) என இயற்கை யழிவு தெரிப்பர்‌, 
அரசாற்றலைத்‌ தலைவனும்‌ அமைச்சரும்‌ வினையாளர்களும்‌ 
தன்னலத்துக்கு ஆளல்‌ கொடுங்கோன்மை; மக்கள்‌ நலமே 
அரசின்‌ முழுகோக்கம்‌ என்பது வள்ளுவம்‌. இறைமாட்சி, 
செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெருவந்தசெய்யாமை 
அதிகாரங்கள்‌ இவ்வுண்மை காட்டுவன, 


அரசுத்‌ தலைவனை ஒரு, நாட்டின்‌ மக்கள்‌ தலைவன்‌ 
என்றோ, ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோன்‌ என்றோ 
பொதுவாகச்‌ சொல்லுதற்கு இல்லை. அரசின்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ தலைமை சான்றோர்‌, நேரு பெருமகன்‌ போலும்‌ 
தவச்சிலரே யாவர்‌. கல்வியானும்‌, அறிவானும்‌, ஒழுக்கத்‌ 
தானும்‌, பரந்தோங்யெ புகழானும்‌, செயற்றிறத்தானும்‌ 
செல்வாக்குடையோர்‌ குடிமக்களுள்‌ பலரிருப்பர்‌. அரசுத்‌ 
தலைவன்‌ மக்கட்‌ பெரியோர்களை என்றும்‌ தழுவிக்‌ கொள்ளல்‌ 

வ-18 


274 வள்ளுவம்‌ 


வேண்டும்‌; அன்னோர்‌ செவி கைப்பக்‌ கழறினும்‌ பொறுத்துக்‌ 
கேட்டொழுகும்‌ அடக்கம்‌ வேண்டும்‌; தன்னை ஆட்சித்‌ 
தலைவனாக எண்ண வேண்டுமே யொழிய, காட்டுத்‌ தனிப்‌ 
பெருக்‌ தலைவனாக மயங்கிப்‌ படையாற்றலை ஈம்பிக்‌ கடத்தல்‌ 
ஆகாது என்பது வள்ளுவ அரசியலின்‌ உள்ளோட்டம்‌, 
பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌, பெரியாரைப்‌ பிழையாமை 
என்ற அதிகாரங்களால்‌, அரசுத்‌ தலைவன்‌ பற்றுக்கோடும்‌ 
அழிவும்‌ சுட்டுவர்‌. அவன்‌ உண்மைப்‌ பெரியோனல்லன்‌; 
அவனினும்‌ பெரியோர்‌ குடிமக்களுள்‌ உளர்‌ என்று 
நினைவுறுத்துவர்‌. 

ஏந்திய கொள்கையார்‌ சீறின்‌ இடைமுரிந்து 

வேந்தனும்‌ வேந்து கெடும்‌ (899) 
என்பதனால்‌, குடிப்பெரியோர்‌ திருக்குறளரசின்‌ உள்ளுறுப்‌ 
பீனர்‌ என்பது தெளிவு. 

இடிப்புரையாளர்‌ செங்கோலரசிற்கு இன்றியமை 
யாதவர்‌ என்பது வள்ளுவம்‌. *தக்காரும்‌ சேர்வது நாடு” 
(731) என்றல்‌ காண்க. இடிப்பாரை விலக்க மூழுதும்‌ 
ஓத்தூதுவாரைத்‌ தழுவும்‌ அரசு கொடுங்கோலாய்‌ இழியும்‌; 
நிலக்குப்‌ பெொறையாய்வீடும்‌. ஆரியர்‌ வேண்‌ டும்‌ 
இடிப்பாளர்‌, “பல்‌ குழுவும்‌, பாழ்‌ செய்யும்‌ உட்பகையும்‌, 
வேந்து அலைக்கும்‌ கொல்‌ குறும்பும்‌ (735) என்ற இனத்திற்‌ 
சேராதவர்‌; நாட்டன்பினர்‌; இன்றுகாணும்‌ எதிர்க்கட்சி 
யாளர்‌. 'குடிப்பெரியோரையும்‌, இடிப்பறிஞ ரையும்‌ 
கேண்மை கொள்க' என்பது எவ்வகை அரசிய லுக்கும்‌ உறிய 
வள்ளூவம்‌ அன்றோ? 

தக்கார்‌ இனத்தனாய்த்‌ தானொழுக வல்லானைச்‌ 

செற்றார்‌ செயக்கிடந்தது இல்‌ (446) 

இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன்‌ 

கெடுப்பா ரிலானும்‌ கெடும்‌ (448) 


வள்ளுவ அரசு 275 


இனைய பல்‌ கருத்துகளால்‌, அரசின்‌ தனிப்‌ பேராற்றலைத்‌ 
தீமைக்கு ஆளாதவாறு குறுக்கீடு செய்வர்‌. படையை 
வெளிகாட்டுக்‌ கொள்கைக்குத்‌ துணையாகக்‌ கொள்ள 
வேண்டுமேயன்‌ றித்‌ தன்‌ நாட்டு மக்களா ஆள்வதற்குத்‌ 
அணேயாக்கப்படா து என்பர்‌, படைப்பயன்‌ புறப்பகை 
யினின்றும்‌ மக்கள£க்‌ காப்பதுவே யன்றித்‌, தன்‌ 
குடிமக்களினின்றும்‌ ஆள்வார்‌ தம்மைக்‌ காத்துக்‌ கொள்ளு 
வதற்கு அன்று என்ற வள்ளுவம்‌ குறிக்கொளத்‌ தகும்‌. 
இவ்வுண்மைக்கு “வேலன்று வென்றி தீருவது' (546) என்ற 
குறட்பகுதயே கரி. ஒரு பெருந்‌ தொழிற்சாலைக்கண்‌ 
பொறிகள்‌ எத்துணை இருப்பினும்‌, சிறந்து நிற்பவன்‌ 
'தொழிலாளி போல, திருக்குறள்‌ வேத்தியற்கண்‌ அரசன்‌, 
அமைச்சன்‌, தூதன்‌, ஒற்றன்‌, ம றவன்‌ என வினைசெய்வார்‌ 
பலர்‌ பேசப்படினும்‌, மூலப்பொருள்‌ மக்களே என அறிக. 


ஓர்ந்துகண்‌ ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும்‌ 
'தேர்ந்துசெய்‌ வஃதே முறை (541) 


மான்பது வள்ளுவ அரசுப்‌ பாயிரம்‌. அகவியல்‌ புறவியல்‌ 
என்னும்‌ அரசியற்‌ பகுதி இரண்டனுள்‌, மக்கட்கு அணிய 
தொடர்பு உடையது அகவீயலாகும்‌; உள்நாட்டு 
கடப்பாகும்‌. நாட்டின்‌ உள்ளாட்சி முறைமையுடையதாக 
இருப்பின்‌, வலிய புறப்பகையும்‌ வெல்லல்‌ முடியாது; 
ஆதலின்‌, ஓரரசு தன்‌ குடிகளின்‌ துணையை எஞ்ஞான்றும்‌ 
போற்றிக்‌ கொள்கை வேண்டும்‌. பகைவன்‌ வரவை 
நினைப்பதினும்‌, குடிமக்களின்‌ இருப்பை மிகுந்து நினைக்க 
வேண்டும்‌. நாட்டின்‌ எல்லையைக்‌ காப்பதினும்‌, ஒரு 
குடியால்‌ மற்றொரு குடி கொல்லைப்ப டாதவாறு 
கண்காணிக்கவேண்டும்‌. வெளிப்பகை அடிக்கடி. வருவ 
,தில்லை; ஓரொருகால்‌ நிகழ்வது; நாடு முழுமைக்கும்‌ 
பொதுவானது. திய குடிப்பகையோ கன௮னைபோல்‌ 


276 வள்ளுவம்‌ 


இடக்தொறும்‌ இருப்பது; பு ற்று நோய்‌ போல்‌ உள்ளரிப்பது... 
இங்ஙன்‌ உடனிருந்து தீது இழைக்கும்‌ குறும்புக்‌ குடிகளை 
ஒருப்பது அரசின்‌ தனிப்‌ பொறுப்பாகும்‌. இப்‌ பொறுப்பினை 
ஆற்றற்கென்றே அரசினை மக்கள்‌ ஏற்படுத்தினர்‌. அரசு: 
செய்யாது பிழைக்குமேல்‌, தடி எடுத்தவன்‌ தண்டற்காரன்‌ 
என்ற நிலை முற்றி, மக்கள்‌ விலங்காக அடித்துக்‌ கொள்வர்‌. 


குடிபுறங்‌ காத்தோம்பிக்‌ குற்றங்‌ கடிதல்‌ 
வடுவன்று; வேந்தன்‌ தொழில்‌ (549) 


என்பது ஆசான்‌ உடன்பாடு. தன்‌ தீய குடிகளை ஒறுப்பது: 
அரன்‌ பொறுப்பு எனினும்‌, அதனை ஆற்றல்‌ எவ்வகை: 
யானும்‌ எளிய இனிய செயல்‌ அன்று. தீய குடிதான்‌ எனத்‌: 
தெளிவதும்‌, இமைக்கேற்ற தண்டனை விதித்தலும்‌, 
அரDிற்குப்‌ பெரும்‌ தொல்லை வினைகளாகும்‌. ஆரியப்படை 
கடந்த நெடுஞ்செழியன்‌ கோவலனைக்‌ கள்ளன்‌ என 
மாறியுணர்ந்தான்‌; இலம்புக்களவுக்கு உயிர்‌ வாங்‌இனான்‌;. 
அதனால்‌ கோல்‌ வடுபட்டான்‌ என ஆட்சியிழுக்கை 
அறிஇன்றோம்‌. தலைவன்‌ த ற்காப்புக்குக்‌ குடிகளையொறுப்பது: 
வடு என்றும்‌, ஈற்குடிக்‌ காப்புக்குத்‌ தீக்குடி கடிவது 
தொழில்‌ என்றும்‌ காட்டுவான்‌, வள்ளுவர்‌ யாத்த ஈடை. 
நுட்பம்‌ கினையத்தகும்‌. 


தன்னாட்டுக்‌ கொடுங்‌ குடிகளை, அயல்நாட்டுப்பகை: 
போல அரசு கருதப்படாது. கருதி அளவிறந்து தண்டிப்பின்‌ 
ஏனை கற்குடிகளுங்கூட அஞ்சும்‌. தீய குடித்‌ திருத்தமே 
ஒறுப்பீன்‌ கோக்கமாதல்‌ வேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. 
கல்லாிரியன்‌ வகுப்பிற்‌ குறும்பு இழைக்கும்‌ மாணாக்கர்மேல்‌ 
கறுவு கெள்ளரன்‌; காலம்‌ பார்த்து உள்வேவான்‌; வகுப்பு! 


வள்ளுவ அரசு 277 


இயலுமா, றும்‌ அவர்தம்‌ குறும்பு இருந்துமாறும்‌ முறை 
'செய்வான்‌. அரசாட்சி வகுப்பாட்சியை ஒப்பது. 


தக்காங்கு நாடித்‌ தலைச்செல்லா வண்ணத்தால்‌ 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து (561) 


என்ற குடியொறுப்புக்‌ குறளின்கண்‌, சொற்றோரும்‌ அன்பு 
இடுதல்‌ காண்க. நீடு நினைந்து மிக்க விழிப்போடு யாத்த பா 
இது. தக்காங்கு, ஓத்தாங்கு என்ற கிளவிகள்‌ வள்ளுவ 
அரசின்‌ நேர்மை நாடிகள்‌. குற்றஞ்‌ செய்ய அஞ்சும்‌ மனப்‌ 
பதம்‌ *நாண்‌' எனப்படும்‌. நாணுடைமை மக்களுயிர்க்குச்‌ 
சிறப்புக்‌ குணம்‌; வாழ்க்கைக்கு வேலி. நாணறுந்தவன்‌ 
யார்க்கும்‌ எத்திமையும்‌ விளைக்கப்‌ பின்வாங்கான்௪ 
யாரொருவர்‌ நாணும்‌ அறும்படி சொல்லுதலும்‌ செய்தலும்‌ 
பிறப்புப்‌ பிழையாகும்‌. குற்றம்‌ புரிந்தவன்‌ மறுபடியும்‌ 
குற்றம்‌ புகாதவாறு, நாணுணர்ச்சி பெருக்குவதே ஓ. ப்பின்‌ 
படிப்பினை என்ற கருத்தால்‌, *தலைச்‌ செல்லா வண்ணத்‌ 
தால்‌ ஓத்தாங்கு ஒறுப்பது' என்று தண்டனை நோக்கமும்‌ 
அளவும்‌ காட்டினார்‌. “கடிது ஓச்சி மெல்ல எறிக' (562) 
என ஆட்டியும்‌ அன்பும்‌ ஒருங்கு வேண்டினார்‌; அச்சுறுத்தி 
நாண்‌ காத்தார்‌. 


இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என முன்னரே 
வரையறுத்துவீடுவது இச்காட்‌ சட்டவியல்‌. குற்றஞ்‌ 
செய்யத்‌ தூண்டிய நாணளவு பாராது, செய்த குற்றத்தளவு 
மாத்திரம்‌ பார்ப்பது, இன்று வழக்காடு அவையத்து ஈடை 
முறையாகக்‌ காண்கின்றோம்‌. இஃது எவ்வுடம்புத்‌ தலை 
நோய்க்கும்‌ ஓரே மாத்திரை உடனே எழுதிக்‌ கொடுக்கும்‌ 
மருத்துவம்‌ போன்றது. வந்த ரோய்‌ மீண்டும்‌ வராதபடி: 
மருந்தும்‌ அறிவு ஊட்டுவதன்றோ மருத்துவப்‌ பயன்‌. இதனை 
வழக்கு மன்றத்து நடுவர்கள்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 
“தலைச்‌ செல்லா வண்ண த்தால்‌ ஓறுப்பது' என்ற வள்ளு 

& 


278 வள்ளுவம்‌ 


வத்தை உட்கொண்டு, தீமைக்கு அஞ்சும்‌ நாண்துடிப்புத்‌. 
செத்துப்‌ போகாதபடி, மெல்லுணர்ச்சி தடிப்பாகாதபடி. 
தண்டிக்கவேண்டும்‌. ஓரே குற்றஞ்‌ செய்தார்‌ பலருள்‌ 
காண்மிக்கார்க்குத்‌ தண்டமாக ஒரு சுடுசொல்‌ அல்லது 
காலணா போதாதா? குற்றவாளியின்‌ காணப்பதம்‌ அளந்து 
தீர்வு கூறும்‌ ஓறுப்புரிமையை நடுவர்கள்‌ பெறுகதில்‌. 


குடி மக்கள்‌ நினைவும்‌ திருக்குறள்‌ அறிவும்‌ உடைய 
ஓர்‌ அமைச்சர்‌ ஈம்‌ அனைவோர்‌ மதிப்பிற்கும்‌ உரியராய்‌ இக்‌ 
கூட்டத்திற்குத்‌ தவறாது வரும்‌ அவர்‌ - “வள்ளுவர்‌ இன்று 
அமைச்சராய்‌ இருப்பாரேல்‌ முதற்கண்‌ மக்கட்கு எந்நலம்‌ 
செய்வார்‌? என்று யான்‌ திடுக்கிடும்படி. வினவினார்‌. 
அமைச்சர்கள்‌ புலவர்‌ தொழிலை இன்று மேற்கொண்டு 
விட்டனர்‌; வினைகெட்டு ஓயாது சொன்மாரி பொழி 
இன்றனா. இச்சொல்லார வாரத்தை வள்ளுவப்‌ பெருமகன்‌ 
விழையார்‌ என்றும்‌, அறிவுக்‌ கிழவன்‌ இராசகோபாலச்‌ 
சாரியார்‌ அரசுக்‌ கடன்‌ வெளியீடு ஐந்துகோடி. நிரம்பவும்‌, 
தஞ்சைப்‌ பண்ணையாட்‌ சட்டம்‌ நிறைவேறவும்‌, கைத்தறிக்‌ 
குடும்பத்தார்‌ தொழில்‌ வறுமை நீங்கவும்‌, சொல்லம்பு: 
வீசினாற்‌ போல, காரியத்தை முன்வைத்து அதற்கு. 
மக்களின்‌ துணை திரட்ட, நம்‌ ஆசிரியர்‌ மாசற்ற சில சொல்‌ 
வார்‌ என்றும்‌ விடையிறுத்தேன்‌. அமைச்சர்கள்‌ நிற்க, 
அறங்கூறு அவையத்து நடுவணரும்‌, படைத்தலை மக்களுங்‌ 
கூட மக்கள்‌ தொடர்பு என்னும்‌ பெயர்‌ மேலிட்டு, இந்காள்‌ 
கழகம்‌ பல ஏறிப்‌ பல சொல்லக்‌ காமுற்றுவிட்டனரே; 
சொற்பதம்‌ அன்றோ நாட்டைப்‌ பிடித்து நலிவிக்கின்றது. 
என்று வருந்தினேன்‌. 


இந்தியக்‌ குடியரசில்‌ தேர்வுக்காலத்து மக்கள்‌ மதிச்‌ 
கப்‌ படுகின்றனர்‌. நாள்தொறும்‌ இகழப்படுகின்றனர்‌. 


வள்ளுவ அரசு 279 


அரசு வினையாளர்கள்‌ தேர்வில்‌ வென்ற மாற்றாளிகளைத்‌ 
தம்‌ அலுவலகத்து வரவே ற்ன்றனரேயன்றி, அன்னோரைத்‌ 
தேர்ந்தெடுத்த உரிமைக்‌ குடிமக்களைக்‌ கால்கடுக்க 
வெளியே நிறுத்துகன்றனர்‌! “இன்று போய்‌ நாளை வா" 
என்று கால்‌ கடுத்தபின்‌ நாள்தோறும்‌ ஏவுின்‌ றனர்‌; விளக்‌ 
கேற்றிய இக்குச்சியைப்‌ போல்‌ அவமதிக்கின்‌ றனர்‌. இந்திய 
விடு தலையால்‌ இருபத்தொரு வயது வந்தோர்‌ பெற்றது 
தேர்வுரிமை, அனைத்து மக்களும்‌ பெறாதது மதிப்புரிமை, 
வழக்கு மன்றங்களும்‌ அலுவலக வாயில்களுமே போதிய 
கண்காட்சியாகும்‌. 


பொதுவாய்‌ மக்கள்‌ அரசியற்கண்‌ அமைச்சர்களொடு 
தொடர்பு கொள்ள இடமில்லை. 8ழ்நிலைப்‌ பதவியாள 
ரொடுதான்‌ மிகுதியான தொடர்பு நாள்‌ தோறும்‌ கொள்ப. 
ஓர்‌ அலுவலகத்து முன்னிற்கும்‌ வாயிலோன்‌ செய்யும்‌ 
அட்டூழியம்‌ கொஞ்ச நஞ்சமா? அவன்‌ விடை கொடுத்‌ 
தாற்றான்‌ மேல்‌ வினையாளரைப்‌ பார்க்க முடியும்‌. மேல்‌ 
வீனையாளரோ திடீரென இருக்கைவிட்டு வெளி வந்து, 
காட்சிக்கு எளியரா ஆண்டு நிற்கும்‌ கால்சடையனைய 
மக்களைப்‌ பார்த்து, “நீவீர்‌ வேண்டுவது என்ன?' என்று 
வினவார்‌; வினவுவது பெருமைக்‌ குறைவு எனக்‌ கருதுவார்‌. 
ஆதலின்‌, விரைந்து காரியம்‌ முடிக்கும்‌ பொருட்டுக்‌ 
கையூட்டுக்‌ கொடுப்பது இன்றியமையாதது ஆகின்றது. 
வாயில்‌ காவலனுக்குச்‌ சில்லறை ஈந்தால்‌, நம்மை அழைத்துக்‌ 
கொண்டு மேல்‌ வினையாளன்‌ முன்னிறுத்தி, வேண்டியது 
சொல்லிச்‌ செல்வான்‌; வினை முடிந்து மீளுங்காலைப்‌ 
பின்னுமோர்‌ சில்லறை வீசினால்‌, என்று செல்லினும்‌ 
ஆசையால்‌ மீண்டும்‌ நன்றி காட்டுவான்‌. இஃது பரந்து 
காணப்படும்‌ இழிமுறை. 2 


280 வள்ளுவம்‌ 


கையூட்டு வாங்குவலும்‌ குற்றவாளி; கொடுப்பானும்‌ 
குற்றவாளி என்று சட்டம்‌ செய்வதால்‌, இக்கொள்வனை 
கொடுப்பனை நின்றுவிடாது காண்‌. “ஏன்‌ வாங்குகின்றான்‌? 
ஏன்‌ கொடுக்கின்றான்‌?” என்பதை ஆராயவேண்டும்‌. யாரும்‌ 
பொருள்‌ வாங்க விரும்புவர்‌; கொடுக்க விரும்பார்‌; ஆதலின்‌ 
மக்கள்‌ கையூட்டு வழங்குவதற்குக்‌ காரணம்‌ என்னை? 
என்று தருவத்தகும்‌. வாழ்க்கை பலர்க்கு வணிகம்‌ 
போல்வது. வருவாயும்‌ செலவும்‌ ஓத்துப்‌ பார்ப்பது பொது 
வியல்பு. சாரியம்‌ சுணங்கினால்‌, ரூபாய்‌ நூறு இழப்புவரும்‌ 
எனத்‌ தெளிந்து, தொலையினும்‌ தொலைக. என்று ரூபாய்‌ 
ஐம்பது கையூட்டளிக்க மனம்‌ ஓஒப்புகன்‌ றது. “கையூட்டளிப்‌ 
பது சிறுமை; வினைகெடி னும்‌ கெடுக' என்று துணிவதுதான்‌ 
ஓழுக்க மாயினும்‌, ஓரிருதடவை அங்கன்‌ விட்டுக்கொடுக்‌ 
கலாம்‌. அரசாட்சயின்கண்‌ தொட்ட இடமெல்லாம்‌ 
பணத்தூக்கமாக இருப்பின்‌, மக்கள்‌ யாது செய்வர்‌? 
ஆட்சியின்‌ இயல்பு என்று ஒதுக்கி உலகத்தோடு ஓட்ட 
ஓழுகுவர்‌. 

இவ்‌ வுண்மையை வள்ளுவர்‌ அறிந்தவர்‌. தூங்காமை- 
வினைச்‌ சுறுசுறுப்பு- அரசின்‌ ஓழுக்கமெனத்‌ தெளிந்தவர்‌, 
மெத்தென விரைந்தோடும்‌ கால்வாய்‌ நீரில்‌ அழுக்குத்‌ 
தேக்கத்துக்கு இடமின்மைபோல்‌, தேங்காது மக்கள்‌ 
வினையை உடனுக்குடன்‌ முடித்துக்‌ கொடுக்கும்‌ அரசியலில்‌ 
கையூட்டுக்கு வாய்ப்பில்லை என்று கண்டவர்‌. 

நாடோறும்‌ நாடுக மன்னன்‌ வினைசெய்வான்‌ 

கோடாமை கோடாது உலகு (520) 


என நல்லரசிற்கு அடிப்படை காட்டினர்‌; ஆதலின்‌ நம்‌ 
பேற்றால்‌ வள்ளுவத்‌ தோன்றல்‌ இன்று அமைச்சராக 
இருப்பரேல்‌, காட்டின்கண்‌ தமக்குரிய அலுவலகங்களை 


வள்ளுவ அரசு 281 


யெல்லாம்‌ சென்று சென்று 'தூங்காமை யுண்டோ?” 
எனக்‌ கட்டுக்களைப்‌ புரட்டிப்‌ பார்ப்பார்‌, தூக்கம்‌ 
கண்டாரேல்‌, முறைபிறழ்ந்தாற்போல்‌ துடிதுடித்தது, 
பின்னும்‌ நீட்டிக்காவாறு அன்றே மக்கட்குக்‌ காரியம்‌ 
முடித்துக்‌ கொடுப்பார்‌. யாது பொறுப்பினும்‌ பொறுப்பர்‌; 
தூங்காது செய்யத்தகும்‌ மக்களின்‌ வேண்டுதாள்‌ கட்டாகத்‌ 
தூங்குவதைப்‌ பொருர்‌. 


இன்று ௩ம்‌ அமைச்சர்கள்‌ சாட்டினைத்‌ தம்‌ இல்லமாகக்‌ 
கருதவில்லை. ஊர்சுற்றுங்கால்‌ தந்துறை வினைக்களங்களில்‌ 
நுழைந்து அமர்ந்து பலவற்றையும்‌ நேரடியாகக்‌ காண்ப 
தில்லை. இங்ஙன்‌ செய்வது நிலைக்கு இழிவெனப்‌ பொய்ம்‌ 
மானம்‌ நச்சுவர்‌ போலும்‌. மக்களால்‌ தேர்ந்து எடுத்து வந்த 
குடியரசு மந்திரிகள்‌, மடி. செய்து மானம்‌ கருதக்‌ கெடும்‌' 
(1028) என்ற குறட்‌ குற்றத்துக்கு ஆளாகாது, நேரடிப்‌ 
பார்வை செய்ய வேண்டுவல்‌. முன்னறிவிப்பின்றித்‌ தம்‌ 
வீட்டுக்குச்‌ செல்வதுபோல, ஊர்தொறும்‌ உள்ள தத்தம்‌ 
அலுவலகங்கட்குப்‌ போவதை ஓர்‌ அரசியல்பாகக்‌ கொள்ள 
வேண்டுவல்‌. 


வள்ளுவச்‌ செம்மல்‌ ஈம்‌ தனிப்பெரும்‌ அமைச்சராய்‌ 
வருவாரேல்‌, அஞ்சல்‌ நிலையம்போல அரசு நிலையங்களை 
யெல்லாம்‌ ஒழுங்கு செய்வர்‌. மக்கள்‌ வாழ்க்கை இன்று 
பல்வகைப்‌ போராட்டத்தது. இந்‌ நிலையில்‌ ஓவ்வொரு 
வினையையும்‌ அலுவலகத்துக்கு நேரடி சென்று முடித்துக்‌ 
கொள்ளல்‌ காலக்கழிவாகும்‌; வேண்டா முயற்சியாகும்‌; 
உள்ள வினைக்குக்‌ கேடாகும்‌. வள்ளுவ அரசிற்கு மக்கள்‌ 
உயிர்ப்பொரு ளாதலின்‌, ஆசிரிய அமைச்சர்‌ குடிகளை 
அலையவிடார்‌; காக்கவையார்‌. அரசோடு தொடர்புடைய 
எல்லா வினைகளும்‌ கடிதப்‌ போக்குவரத்தால்‌ முடித்துக்‌ 
கொள்ள வழி வகுப்பர்‌. “தம்‌ முடங்கல்‌ வரப்பெற்றோம்‌; 


282 வள்ளுவம்‌ 


இன்னும்‌ நான்கு நாளுள்‌ முடிவு அறிவீப்போம்‌' என்று: 
.விடையிறுக்குமாறு வீனை செய்வரர்க்குக்‌ கற்பிப்பர்‌. “நீவிர்‌ 
ஒருவாரத்தில்‌ வருவதை எதிர்பார்க்கன்றோம்‌. நேர்‌ முகமாக. 
வேண்டிய விளக்கம்‌ சொல்வோம்‌. காலை 9-12 மணிக்குள்‌ 
பார்க்கலாம்‌' என்று வேண்டுழி வேண்டுழி எழுதச்‌ 
செய்வர்‌. அங்கன்‌ வரும்‌ குடிமக்களுக்குக்‌ காட்சி எளியராய்க்‌. 
கடுஞ்சொல்லர்‌ அல்லராய்‌ நடந்து கொள்ளப்‌ பணிப்பர்‌. 


நாடொறும்‌ நாடி முறைசெய்யா மன்னவன்‌ 
நாடொறும்‌ நாடு கெடும்‌ (553) 


என்பது ஆசான்‌ இடிப்புரை. “நாள்‌ தொறும்‌ நாடல்‌” 
என்பது திருக்குறளரசின்‌ உள்நாட்டு வள்ளுவம்‌. அரசு 
வினையாளர்கள்‌ சிறிதும்‌ தாழ்த்தல்‌ இன்றி மக்கள்‌ 
காரியங்களை முடித்து அளிப்பரேல்‌, ௮ங்ஙன்‌ வினையாற்‌: 
அம்படி அமைச்சர்கள்‌ ஊடுருவிப்‌ பார்ப்பரேல்‌. நாடு 
வீடுதலை பெற்றது என மக்கள்‌ கண்டு கொள்வர்‌; தேர்‌ 
வுக்கும்‌ உரியரானோம்‌; பெருமைக்கும்‌ உரியரானோம்‌ எனப்‌ 
பெருமிதம்‌ அடைவர்‌. 


குறித்த ஒரு மணியளவினும்‌ இன்று சிறுபொழுது 
நீளப்‌ பேசிவிட்டேன்‌. பொறுத்திருந்து கேட்ட உங்கட்கு. 
என்‌ வணக்கம்‌. 


10. திருக்குறள்‌ நடை 


தமிழ்‌ நடை மாந்தீர்‌ ! 


நல்‌ வணக்கம்‌. இருக்குறளின்‌ உள்ளியல்‌ பற்றி” 
இரண்டும்‌, பொருளியல்‌ பற்றி மூன்றும்‌, அறிவியல்‌ 
பற்றி இரண்டும்‌, குடியியல்‌ பற்றி ஒன்றும்‌, அரசியல்‌ பற்றி” 
ஓன்றும்‌ ஆக இதுகாறும்‌ ஒன்பான்‌ வள்ளுவச்‌ சொற்‌. 
பொழிகள்‌ ஆற்றினேன்‌. அவற்றிடை எடுத்தாண்ட குறள்‌ 
களுள்‌ சிலவற்றிற்கு நடை நுட்பமும்‌ அவ்வப்போது 
தெரிவித்தேன்‌. ஆறாவது அறிவுப்‌ பிறப்புத்‌ தலைப்பில்‌: 
குறித்தாங்கு, ' திருக்குறள்‌ கடை என்னும்‌ பொருள்களனாக 
இன்று பொழிவு செய்வேன்‌. 


இருக்குறள்‌ வாழ்வியல்‌ காட்டும்‌ இலக்கண நூலா: 
யினும்‌, காவீயம்போல்‌ சுவை பொதுளியது; இலக்கிய 
நடை பயின்றது; 'நவில்தொறும்‌ ,நாூல்கயம்‌ போலும்‌' (783): 
என்றபடி, உவமை ' நூலாகத்‌ தகுவது. “எண்‌ பொருள 
வாகச்‌ செலச்‌ சொல்‌' (424), திறன்‌ அறிந்து சொல்‌.லுக” 
(644), *வெல்லுஞ்‌ சொல்‌ இன்மை அறிந்து சொல்லுக” 
(645), நிரந்து இனிது சொல்லுக்‌ (648), 'மாசற்ற சில: 
சொல்‌' (649), “கற்றது உணர, வீரித்துரை' (650) என்ற 
நடை யியலெல்லாம்‌ தனக்கே அமையப்பெ ற்றது; ௩ம்‌ 


284 வள்ளுவம்‌ 


மொழித்தாயின்‌ தூய்மை, வன்மை, செம்மை, வளமை, 
தொன்மை, புதுமை, இனிமை முதலாய உண்மைகட்கெல்‌ 
லாம்‌ சான்றாவது. 

அறிவியல்‌ நூல்கள்‌ நிழற்படம்‌ போல்வன; கருத்துக்‌ 
காட்டும்‌ ஈடையொன்றேயுடையன; ஆதலின்‌, அவற்றைப்‌ 
பொருள்‌ குன்றாது ஒரு மொழியிலிருந்து பிறமொழிக்கண்‌ 
பெயர்த்துக்கொள்ள முடியும்‌. இலக்கியத்தின்‌ அடிப்படை 
வேறு. கருத்துப்போல்‌ செம்பாக மதிப்பு நடைவண்ணத்‌ 
துக்கும்‌ உண்டு. கருத்தால்‌ அறிவும்‌ கடையால்‌ சுவையும்‌ 
பெறுன்றோம்‌. ஈடையழகு இல்லா இலக்கியம்‌ நிற 
வண்ணம்‌ இல்லாச்‌ சோலையையும்‌, மெய்ப்பாடில்லா 
நடிகனையும்‌, வெள்ளாடை உடுத்திய பெண்ணையும்‌ ஓக்கும்‌. 
எம்‌ மொழிக்‌ கண்‌ ஓரிலக்கயம்‌ தோன்றிற்றோ, அதனை 
அம்‌ மொழிக்கண்‌ கற்பதுவே முறையும்‌ நிறைவும்‌ ஆகும்‌. 
மூல இலக்கியம்‌ படிப்பது மாம்பழத்தை நாம்‌ வாய்வைத்துச்‌ 
சுவைப்பதை நிகர்க்கும்‌. மொழி பெயர்ப்பு இலக்கியம்‌ 
பார்ப்பது மாம்பழ வடிவாகப்‌ பண்ணிய இனிப்புப்‌ 
பண்டத்தைத்‌ தின்பது ஓக்கும்‌. மூல இலக்கியம்‌ பிறமொழி 
மாறும்போது, உடல்மாறி நடைமாறித்‌ தன்‌ கன்னிமையை 
இழந்துவிடுகன்றது. இவ்விளக்கம்‌ எம்மொழி இலக்கியத்‌ 
இற்கும்‌ பொது. நிற்க. 

ஓரிலக்கியத்தை அதன்‌ மூலமொழியிற்‌ கற்கை பிற 
மொழியாளர்க்கெல்லாம்‌ கூடுவதன்று; கூடாமை ஏச்சுரை 
யன்று வேற்றின மக்களின்‌ நாகரிக வரலாற்றை 
ஓரளவேனும்‌ அறிந்து கொள்வோம்‌ என்ற கருத்துடைய 
காம்‌ மொழிபெயர்ப்பு இலக்கியங்களைத்தாம்‌ நம்பிக்‌ கற்றாக 
வேண்டும்‌ எனினும்‌, ஓருவன்‌ தன்‌ தாய்‌ இலக்கியத்தைக்‌ 
கூட, மொழிபெயர்ப்பு வாயிலாய்க்‌ கற்க விழைவானேல்‌, 
அதனை என்‌ சொல்வது? காலத்தின்‌ கோளாறு என்பதனைக்‌ 
காட்டிலும்‌, முறைகெட்ட மயக்கநெறி எனத்‌ தூற்றுக* 


திருக்குறள்‌ நடை 285° 


இங்ஙன்‌ தாய்மாறிக்‌ கற்கும்‌ தமிழரைவிட, யாதுங்‌ கல்லாத்‌. 
தமிழர்‌ ஒருவகையால்‌ சிறந்தவர்‌ அல்லரோ? வள்ளுவரை 
ஈன்ற தாய்‌ வயிற்றுப்‌ பிறந்தும்‌, வள்ளுவரோடு உடன்‌” 
பிறப்பு எடுத்தும்‌, மொழி பெயர்ப்புத்‌ இருக்குறளைக்‌ 
கற்பாரேல்‌, அவர்‌ செயல்‌ ஏனைத்‌ தமிழர்க்‌ கெல்லாம்‌ 
காணுடைத்து. பொய்யாத்‌ தமிழன்‌ கண்ட பொய்யில்‌: 
திருக்குறளைத்‌ தமிழனாய்ப்‌ பிறந்தான்‌ தமிழிற்‌ கல்லாது. 
அங்கன்‌ கற்றுப்‌ பிற நாட்டார்‌ வரைந்த மொழி மாற்றுத்‌. 
திருக்குறளைக்‌ கற்பானேல்‌, ‘அவனைக்‌ குலத்தின்‌ கண்‌ 
ஐயப்படும்‌' (958) என்றாங்கு, தமிழ்க்‌ குடியிமுக்கம்‌ 
கூறுவதிற்‌ குற்றம்‌ என்னோ? திருக்குறள்‌ கருத்து வகையால்‌: 
உலக மக்கட்கெல்லாம்‌ உரியது எனினும்‌, மொழி காரண 
மாய்‌ நமக்கு உறவுடையது; ஆதலின்‌, அதனை உள்ளவாறு 
நாம்‌ உணர்தலும்‌, உணர்ந்தவாறு மொழி பெயர்த்து 
உலகிடைப்‌ பரப்பலும்‌ ஈம்‌ கடன்‌. ஞாலத்‌ திருக்குறளை 
உரிய தமிழ்‌ வாயிலாகக்‌ கற்க முயலுமின்‌/ முயலுமின்‌/' 
என்ற உணர்ச்சியைப்‌ பிறமொழி மாந்தர்க்கு ஊட்டலும்‌: 
நம்‌ பொறுப்பு. 

மக்கள்‌ வாழ்விற்‌ பன்னிலையீனர்‌ என்று துணிந்து: 
அறப்பன்மை கரைந்தனர்‌; அன்னோர்‌ ஒரு கருத்தினை 
ஏற்றுக்கொள்ளும்‌ வன்மையாலும்‌ பலதிறத்தினர்‌ என்று: 
கண்டு நடைப்பன்மை மேற்கொண்டனர்‌. தன்னிலையுணர்ந்து 
செய்க; யார்க்கும்‌ முன்னேற்றம்‌ உண்டு என்பது வள்ளுவம்‌, 
ஆதலின்‌, இந்நோக்கினை மனத்திற்‌ பதித்துக்‌ கற்பார்‌ கற்கா- 
கற்பின்‌ ஆசான்‌ தன்‌ நெஞ்சங்கள்‌ புலனாகும்‌. பசிதர்க்கும்‌ 
ஆற்றல்‌ சோற்றுட்‌ கடக்குமாங்கு, ஈம்‌ மாசு அகற்றும்‌ 
உறுதி குறளிடைக்‌ கிடப்பது வெளிப்படும்‌. ஒரு 
நோக்கின்றிக்‌ கற்பின்‌, கற்பவர்‌ தம்‌ செஞ்சு வலுப்படாது. 
நெஞ்‌ உரம்பெறவும்‌, செயல்‌ ஆற்றவும்‌, வாழ்வு உயரவும்‌: 


286 வள்ளுவம்‌ 
திருக்குறள்‌ ஈடையறிவு இன்றியமையாதது என்று 
_அணீிமின்‌! 


1. உலகம்‌ இரு கூறுபட்டது. தான்‌ பிற என்பன 
அக்கூறுகள்‌. ஓருவன்‌ பிறர்பால்‌ ஒழுகுவது எங்ஙன்‌? 
ஏன்ற நட்பு செல்நெறி எனப்படும்‌. மற்றையோர்‌ தன்பால்‌ 
எவ்வாறு ஓழுகினாலும்‌, அதனை ஏற்றுக்‌ கோடல்‌ எங்ஙன்‌? 
என்ற நடப்பு கொள்நெறி எனப்படும்‌. இவ்விரு வகையுள்‌ 
வாழ்வியல்‌ அடங்குமாதலின்‌, குறள்களை இங்ஙன்‌ வகைப்‌ 
படுத்திக்‌ கற்றல்‌ தகும்‌. ஓழுக்ககெறி இதுவென நூல்‌ 
வாயிலாகவோ பிறர்‌ வாயிலாகவோ பெறிதும்‌ கற்க 
வேண்டுவதில்லை. ஒருவனுக்குத்‌ தன்‌ எண்ணமே அதனைக்‌ 
கற்பிக்கும்‌. தன்னை வஞ்சித்தலை, இகழ்தலை, சினத் தலை? 

.ஒறுத்தலை, கொல்லு தலையோ, தன்பால்‌ பொய்‌ கூறலையோ, 
தன்னுடைமை பறிபோதலையோ எவனும்‌ விரும்பான்‌. 
இனிய சொல்லுதலையும்‌, அருளுதலையும்‌, இரங்குதலையும்‌, 
உதவுதலையும்‌, புகழ்தலையுமே விழைவான்‌. இது மனித 
உள்ளம்‌. இனைய தன்னெண்ணத்தையே— தன்னல விழை 
வையே அறத்தின்‌ சுட்டாக வள்ளுவர்‌ கண்டார்‌. உலகம்‌ 
உன்பால்‌ எவ்வழி நடக்கவேண்டும்‌ என நீ கருதுஒஇருய்‌, - 
அவ்வழி நீயும்‌ உலகத்தோர்‌ மாட்டு நடந்துகொள்‌ என்‌ று 
தன்‌ நெஞ்சு நிழலை எடுத்துக்‌ காட்டினார்‌. உன்போல்‌ 

உலகை நினை; அதுவே அறம்‌ எனச்‌ சுருங்கக்‌ கூறினார்‌. 
இன்னா எனத்தான்‌ உணர்ந்தவை துன்னாமை 

வேண்டும்‌ பிறன்கட்‌ செயல்‌ (316) 

தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான்‌ என்கொலோ 

மன்னுயிர்க்கு இன்னா செயல்‌ (318) 
இக்குறள்கள்‌ தற்சுட்டும்‌ ஈடையன; தன்னைச்‌ சான்றாக 

வைத்து அறம்‌ ஊட்டும்‌ அடிப்படையுடையன, 


திருக்குறள்‌ நடை 287 


2. ஒழுக்கத்திற்குத்‌ தன்னலம்‌ ஒரு பற்றுக்கோடாகும்‌. 
ன்‌ வாழ்க்கை பேணுவது குற்றமன்று; அறிவுடைமை. 
அயலான வயற்கு ஒடும்‌ கால்வாய்‌ நீரை மறித்துத்‌ தன்‌ 
செய்க்குப்‌ பாய்ச்சுவதுபோல்‌, பிறர்‌ துய்த்தற்கு உரிய 
இன்பத்தை அணையீட்டு த்‌ தன்னலமாக வஞ்சித்துக்‌ 
கொள்வதுவே பழியும்‌ கேடும்‌ ஆகும்‌. உண்மையான 
தற்பற்றுடையவன்‌ ஏனையோர்‌ தற்பற்றுக்கு இடையூறு 
செய்யான்‌. செய்யின்‌, பகை தோன்றித்‌ தன்னலக்கேடு 
வரும்‌ என அஞ்சுவான்‌. “அஞ்சுவது அஞ்சல்‌ அறிவார்‌ 
தொழில்‌' (428) என்றபடி, இத்‌ தன்னச்சம்‌ போற்றிக்‌ 
கொள்ளத்‌ தகுவது. தன்மக்கள்‌ தன்னலத்துக்கு ஒரு 
கோடிட்டுக்‌ கொள்வர்‌; தற்காப்புக்கு ஒரு வரம்பரண்‌ 
'செய்துகொள்வர்‌; இன்றேல்‌, நெஞ்சு உலக முழுதும்‌ 
தனதாக நினையும்‌; பிறருரிமையைத்‌ தனதாக மயங்கும்‌. 
தானொன்றே வாழப்‌ பிறந்தது என இறுமாக்கும்‌. 
“அளவறிதல்‌' என்பது,எ த்‌. துறைக்கும்‌ வேண்டிய வாழ்க்கைப்‌ 
பொது வளளுவம்‌. 

உலகப்‌ பூசல்‌ ஓராற்றான்‌ உரிமைப்‌ பூசல்‌ எனப்படும்‌. 
ஒருவன்‌ தன்னலத்தின்‌ எல்லை இறந்து பிறரெல்லைக்குள்‌ 
ஓயாது புகுந்து குறும்பிழைக்கின்றான்‌. மற்றையோர்‌ உரிமை 
யைப்‌ பறித்துண்டாலன்றிப்‌ பலர்‌ மனம்‌ அமைதி 
கோடலில்லை. இவ்வுரிமைப்‌ பறிப்பினையே களவு" எனத்‌ 
திருக்குறள்‌ இடித்துரைக்கும்‌. களவாடிக்‌ களவாடிச்‌ 
சுவை கண்டவர்‌ 'அளவல்ல செய்தாங்கே வீவர்‌' (289) 
எனச்‌ சாக்காடு சுட்டுவர்‌. உரிமையிழந்தவன்‌ தாக்குதற்குக்‌ 
காலமும்‌ வழியும்‌ பார்த்துக்டெப்பான்‌; ஆதலால்‌ யாரொரு 
(வர்‌ உரிமையையும்‌ கவர்வது முடிவில்‌ கவர்ந்தானுக்கே 
தாய்‌ முடியும்‌. 

தன்னைத்தான்‌ காதலன்‌ ஆயின்‌ எனைத்தொன்றும்‌ 

துன்னற்க தீவினைப்‌ பால ல்‌ (209): 


288 வள்ளுவம்‌ 
தீப்பால தான்பிறர்கண்‌ செய்யற்க நோய்ப்பால 
தன்னை அடல்‌ வேண்டா தான்‌ (2067: 
தன்னைத்தான்‌ காக்கின்‌ சினங்காக்க காவாக்கால்‌ 
தன்னையே கொல்லும்‌ சினம்‌ (305): 


இவ்வனைய குறள்கள்‌ தற்காப்பு நடையில்‌ ஒழுக்கம்‌ 
சாற்றுவன; பிறர்க்குத்‌ தீங்கு இழையாதே என வாளா 
தொடுக்காது; இழைப்பின்‌, எறிந்த பந்து தரும்புமாப்‌: 
போல நீ தீதடைவாய்‌ என அச்சுறுத்‌ துவன. 


தன்னலம்‌ நிலைப்பான்‌ பிறகலம்‌ பேணுக என்ற ஈடை.க்‌ 
கூற்று அத்துணை உயர்வறம்‌ அன்று எனப்‌ பலர்‌ கருதுதலும்‌ 
கருதுவர்‌. தன்னலம்‌ இழப்பதாயினும்‌ பிறர்‌ நலம்‌ செய்க. 
என்பதன்றோ அறம்‌ எனத்தகும்‌ என்று தொடை 
வீடையாடுவர்‌. “தன்னுயிர்‌ நீப்பீனும்‌ செய்யற்க தான்‌ 
பிறிது இன்னுயீர்‌ நீக்கும்‌ வினை” (327) “இன்னா செய்தார்க்‌ 
கும்‌ இணியவே செய்யாக்கால்‌ என்ன பயத்ததோ சால்பு” 
(987) என வரூஉம்‌ குறள்களால்‌, தனக்கு உற்ற கோய்‌: 
பொறுத்துப்‌ பிற உயிர்க்கு உறுகண்‌ செய்யாதே எனத்‌. 
தவப்பண்பு வேண்டுவர்‌ வள்ளுவர்‌. எனினும்‌, அவர்‌ 
அணைத்து மக்களையும்‌ முன்னேற்ற எண்ணியவர்‌; வெரு. 
வராதபடி பலரைத்‌ தழுவிக்‌ கொள்ளும்‌ நோக்கு உடையவர்‌.. 
ஒரு நாட்டின்கண்‌ கல்லூரிகளும்‌ பல்கலைக்‌ கழகங்களும்‌: 
சிவவேயாக, எல்லாக்‌ குடிகட்கும்‌ கல்விக்கண்‌ அருளும்‌ 
தொடக்க உயர்நிலைப்‌ பள்ளீகளே பலவாதல்‌ போல்‌, இருக்‌: 
குறளகத்தும்‌ முதனிலை யறங்களே மிகுவரவின எனத்‌ 
தெளிக. இதனால்‌ எந்நிலையீனர்க்கும்‌ ஒழுக்க வாழ்வு 
தூண்டிக்‌ கைதூக்கிவீடும்‌ ஆசான்தன்‌ பரந்த நெஞ்சு 
புலனாகும்‌, 


திருக்குறள்‌ நடை 289 


3. ஒழுக்கம்‌ இன்றிமையாதது எனத்‌ தாமே உணர்ந்து 
கடைப்‌ பீடிக்கும்‌ அறிவுத்‌ திண்ணியர்‌ நம்முள்‌ மிகச்‌ சிலரே 
யாவர்‌. இன்னோர்‌ வழுக்கி வீழினும்‌ சில சொல்‌ சொன்ன 
மாத்திரையானே நாணித்‌ திருந்துவர்‌. “நெஞ்சத்துக்‌ 
கோடாமை சான்றார்க்கு அணி' (115), “ஒழுக்கத்தின்‌ 
ஒல்கார்‌ உரவோர்‌" (136), “அரும்‌ பயன்‌ ஆயும்‌ அறிவினார்‌ 
சொல்லார்‌ பெரும்பயன்‌ இல்லாத சொல்‌' (198), (பொது 
நலத்தார்‌ புன்னலம்‌ தோயார்‌ மதிநலத்தின்‌ மாண்ட அறி 
வினவர்‌' (915) எனவாங்கு, காணுடை மாந்தர்க்கு அறிவு 
கடையிற்‌ பேசுவர்‌ வள்ளுவர்‌. “அஃ அகன்ற அறிவு 
என்னாம்‌' (175), “அரம்‌ போலும்‌ கூர்மையரேனும்‌ மரம்‌ 
போல்வர்‌ (997), “அவனைக்‌ குலத்தின்‌ கண்‌ ஐயப்படும்‌' 
(958) என அரிதாகச்‌ சுடுடைப்‌ படுத்தவர்‌. “அச்சமே ழ்‌ 
களது ஆசாரம்‌” (1075) என்றபடி வலியார்‌ முன்‌ ஓடுங்க 
வால்‌ சுருட்டி, அச்‌ சுருளை மெலியார்‌ மேல்‌ விரித்தடிக்கும்‌ 
மாக்களே ஈம்முட்‌ பலராவர்‌. ஓழுக்கமாய்‌ இருப்பது 
பெருமை என்ற கருத்து இன்னோர்க்கு இல்லை; இடம்‌ 
பார்த்து அச்சத்தால்‌ ஒழுக்கம்‌ காட்டுவர்‌; வணிகம்‌ போல்‌ 
ஒழுக்கத்தைப்‌ பண்ட மாற்றுவர்‌; “ஒன்று உற்றக்கால்‌ 
விற்றற்கு உரியர்‌ வீரைந்து' (1080) என்றபடி நாண்‌ 
விற்பனை செய்வர்‌. இக்கய நிலை மாந்தர்க்கு அறிவு ஈடைப்‌ 
பேச்சு நெஞ்சுறுத்தாது என்று மனவியல்பு சண்ட வள்ளுவர்‌ 
அச்ச நடைகளைப்‌ பலவாறு ஆண்டார்‌. 


மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க; சூழின்‌ 


அறஞ்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு (204) 
கெடுவல்யான்‌ என்பது அறிகதன்‌ நெஞ்சம்‌ 
ஈடுவொரீஇ அல்ல செயின்‌ (116) 


ஒன்றெய்தி நூறிழக்கும்‌ சூதர்க்கும்‌ உண்டாங்கொல்‌ 
ஈன்றெய்தி வாழ்வதோர்‌ ஆறு 
வ--19 


(932) 


© 


290 வள்ளுவம்‌ 


இவ்வெல்லாம்‌ ஆசான்‌ அன்பில்‌ எழுந்த அச்சநடைக்‌ 
குறள்கள்‌. ஓரதிகாரம்‌ ஓரு பொருளே அதலுவது, 
அங்கன்‌ இருந்தும்‌ அதிகாரந்தோறும்‌ குறள்‌ பல தோன்‌ 
றற்குத்‌ காரணம்‌ இந்கடைப்‌ பன்மையன்றோ? அறிவும்‌ 
அச்சமும்‌, போற்றலும்‌ தூற்றலும்‌, இரப்பும்‌ ஏவலும்‌, 
குளிர்வும்‌ குடும்‌ ஆதிய பலதிறத்தால்‌ நம்மைத்‌ இருத்தும்‌ 
ஓரே நோக்கொடு தமிழ்கடை தொடுத்தார்‌ அசிரியர்‌! 
௮தலின்‌, நம்‌ கெஞ்சினை இழுப்பது எக்நடைக்‌ குறளோ, 
தறலைச்‌ செயற்படுத்தி வாழ்வு சிறத்தல்‌ ஈம்‌ கடன்‌. 


4. வாழ்வியல்‌ செல்நெறி, கொள்நெறி என இரு பாற்‌ 
படும்‌ என்றேன்‌; அவற்றுள்‌, இதுகாறும்‌ செல்நெறி பற்றி- 
பிறர்பால்‌ காம்‌ ஒழுகுவதுபற்றி-நடை விளக்கம்‌ செய்தேன்‌. 
இனி கொன்நெறி குறித்துக்‌ காண்போம்‌. நாம்‌ நேர்மையாக 
நடப்பினும்‌ பிறரெல்லாம்‌ அங்ஙன்‌ நடப்பர்‌ என ஒரு 
தலையாகத்‌ துணிய முடியுங்கொல்‌? நடப்பர்‌ என நம்பினும்‌ 
பலரால்‌ ஏமாற்றப்படுவோம்‌; ஈடவாரெனக்‌ கொள்ளினும்‌ 
பலரால்‌ எதிர்ப்படைவோம்‌. ஏமாறுவதினும்‌ எதிர்ப்பு வர 
வேற்கத்‌ தக்கது. காம்‌ பிறரை வைதல்‌ ஆகாது; பிறர்‌ 
ஈம்மை வைவரேல்‌ என்‌ செய்வது? நாம்‌ ஏனையோர்க்குத்‌ 
இதிழைத்தல்‌ அறமன்று; அன்னோர்‌ நமக்குத்‌ இது வினைப்‌ 
பரேல்‌ என்‌ செய்வது? நாம்‌ ஏதிலார்‌ வாழ்வுக்கு ஊறு 
தல்‌ நன்றன்று. அவர்‌ நம்‌ வாழ்வுக்கு ஊறு படுத்து 
என்‌ செய்வது? இவ்வினாக்களுக்கு ஒரு தளிவுடைக்‌ 
குறிக்கோள்‌ யார்க்கும்‌ வேண்டும்‌. பலர்க்கு இதுபற்றி 


ஒரு கடைப்பிடி. இன்மையால்‌, மனங்‌ கொதித்து அடித்தலும்‌ 
கொல்லுதலும்‌ செய்து, திடீரென வாழ்விழக்கக்‌ காண்‌ 
த ல்‌ 


இயற்கையாக என்றும்‌ நிலைபிறழாச்‌ சான்றோர்‌ 
மிகச்‌ சிலரேயாவர்‌. கோல்கொண்டு அடிக்காமையின்‌ 


திருக்குறள்‌ நடை 291 
சற்றங்கொள்ளாப்‌ பாம்பின்‌ அடக்கம்போல்‌, பிறர்‌ துன்பம்‌ 
செய்யாமையால்‌ நல்லவராய்‌ அடங்கியீருப்பாரே மிகப்‌ 
பலர்‌. இவ்வடக்கத்தார்‌ முதற்கண்‌ யாரையும்‌ வையார்‌,; 
அடியார்‌; பகையார்‌; வஞ்சியார்‌. யாராவது முந்துற்றுத்‌ 
தம்மை வைது அடித்துப்‌ பகைத்து வஞ்சிப்பரேல்‌, தாம்‌ 
வின்னர்‌ அத்‌ மையெல்லாம்‌ பழிக்குப்‌ பழியாக ஆற்றுவர்‌,, 
அவன முன்‌ வைதான்‌; யான்‌ முஸ்‌ வைதேன்‌ எனக்‌ கால 
முன்‌ பின்‌ மொழிவர்‌, இன்னோர்‌ நிலையிழந்த முன்னோடிக்குப்‌ 
பின்னோடிகள்‌ பிறர்‌ முறை மாறும்போதெல்லாம்‌ தாமும்‌ 
மூறை மாறிக்‌ கொள்பவர்‌; முள்ளை முள்ளால்‌ எடுக்க 
வேண்டும்‌ என விளக்குபவர்‌; தமக்கென ஓர்‌ அசைவில்‌ 
கொள்கையும்‌ தனித்தன்மையும்‌ இல்லாதவர்‌; இருத்தல்‌ 
நல்லது என்ற எண்ணங்கூடக்‌ கொள்ளாதவர்‌. இம்முது 
கோட்டம்‌ உடையார்‌ வாழ்க்கை ஒருபாற்படாது அலைந்து 
அசைந்து £ரழியப்‌ பார்க்கின்றோம்‌. 


நம்மொடு பழகுவார்‌ உலகத்துப்‌ பலர்‌; பல்வேறு மனப்‌ 
'போக்கினர்‌. அன்னோர்க்செல்லாம்‌ முழுதும்‌ சாய்ந்து 
சாய்ந்து தன்‌ மனத்தைப்‌ பலி கொடுப்பவன்‌ மகன்‌ எனப்‌ 
படான்‌. பண்புவிடாத்‌ தனித்தன்மை வாழ்வின்‌ பற்றுக்‌ 
கோடும்‌ அரணும்‌ ஆகும்‌. பிறர்வழிச்‌ செல்வதால்‌ இவ்வுலக 
வாழ்க்கை சிறக்கும்‌; வளம்‌ கொழிக்கும்‌ என எண்ண ற்க. 
ஒழுக்கக்‌ குறிக்கோள்‌ இல்லா வாழ்வு உலகியல்‌ அன்று; 
பித்தாகும்‌; திடீரெனச்‌ சிதறுபடும்‌. ஆதலின்‌, பிறர்‌ இகழ்ந்‌ 
தாலும்‌, அடித்தாலும்‌, உரிமை பறித்தாலும்‌, காரணமின்‌ றிப்‌ 
யகைத்தாலும்‌ எங்ஙன்‌ நடந்து கொள்வது என்‌ ற ஒரு 
தலைத்‌ துணிபு-- கொள்கெறி -- முன்னரே செய்து 
கொள்ளல்‌ வேண்டும்‌. நிகழ்ச்சி நடக்குங்கால்‌ பார்த்‌ 


292 வள்ளுவம்‌ 

துக்‌ கொள்வோம்‌ என அமைவது அறிவுப்‌ பிழையாய்‌ 

முடிவில்‌ தமையாய்‌ உய்த்துவீடும்‌. 
திறனல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோநொந்து 


அறனல்ல செய்யாமை ஈன்று (157) 
பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க 

நோதக்க நட்டார்‌ செயின்‌ (805) 
சால்பிற்குக்‌ கட்டளை யாதெளின்‌ தோல்வி 

துலையல்லார்‌ கண்ணும்‌ கொளல்‌ (986) 


இவ்வனைய குறள்கள்‌ கொள்கையுறைப்புச்‌ செய்யும்‌ 
சடையன; பிறர்‌ செல்நெறி மாறி நடப்பினும்‌ காம்‌ பற்றத்‌. 
தகும்‌ கொள்கெறி கூறுவன. 

5. பொறுமையும்‌ அடக்கமும்‌ வாய்ந்தானை, வலியில்லா 
தவன்‌ என்றும்‌, ஒரொருகால்‌ பேடி என்றுங்கூட மதிப்போர்‌ 
உலகிற்‌ பலர்‌. ஓழுக்கஞ்‌ சிறந்தானை ஒரு துணிச்சலான 
கர்மத்துக்கு ஆகான்‌ என்று எண்ணுப. பிறர்‌ யாது 
செய்யினும்‌ தன்‌ பண்புநிலை பிறழான்‌ என்பது மேலிட்டு, 
கல்லவன்‌ ஈல்லவன்‌ என்று அழுத்தி மொழிந்து ஏமாற்ற 
மூயல்ப. வாய்‌ புழுக்க வசை தொடுத்தாலும்‌ மறித்து ஓர்‌ 
இன்னாச்‌ சொல்‌ சொல்லான்‌; நையப்‌ புடைத்தாலும்‌ பையச்‌ 
சொல்வான்‌ என்பதுகொண்டு, ஒழுக்கப்‌ பண்பினனை 
அஃதிலார்‌ பலர்‌ அமுக்கச்‌ குழுப. இஃது உலகியல்‌. பிறர்‌ 
ஏமாற்றுதற்கு இடங்‌ கொடுப்பானை ஒழுக்கமுடையவன்‌ 
என யான்‌ ஒருபொழுதும்‌ சொல்லேன்‌. பல பண்புகள்‌ இரும்‌ 
தும்‌, பிறர்‌ வஞ்சிப்பதற்குக்‌ களனாகி நின்றானை, ஓழுக்‌ 
கப்‌ பேடி, அறிவறை என்றே துணிந்துரைப்பன்‌. இவ்‌ 
கொழுக்க இனத்தான்‌ நோய்வாய்ப்பட்ட மருத்துவன்‌ 
ஓப்பான்‌. வள்ளுவர்‌ வேண்டுவது பிணப்பொறுமை 
யன்று; அறிவுப்‌ பொறுமை. அஃறிணைப்‌ பொறையன்‌ று: 
உணர்ச்சிப்‌ பொறுமை. 


ச 


திருக்குறள்‌ நடை 293 


்‌ ஈல்லொழுக்கம்‌ என்பது தலையாய இருகூறுபடுவது, 
தான்‌ பிறர்க்குத்‌ இமை செய்ய அஞ்சவேண்டும்‌ என்பது 
ஒன்று, பிறர்‌ தனக்கு இமை செய்யாதவாறு நன்முறையில்‌ 
அச்சுறுத்தி வைத்தலும்‌ வேண்டும்‌ என்பது மற்றொன்று: 
பிறரை-மாசு படுத்தாமை, அவர்‌ தம்‌ மாசு ஈம்மேற்படியாமை 
என்ற இரு கூற்றினையும்‌ ஒப்பக்காவாவிடின்‌, 'எறும்பூரக்‌ 
கற்குழியுமே' என்றபடி, ௩ம்‌ ஒழுக்கத்தரண்‌ இடிபட்டு 
விடரா& உருக்குலைந்து குட்டிச்சுவராய்‌ விடும்‌. தெருத்தூசி 
வீட்டுள்‌ வாராவாறு திரையிட்டுப்‌ போ ற்‌ றிக்கொள்வதூஉம்‌, 
வந்து விழும்‌ தூசி குப்பையைக்‌ கூட்டி அள்ளி அப்புறப்‌ 
யடுத்துவதூஉம்‌ அகமுடையார்‌ கடனலவோ? ஒழுக்கம்‌ 
உடையார்‌ என நாம்‌ நினைக்கும்‌ பலர்‌ மடியர்‌; அறிவாட்டு 
யில்லாதவர்‌; துணிவற்றவர்‌; ஓழுக்கத்தினும்‌ கேவலம்‌ உயீர்ப்‌ 
பற்றுடையவர்‌; வினைசெயல்‌ வதை அறியாதவர்‌; மனத்‌ 
திட்பம்‌ இல்லாதவர்‌; சால்புடையவரேயன்‌ றி ஆண்மை 
யுடையவர்‌ அல்லர்‌; பல்லாற்றானும்‌ குழந்தை நிலையினர்‌. 
பேதைபால்‌ காட்டும்‌ பொறுமையை *வன்மையுள்‌ வன்மை” 
(153) என்றும்‌, “சிறையுடைமை' (154) என்றும்‌ தெரிப்‌ 
பரேல்‌, ஓழுக்கமாவது ஏமாளித்தன்மையன்‌ று! முழுவன்மை 
என்பது அறியத்‌ தகும்‌. 


மிகுதியான்‌ மிக்கவை செய்தாரைத்‌ தாம்தம்‌ 


தகுதியான்‌ வென்று விடல்‌ (158) 
இன்னா செய்தாரை ஒறுத்தல்‌ அவர்நாண 
நன்னயம்‌ செய்து விடல்‌ (314) 


என்ற குறள்கள்‌ ஒழுக்க வென்றி காட்டும்‌ நடையன. ஈம்‌ 
மாட்டுத்‌ தீயவை செய்தார்க்கு அஞ்சி வழி மொழிந்து நடக்க 
வேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌ அன்று. தியரை அடக்க 
வேண்டும்‌ என்பதுவே வள்ளுவம்‌. மிக்கவை செய்தாரை 


294 வள்ளுவம்‌ 


வீட்டு வீடுக' என்னாது. (வென்று விடல்‌' என்றும்‌, இன்னா 
செய்தாரைப்‌ “பொறுத்தல்‌ என்னாது, *ஓறுத்தல்‌' என்றும்‌ 
பெய்த சொன்னடை சான்றாதல்‌ காண்க. கொடியோர்க்கு 
அவர்‌ போல்‌ கொடியது செய்தாயினும்‌ வெல்லுக; தண்டிக்க 
என்பது சான்‌ நெஞ்சம்‌ அன்றுகாண்‌. வெல்லலும்‌ 
ஓறுத்தலும்‌ ஓழுக்கநெறியாதல்‌ வேண்டும்‌ என வற்‌ 
புறத்றுவான்‌, “தம்‌ தகுதியான்‌ வென்றுவிடல்‌' எனவும்‌ 
“அவர்‌ நாண்‌ நன்னயம்‌ செய்து விடல்‌' எனவும்‌ 
நெறியும்‌ பயனும்‌ ஒரு சேரக்‌ கூறினார்‌. ஆதலின்‌, சால்‌: 
புடைமையரவது ஏமாறா வாழ்வு நெறி என்பதூஉம்‌, 
சிறியோரை ௨ணர்த்தித்‌ திருத்தும்‌ அகப்படை என்பதூஉம்‌ 
தெளீவு. 


ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பணிதல்‌; அது சான்றோர்‌ 
மாற்றாரை மாற்றும்‌ படை (985) 


பணிதல்‌ என்பது கால்‌ வீழ்வன்று; பொய்‌ வணக்கம்‌ அன்று; 
“இகழ்வார்பின்‌ சென்று நிலை' (966) என்றபடி. பின்னிற்கும்‌ 
வால்பிடிப்பன்று; கோழைக்‌ குனிவன்று. மாற்றாரையும்‌ 
மனீதவினம்‌ என எண்ணி, மதிப்பளிக்கும்‌ மக்கட்‌ பண்பே 
பணிவு எனப்படும்‌. தன்‌ மதிப்பு விடா இப்பணிவு 
எத்தகைய வன்னெஞ்சையும்‌ இளக்கி உருக்கிக்‌ குழைத்து 
வீடும்‌. தன்‌ அறிவுடைப்‌ பணீவு எதிரியைத்‌ தனக்குப்‌ 
பணீர்‌ கும்‌. ஆதலின்‌, ஓழுக்கம்‌ தற்காக்கும்‌ படையும்‌ அகும்‌ 
என்பது வள்ளுவம்‌. 


6. அதிகாரந்தோறும்‌ அறிவு நடையும்‌ பிறஈடையும்‌ 
கொண்ட குறள்கள்‌ இருத்தல்‌ போல்‌, செல்நெறி கொள்‌ 
தெறி காட்டும்‌ குறள்களும்‌ உள. ஈடை நோக்கும்‌ நெறி 
கோச்கும்‌ கொண்டு, திருக்குறள்‌ கற்பீரேல்‌, இதுவரை 
மறைந்திருந்த ஆசான்‌ உண்மை நெஞ்சங்கள்‌ தோன்றக்‌ 


திருக்குறள்‌ நடை 295 


காண்பீர்‌, சில குறள்கள்‌ செல்நெறி ஈடையன: சில 
கொள்நெறி நடையன. 


எண்பொருள வாகச்‌ செலச்‌ சொல்லித்‌ தான்‌ பிறர்வாய்‌ 
நுண்பொருள்‌ காண்பது அறிவு (424) 
வேட்பத்தாம்‌ சொல்லிப்‌ பிறர்சொல்‌ பயன்கோடல்‌ 

மாட்சியின்‌ மாசற்றார்‌ கோள்‌ (646) 


நல்லாறு எனினும்‌ கொளல்தீது; மேலுலகம்‌ 
இல்லெனினும்‌ ஈதலே நன்று (222) 


இவ்வனைய குறள்கள்‌ இருநெறியும்‌ ஒருங்குசுட்டும்‌ கடைப்‌ 
பட்டன. 


7. ஒரு குறளை நினைப்பதும்‌ சொல்லுவதும்‌ ஆளுவதும்‌ 
எங்ஙன்‌? அங்ஙன்‌ செய்தற்கு உரியவர்‌ யார்‌? என்றெல்லாம்‌ 
குறள்தோறும்‌ அறிவோட்டிக்‌ காண்பது ஈம்‌ கடமை, 
“பொறுத்தல்‌ இறப்பினை என்றும்‌,” (152), “'ஓறுத்தாரை 
ஒன்றாக வையாரே (155), *ஒறுத்தார்க்கு ஓருகாளை இன்பம்‌' 
(156) என்ற குறள்களை எடுத்தாண்டு, “என்‌ குற்றத்தைப்‌ 
பொறுப்பது உன்‌ ஒழுக்கம்‌' எனச்சொல்லும்‌ உரிமை, தீயது 
செய்தானுக்கு உண்டா? 'ஈத்துவக்கும்‌ இன்பம்‌ அறியார்‌ 
கொல்‌' (228), ஈதல்‌ இயையாக்கடை சாதல்‌ இனிது' 
(250) என்ற குறள்களை ஆளும்‌ உரிமை, இரப்பார்க்கு 
உண்டு கொல்‌? நிலை பிறழ்ந்து தமக்குத்‌ தகாக்‌ குறள்களை 
ஆளுவரேல்‌ பிறர்‌ சினப்பர்‌; ஈகைப்பர்‌. ஆற்‌ றலுடையார்‌ 
“பொறுத்தல்‌ நல்லது; ஓறுத்தல்‌ ஆகாது" என்றும்‌, செல்வ 
முடையார்‌ “ஈதல்‌ கடன்‌' என்றும்‌ தாமே உணரல்வேண்டும்‌. 
உணர்த்துவதாயின்‌, அவர்க்குத்‌ ததிழையா நல்லவரும்‌. 
அவர்பால்‌ இரவா ஏற்ற முடையாரும்‌ உணர்த்தல்‌ வேண்டும்‌, 
குற்றஞ்‌ செய்தானும்‌ இரவலனும்‌ உணர்த்தப்‌ புகுவது 
அறிவுக்‌ குறும்பாகும்‌. > 


296 வள்ளுவம்‌ 


கல்லாதான்‌ ஒட்பம்‌ கழியஈன்‌ ராயினும்‌ 

கொள்ளார்‌ அறிவுடை யார்‌ (404) 
தினைத்துணை நன்றி செயினும்‌ பனைத்துணையாக்‌ 

கொள்வர்‌ பயன்தெரி வார்‌ (104) 


இவ்வனைய குறள்கள்‌ தான்‌உணர்‌ நடைகள்‌. “உன்‌ கருத்து 
உண்மையில்‌ மிகநன்று; எனினும்‌, நீயோ கல்லாதவன்‌; 
அதலின்‌ அதனை யாம்‌ ஏற்றுக்கொள்ளோம்‌' என்று இக்‌ 
குறள்‌ காட்டிப்‌ பேசுவது ஆட்சிப்‌ பிழை. ஒருவனை 
ஒருவன்‌-மனிதனை மனிதன்‌-இழித்துரைக்க எழுதப்பட்ட 
தன்று குறள்‌. “கான்‌ கல்லாதேன்‌ என்பதால்‌ அன்றோ, 
என்னுரையை பிறர்‌ மதித்திற்றிலர்‌; நன்று; இனிக்‌ கற்றுச்‌ 
சொல்வேன்‌' என்ற தன்னுணர்ச்சி பிறக்க வேண்டும்‌ 
என்பதுவே இந்கடை நுட்பம்‌. பிறவும்‌ அன்ன. 


8. சான்றாண்மை-எல்லாக்‌ குணங்களும்‌ உடைமை: 
5ம்‌ குறிக்கோளின்‌ எல்லையாகும்‌. சான்றோன்‌ எனக்‌ 
கேட்ட தாய்‌” (69) என்றபடி, சால்புக்‌ குணப்பெயர்தான்‌ 
காம்‌ தேடும்‌ புகழ்ப்‌ பெயராகும்‌. மனச்சான்‌ றினைச்‌ செல்வப்‌ 

ண்டத்துக்கு விற்பதினும்‌, பொருள்‌ இழந்தேனும்‌ குணம்‌ 
பெருக்குவதே நம்‌ வணிகமாகும்‌. இவ்வெல்லாம்‌ எண்ணத்‌ 
அணிபுகள்‌. குணம்‌ நிறைந்தாரினும்‌, 'மறைந்தொழுகும்‌ 
மாந்தர்‌ பலர்‌' (278), *வினைவகையான வேறாகும்‌ மாந்தர்‌ 
பலர்‌' (514) என்றாற்போல்‌, குற்றம்‌ குடிகொண்டோரே- 
குடிகொள்ள முந்துற்று இடங்‌ கொடுப்பவரே-௩ம்முட்‌ 
பலர்‌. இன்னோரைத்‌ இருத்தும்‌ கடன்‌ பூண்டவர்‌ வள்ளுவர்‌. 
மாணாக்கன்பால்‌ ஓலிப்பிழை, எழுத்துப்பிழை, சொற்‌ 
பிழை, இலக்கணப்பிழை, கருத்துப்பிழை எனப்‌ பிழை 
மலிவு கண்ட, தமிழாசான்‌ மலையான்‌; கைவிடான்‌; 


திருக்குறள்‌ நடை 297 


ஒரேயடியாக அனைத்துவகைப்‌ பிழையையும்‌ திருத்த 
மயிலா; முயன்று மாணவனை வெருவரச்‌ செய்யான்‌; 
செம்மையாக்கிக்கொள்ளவந்த நன்மாணாக்கன்‌. தன்‌ திருந்தும்‌ 
உணர்ச்சியைச்‌ சிறிதும்‌ மமுக்கான்‌. தொட்ட இடமெல்லாம்‌ 
பிழை தோன்றினும்‌, (இவன்‌ மொழிப்‌ புண்‌ அம்மைத்‌ 
தழும்புபோல்‌ மெல்ல ஆறுஃ” என்ற கருத்தால்‌,தமிழாசான்‌, 
ஏனைப்‌ பிழைகள்‌ நிற்க, முதற்கண்‌ ஓலித்திருத்தம்‌ 
செய்வான்‌; செயலூட்டுவான்‌. 


வள்ளுவர்‌ தனக்கு உவமை இல்லா ஒழுக்கப்பேராசான்‌; 
செயல்வேந்தன்‌. ஒருவன்கண்‌ எத்துணைக்‌ குணப்பிழை 
காணினும்‌, இனித்‌ திருந்தான்‌ என ஒதுக்கி விடார்‌. அவன்‌ 
உயிருள்ளவரை ஒழுக்கத்‌ திருத்தத்துக்கும்‌ பதம்‌ உண்டு 
என்ற துணிவால்‌, மனநாடி பார்த்துச்‌ செயல்‌ மருந்து 
ஊட்டுவர்‌. மருத்துவன்‌ சொல்‌.லுமாப்போல்‌, உன்பால்‌ 
மாசுகள்‌ பலவுள. உனக்கு நல்வாழ்வில்லை என்று 
பின்னடையற்க. முதற்கண்‌, தம்பீ! இம்மாசினைப்போக்கிக்‌ 
கொள்‌' என வீட்டு விடாது இசைப்பர்‌. எவனொருவன்‌ தன்‌ 
குறள்‌ நூலை எடுத்துக்‌ கற்கின்றானோ, கற்கும்‌ அம்மனப்‌ பக்‌ 
குவம்‌ ஒன்றே, இருந்தும்‌ உள்ளமுடையான்‌ அவன்‌ 
என்பதற்குப்‌ போதிய சான்று என்ற தெளிவால்‌, தீமை பல 
செறிந்தானுக்கும்‌ ஒரு தூய்மை மருந்துஎழு.துவர்‌. (யான்‌ 
அளவிறந்த குற்றம்‌ உடையேன்‌' என்றானை, அவன்‌ தோள்‌ 
புறம்‌ தழுவி மார்புரம்‌ காட்டி, ஈம்பீ/பலகிடக்க. இம்‌ முதற்‌ 
குற்றத்தை அகற்றிக்கொள்‌” என்றுஒர்‌அறவழிப்படுத்துவர்‌. 
வாங்கிய கடனை அடைக்கும்‌ முழுமனம்‌ இல்லாதவன்பால்‌, 
றீ செலுத்துவதைச்‌ செலுத்துக' என்று தருமுணர்வு ஊட்டு 
மாப்போல்‌, 'இச்சிறுமையையே னும்காத்துக்கொள்வையேல்‌, 
நீயும்‌ போற்றற்கு உரியை எனப்‌ பல்புரையோடினானைப்‌ 


298 வள்ளுவம்‌ 


பார்த்து, அவன்‌ உளம்‌ மகிழ ஒரு சிறு செயல்‌ கல்‌ லுணர்வ 
பாய்ச்சுவர்‌. 


அறங்கூறான்‌ அல்ல செயினும்‌ ஒருவன்‌ 


புறங்கூறா என்றல்‌ இனிது (181) 
பகல்கருதிப்‌ பற்றா செயினும்‌ இகல்கருதி 
இன்னா செய்யாமை தலை (852): 


அறன்வரையான்‌ அல்ல செயினும்‌ பிறன்வரையாள்‌ 
பெண்மை நயவாமை நன்று (150) 


யாகாவா ராயினும்‌ நாகாக்க; காவாக்கால்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு (127): 


இவ்வனைய குறள்கள்‌ விட்டுவிடா ஈடையொழுக்கின;: 
யாரையும்‌ மேனிலை எழுப்பும்‌ வள்ளுவர்தம்‌ அடிப்படை 
கெஞ்சம்‌ காட்டுவன; காம்‌ உய்யப்‌ பிறந்தன. 


9. மக்கள்‌ அறிவுப்பிறப்பினர்‌ என்றாலும்‌, அதனை 
ஆளவேண்டும்‌ என்னும்‌ துடி துடிப்பில்லா தவர்கள்‌; 
ஓரொருகால்‌ தோன்றும்‌ புரட்சி ஈல்லெண்ணத்தை.. 
மீண்டும்‌ மீண்டும்‌ நினைந்து கொள்ளும்‌ உறுதியற்றவர்கள்‌; 
பலவகையால்‌ மயக்கத்‌ தடிப்புஅடைந்தவர்கள்‌. இன்னோர்க்கு. 
அறத்தை அப்படியே சொல்வது பற்றுத்‌ தேயாது ஈயம்‌ 
பூசுவதை ஓக்கும்‌. பலர்க்கு அறியாமை போக்கி அறிவு 
கல்காவீடின்‌, அறிவும்‌ அறியாமையுட்‌ புதைந்து போம்‌. 
ணாள துடைத்து வண்ணம்‌ தீட்டுமாப்போல, மயக்கம்‌ 
களைந்து அறிவட்ட கினார்‌ வள்ளுவர்‌; தடுத்து நிறுத்த 


உளங்‌ கொண்டார்‌: “ஈகுதற்‌ பொருட்டு அன்று நட்டல்‌ 
(784), இன்மை ஒருவற்கு இளிவன்று' (988), 'வேலன்று 
வென்றி தருவது" ( 546), “பொறியன்மை யார்க்கும்‌ 


பின்‌ ன்று” (618), “உறுப்பு ஓத்தல்‌ மக்கள்‌ ஓப்பு அன்று” 
(993) எனவாங்கு, மனக்‌ கற்பலகையில்‌ ஏறிய அழுக்கை. 


திருக்குறள்‌ நடை 299° 


முதற்கண்‌ கழுவுவர்‌. அழுக்கன்மை செய்து கொண்டு,. 
நட்பின்‌ பயன்‌ இடித்துத்‌ திருத்தல்‌ என்றும்‌, சால்பு என்னும்‌ 
(திண்மை இல்லாமைதான்‌ இளிவு என்றும்‌, முயற்சி மடிவே: 
பழிப்பிடன்‌ என்றும்‌, ஓத்த பண்பே பிறப்பொப்புமை 
என்றும்‌ உண்மை விளம்புவர்‌, 


சிறைகாக்கும்‌ காப்பெவன்‌ செய்யும்‌? மகளிர்‌ 
நிறைகாக்கும்‌ காப்பே தலை (57) 


மழித்தலும்‌ நீட்டலும்‌ வேண்டா உலகம்‌ 
பழித்தது ஒழித்து விடின்‌ (280): 


இவ்வெல்லாம்‌ வீளக்குகடை வாய்ந்தன; இருளோட்டி 
ஓளி யூட்டுவன; புறச்சார்பு மறுத்து அகச்‌ சார்பு 
வேண்டுவன. 


இங்ஙன்‌ வெளிப்படையாகப்‌ பொய்ம்மறுப்பும்‌ மெய்ச்‌: 
நிறுப்பும்‌ ஒருங்கு செய்யும்‌ வள்ளுவர்‌, ஏற்றிய விளக்கால்‌ 
இருள்‌ மறையுமாப்போலே, உண்மை விளம்புவதன்‌ மூலம்‌ 
பொய்க்கொள்கை மறையச்‌ செய்வர்‌. தொழில்காரணமாய்ப்‌ 
புறக்கோலம்‌ அமைவது கல்ல உலகியல்‌. குணங்‌ காட்டவும்‌, 
கொள்கை காட்டவும்‌ சமயங்களும்‌ அரசியற்‌ கட்சிகளும்‌ புற 
வடையாளம்‌ மேற்கொள்ப. இஃது யாண்டும்‌ காணப்படும்‌ 
பொதுவழக்காயினும்‌, இருவகைக்‌ குற்றம்‌ உடைத்து. 
கொள்கையில்லாதார்‌ ஒரு கோலத்துட்‌ புகுந்து வஞ்சிப்பர்‌. 
கோலங்கொள்ளாதார்‌ ஒரு கொள்கையிலர்‌ என விலக்கப்‌ 
படுவர்‌. தயோர்க்கு கொடிப்‌ பொழு தில்‌ புகலிடமாய்‌, 
நல்லோர்க்கு அஞ்சும்‌ பழிப்பிடமாய்‌ நிற்றலால்‌, புற 
வேடத்தை ஒரு மெய்த்தோற்றமாக வள்ளுவர்‌ துணிந்திலர்‌. 
உலகம்‌ பழித்தது ஓழித்துவிடின்‌, மழித்தலும்நீட்டலுங்கூட 
இருக்கலாம்‌ என ஓப்பி மொழியாது, மழித்தலும்‌ நீட்‌ 


:300 வள்ளுவம்‌ 


லும்‌ வேண்டா' (280) என்று வேடப்பற்றுத்‌ தூர 
உதறினர்‌. 


உற்றநோய்‌ நோன்றல்‌ உயிர்க்குறுகண்‌ செய்யாமை 
அற்றே தவத்திற்கு உரு (261) 


என்பது குறிப்பு விளக்குகடை. “அற்றே தவத்திற்கு உறா 
என்ற சொல்லாட்சியால்‌. “புறவணியும்‌ புறக்குறியும்‌ புற 
வேடமுமே தவத்தின்‌ மெய்யுரு' என மடம்பட்டுத்‌ துணியும்‌ 
மக்களின்‌ பொய்வழக்கைக்‌ குறிப்பால்‌ அழிப்பர்‌; தன்‌ னுயீர்ப்‌ 
பொறையும்‌ டவல கலமுமே உருவெனல்‌ வேண்டும்‌ என 
பட்டரங்குக்‌ கூறுவர்‌. “குணமலம்‌ சான்றோர்‌ ஈலனே” (982) 
என்றபடி, வட்ல பகராது, குணவழகு வேண்டுவது 
வள்ளுவம்‌. புறவடையாளம்‌ மேற்கொள்க; கொள்ளாது 
இயல்பாகுக. அஃதோர்‌ துணிவுப்‌ பொருளன்று; நம்பும்‌ 
இடம்‌ அன்று. வேடம்‌ கொண்டாருள்‌ நல்லோரும்‌ 
தியோரும்‌ உளர்‌; கொள்ளாதாருள்ளும்‌ நல்லவர்‌ இயர்‌ 
உளர்‌; எனினும்‌, வேடத்‌ தீயோர்‌ நம்பிக்கையைப்‌ பயன்‌ 
கொண்டு வாழ்பவர்‌; நம்‌ அறிவோட்டத்தைத்‌ தடுப்பவர்‌; 
நல்‌ வேடத்தார்க்கும்‌ பழி கொண்டு வருபவர்‌. “அவம்‌ அதனை 
அஃதிலார்‌. (தவப்பண்பு இல்லாதவர்‌) மேற்கொள்வது” 
(262) என்பது ஆசான்‌ துணிந்துரை. 


காய்‌ தந்தையர்‌ தம்மக்கட்கு அளிக்கும்‌ ஈன்மை 
க்க முந்தி இருப்பச்‌ செயல்‌' (67) என்ற வெளிப்‌ 
டைக்‌ கூற்றால்‌, “செல்வம்‌ ஈட்டிக்‌ கொடுத்தல்‌' என்னும்‌ 
க ம்றோர்‌ மயக்க எண்ணத்தைச்‌ குறிப்பால்‌ மறுப்பர்‌. 
வாய்மையாவது “திமையிலாத சொலல்‌' (291) என்ற 
பட்டரங்கு மொ.றிவால்‌, “வெறுமனே நிகழ்ந்தது 
கூறல்‌' என்னும்‌ மாந்தரின்‌ பொய்க்‌ கொள்‌ 
கையைக்‌ குறிப்பினால்‌ அசற்றுவர்‌, இவ்வெல்லாம்‌ 


திருக்குறள்‌ நடை 301 


குறிப்பு விளக்கு நடையன. வள்ளுவர்‌ உள்ளபடி. 
கூறும்‌ கருத்தால்‌, மறைமுகமாய்‌ உடைத்தெறிந்த போலிக்‌. 
கோள்கள்‌ இவை என்று உய்த்துணர்தல்‌ நம்‌ அறிவின்‌ 
தொழில்‌, 

10. உணவு, உடை, அணி, ஊர்தி, வீடு முதலாய 
புறவளன்‌ பெருக்கும்‌ ஒரு கண்ணுடைய மக்களே சாலப்‌ 
பலர்‌, மனங்கூசாது ஒழுக்கம்‌ இறந்தும்‌, உயர்‌ வழங்கியும்‌ 
கூடப்‌, புறவாழ்வு காண முனைவார்‌ சிலரல்லர்‌. தம்‌ காரியம்‌ 
வரும்போது ஈல்லொழுக்கத்துக்குப்‌ பலவாறு கருத்துக்‌ 
கூறிக்கொள்வர்‌. உண்மைப்பற்று வினை செய்யுங்காலைச்‌ 
சிறிதாவது செயலாதல்‌ வேண்டும்‌, பல்லோர்‌ தம்‌ உள்‌ 
நடப்புக்களைச்‌ சீர்‌ தூக்கின்‌, நாம்‌ அறியக்கடப்பது என்ன? 
“வினை வேறு சொல்வேறு பட்டார்‌' (918) என்றபடி,. 
இன்னோர்க்குத்‌ தன்‌ நெஞ்சு அறிந்த வாய்மைப்‌ பற்றும்‌: 
தூய்மைத்‌ துணிவும்‌ இல்லை என்பது வெளிப்படை. 

“அமுக்கற்றும்‌ வெஃகியும்‌ பொய்த்தும்‌ களவுசெய்தும்‌ 
பலரைக்‌ கொன்றுங்கூட, என்‌ கண்முன்‌, இன்னின்னோர்‌ 
சிறந்து வாழ்கன்‌ றனரே; 'குடிபொன்றிக்‌ குற்றமும்‌ ஆங்கே 
தரும்‌' (171) என்ற கேடு இன்னோரை எய்தவில்லையே; 
அரிய இனிய கொழுப்புணவு, சிலுசிலு வென்னும்‌ 
பட்டாடை, வயிரப்‌ பொற்கலன்‌, ஆண்டுப்‌ புதிய கார்‌, 
அடுக்கிய மாடமாளிகை, பிறபல கால நலங்களையெல்லாம்‌, 
இருமகள்‌ முகவரி அறிந்து இன்னோர்க்கு அன்றோ அம்ச 
இன்றனள்‌; வாழ்வு கொழுக்கவேண்டின்‌; குற்றத்திற்கு. 
அஞ்சப்படாது” என்று பெரும்பாலானமக்கள்‌ தம்‌ மனத்துள்‌ 
நம்பி வேலை செய்ப. ஓரொருகால்‌ தோன்றும்‌ ஒழுக்க 
அரும்பினை முளையாமுன்‌ கிள்ளிவிடுப. யவை தி பயக்கும்‌! 
என்பது பலர்‌ தம்வாய்ச்‌ சொல்லேயன்றி வாழ்வுப்பிடி. 
இல்லை. 


-302 வள்ளுவம்‌ 


ஒருவன்‌ வாழ்விற்கு எத்துணையோ காரணங்கள்‌ 
துணையாவன. அவ்வெல்லாம்‌ மற்றையோர்ச்குப்‌ புலனாவ 
தன்று. சிலபொழுது அவனுக்குக்கூடப்‌ புலனாவஇல்லை 
களவுக்‌ குற்றம்‌ உடையான்‌ ஒருத்தன்‌ அதனிலும்‌ பெருங்‌ 
கெொடையாளியாய்‌ இருப்பன்‌. அறிவிலாதான்‌ தன்பக்கம்‌ 
அறிவுடையார்‌ பலரைத்‌ துணைவராகப்‌ பெற்றிருப்பன்‌. 
ஓருகால்‌ கொடுமை நிரம்பீயவன்‌ பேரிரக்கத்‌ தனாக இருப்பன்‌, 
குற்றம்பல புரிபவன்‌ அவற்றை மறைக்கவல்ல அறிவுக்‌ 
கூர்மையனுசக இருப்பன்‌. ஓருவன்‌ தன்‌ அனைத்து மன 


வோட்டங்களையும்‌ புறத்தோர்‌ அறிதற்கியலாது, தன்‌ 
(௮. 


அ போக்கு வரவுகளைக்‌ கூடச்‌ செவ்வன்‌ பிறழ்‌ 
கணித்துக்கொள்ள மாட்டா மக்கள்‌ பிறர்‌ நெஞ்‌ 
உள்ளவாறு அறிதல்‌ என்பது எளிய செயலன்று 
கரண்‌; பெரும்பாலும்‌ பிழைபடுவது காண்‌. 


நாற உயரத்திருந்து ஒருவன்‌ விழுந்தான்‌; காயம்‌ 


முருவன்‌ ௮வ்வுயரம்‌ ஏறி விழத்‌ துணிவானா? நூ ற்றைந்து 
ரி ஓருவன்‌ உடம்பு காய்ந்தது; மருந்துச்செலவு மிகுதி 
யின்றிச்‌ சின்னாளில்‌ ஈலம்‌ எய்திற்று என்பது அறிந்து, 
காயல்‌ சிறிது வரப்பெற்ற மற்றொருவன்‌ 'என்னுடலும்‌ 
நூத்றைந்து இலரி காய்க; பின்‌ ஈலமெய்துக' என்று 
வாளா இருப்பானோ? தமை தீதுதரும்‌ என்பது வள்ளுவம்‌; 
எனினும்‌, ஆற்றல்‌ மிகுந்தானை ஓரளவே தாக்கும்‌ எனவும்‌, 
ஆற்றல்‌ குறைக்தானை உரிய அளவு தாக்நிவிடும்‌ எனவும்‌ 
காம்‌ தெனியவேண்டும்‌. ஓரே நோய்‌ உடல்‌ வன்மைக்கும்‌ 
மனவுரத்துக்கும்‌ சூழ்நிலைக்கும்‌ ஏற்ப வலி செய்யுமாப்‌ 
போல, ஓரே குற்றமும்‌ செய்தான்‌ பிற குணத்துக்கு 
ஏற்பத்‌ தீது விளைக்கும்‌ உடலின்கண்‌ எதிர்ப்பாற்றல்‌ 
_மிகுந்திருப்பின்‌, சோய்சிதிது தாக்கியவளவில்‌ தணிந்துவிடும்‌; 


திருக்குறள்‌ நடை ௮03 


அஃதொப்ப, ஒருவன்பால்‌ பிறகுணச்‌ சிறப்பு அளவிறந்து 
இருப்பின்‌, அவன்‌ செய்தமை பெருங்கேடு செய்யாது 
குன்றிப்போம்‌. ஆதலின்‌ ஒருவன்‌ புறஈல்‌ வாழ்விற்கு 
நுண்ணிய அடிப்படை ஒரு பெருங்‌ குணச்சிறப்பே என்று 
கொள்க. குணங்‌ குறைந்து அதனினும்‌ குற்றம்‌ பெருகிவீடு 
மேல்‌, அவன்‌ அழிவு யார்க்கும்‌ வெளிப்படையாத்‌ 
தோன்றும்‌. 

(யான பேராற்றல்‌ உடையேன்‌; அரிய சில பண்புகளும்‌ 
உடையேன்‌; ஆதலின்‌, எனைத்துக்‌ குற்றம்‌ செய்தாலும்‌ 
பெருங்கேடுவராது' என்று மயங்குவது பெரும்‌ பேதைமை/ 
அறிவுச்‌ செருக்கு. பணத்தை துள்ளிதமாய்‌ எண்ணிக்‌ 
கணக்குச்‌ செய்வதுபோல, யாரும்‌ தன்‌ உள்ளாற்றலை 
இவ்வளவிற்றென அளந்துகொள்ள முடியாது. மலும்‌ 
திமை கெடுவலியும்‌ மிக்கது; கெடுக்துணையும்‌ பல உடையது. 
பல்குணச்‌ சிறப்பும்‌ ஒரு சிறு திமையால்‌ தொலைந்துவிடும்‌, 
அணையாது வைத்த அடுப்பின்‌ நெருப்புத்‌ துண்டால்‌, வீடு 
முழுதும்‌ எரியுண்ணக்‌ காணுதும்‌ அன்றோ? ஊசி குத்தினாற்‌ 
போலும்‌ ஒரு சிறு ஓட்டை அடியில்‌ விழின்‌ பெரும்பானையும்‌ 
பாழாகும்‌ அன்றோ? ஆதலின்‌, குற்றமே காக்க பொருளாக? 
(434) என்ற வள்ளுவ நினைவு எனைவகைச்‌ சான்றோர்க்கும்‌ 
வேண்டற்பாலது. 


களவினால்‌ ஆகியஆக்கம்‌ அளவிறந்து 


ஆவது போலக்‌ கெடும்‌ (283) 
மனத்துளது போலக்‌ காட்டி. ஒருவற்கு 

இனத்துளது ஆகும்‌ அறிவு (454) 
அவ்விய நெஞ்சத்தான்‌ ஆக்கமும்‌ செவ்வியான்‌ 

கேடும்‌ நினைக்கப்‌ படும்‌ (169) 


இவ்வனைய குறள்கள்‌ முன்னறிவிப்பு நடைகொண்டன. 
“குற்றத்தை வரவழைத்துக்கொண்டும்‌, ச சுமக்கும்‌ உர 


304 வள்ளுவம்‌ 


மூடையேன்‌' என்று தருக்குவது தன்னேய்ப்பாகும்‌;: 
வாழ்க்கை சடக்கென முரிவாகும்‌. ஒழுக்கம்‌ பல கெட்டும்‌ 
உண்டு உடுத்து அணிந்து ஓய்யாரமாய்‌ வாழ்வார்‌ உளரேல்‌, 
அப்பிறரை வழிகாட்டியெனத்‌ தன்‌ நெஞ்சத்துள்‌ பற்றுவது 
தீயோடு வீளயாடுவதை ஓக்கும்‌; அதலின்‌, தன்‌ ஆற்றல்‌ 
திறிதாகுக; பெரிதாகுக, அஃதோர்‌ நிலைக்களன்‌ அன்று; 
இய வினை செய்ய என்றும்‌ அஞ்சுவதே அறிவுடைமை. 


11. ஒருசார்‌ மக்கள்‌ நாம்‌ பன்முறை வேண்டிக்‌ 
கொள்ளிலும்‌, அவ்வேண்டுகைக்குச்‌ செவிசாய்க்க மாட்‌ 
டாாகள்‌. காம்‌ தாழத்தாழ, மரக்கொம்பின்‌ நுனிக்கு 
ஏறிக்சொள்ப. தாயன்பைக்‌ குழந்தை பேணாது நடக்கு 
மாங்கு, இன்னோரும்‌ நம்‌ அறிவுரையை இகழ்ந்து செல்ப- 
நாம்‌ அவர்தம்‌ வாழ்க்கை முன்னேற்றத்தில்‌ அக்கறை 
காட்டுவதாக அறியின்‌, அதன்‌ வழியாக நம்மையே சுரண்டி 
வாழ நினைப்ப. *காதல்‌ காதல்‌ அறியாமை உய்க்கிற்பின்‌' 
(440) என்னுமாங்கு, ஈம்‌ சொல்லைப்‌ பேணாதார்பால்‌ நாமும்‌ 
பேனணாதேம்போல்‌ ஈடக்க வேண்டும்‌. அவரைத்‌ தம்வழி்‌ 
அலையவிட்டுப்‌ பிடிப்பது இந்கடப்பின்‌ பயன்‌. திருந்துமின்‌[' 
தருக்துமின்‌! என்று பல்கால்‌ வழியுணர்ச்சி கற்பிப்பதினும்‌... 
“அன்ப/ என்னை வீட்டுப்போ. கெட்டொழி என்று எதிர்ப்‌ 
புணர்ச்சி காட்டல்‌ சிலர்பால்‌ நினைந்த பயனைப்‌ பயக்கும்‌. 


கெடல்வேண்டின்‌ கேளாது செய்க; அடல்வேண்டின்‌ 
ஆற்று பவர்கண்‌ இழுக்கு (893) 
உண்ணற்க கள்ளை; உணிலுண்க; சான்றோரான்‌ 


எண்ணப்‌ படவேண்டா தார்‌ (922) 


என்ற குறள்கள்‌ பேணா நடையில்‌ அமைந்தன; வீட்டுத்‌ 
திருத்தும்‌ கெஞ்சுடடையன. 


திருக்குறள்‌ ஈடை 305 


செயல்‌ வேண்டும்‌ என்னும்‌ ஒரே கோக்கு வைத்துத்‌ 
தான்‌ வள்ளுவச்‌ சொற்பொழிவுகளைத்‌ தொடக்க முதல்‌ 
ஆற்றி வருகின்றேன்‌ என்பதை நீவீர்‌ அறிவீர்‌. இருக்குற 
ளெல்லாம்‌ செயலுலஇ ற்கு எழுதப்பட்டன என்‌ ற 
உண்மையை நீவிர்‌ இதுகாறும்‌ ஓயரந்திரிபறத்‌ தெளிர்‌ 
திருப்பீர்‌. உவமை ஈயம்‌, சொன்னயம்‌, பொருள்‌ நயம்‌, 
மெய்ப்பாட்டு ஈயம்‌, இலக்கண நயம்‌, குறிப்பு ஈயம்‌, 
தொடை நயம்‌, ஒப்புமை நயம்‌ என்ற பல்வகை நூல்நயம்‌ 
காட்டும்‌ நோக்கோடு திருக்குறள்‌ கடைச்‌ சொற்பொழிவைப்‌ 
பேசலாமாயினும்‌, யான்‌ அவ்வழிச்‌ செல்லவில்லை. அணீிர்‌ 
தெடுத்த தனிச்செயல்‌ நோக்கம்‌ தொட்டவீடமெல்லாம்‌ 
தோன்றுமாறு நாட்டிச்‌ செல்லுவல்‌. 


12. எனைப்‌ பெரியோரும்‌ *செய்க' என வேண்டுவர்‌, 
உளம்‌ பதியுமாறு இயம்புவர்‌. உணவு உட்கோடல்‌ போல்‌, 
செயல்‌ மேற்கோடல்‌ அவரவர்‌ தொழில்‌. யார்க்கும்‌ செயல்‌ 
மனம்‌ பிறக்குமாறு பற்பல கடைகளை ஆளுவர்‌ வள்ளுவர்‌; 
அரிய பொருளையும்‌ எளிய பொருளாகக்‌ காட்டுவர்‌. மதுரை 
மூதூர்‌ யாது?' எனப்‌ புகார்‌ ஈகரத்திருந்து வினவிய 
கண்ணகிக்கு, “ஆறைங்‌ காதம்‌ ஈம்‌ அகன்‌ நாட்டு உம்பர்‌, 
நாறைங்‌ கூந்தல்‌ ஈணித்து' என்று மலையா தபடி. விடையிறுத்‌ 
தாங்கு, ஆர்வமும்‌ செயலும்‌ தோன்ற ஈடையாப்பர்‌; 
“இப்படிச்‌ செய்யின்‌ இப்பயன்‌ பெறுவை' என எச்சசடையை 
மூன்வையாது, முன்வைத்துப்‌ பின்னடையச்‌ செய்யாது, 
*இப்பயனெல்லாம்‌ பெறுகுவை இவ்வினை செய்யின்‌' எனப்‌ 
பயனிலையை முன்வைத்து முன்னேறச்‌ செய்வர்‌. 


எண்ணிய எண்ணியாங்கு எய்துப; எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌ $i (666) 
வ—20 


906 வள்ளுவம்‌ 


அரியவென்று ஆகாத இல்லை; பொச்சாவாக்‌ 


கருவியாற்‌ போற்றிச்‌ செயின்‌ (537) 
விரைந்து தொழில்கேட்கும்‌ ஞாலம்‌; நிரந்தினிது 
சொல்லுதல்‌ வல்லார்ப்‌ பெறின்‌ (648) 
மருந்தென வேண்டாவாம்‌; யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி யுணின்‌ (942) 


இவ்வனைய குறள்கள்‌ செயலுய்ப்பு ஈடையன; கற்கும்‌ 
போதே நெஞ்சிற்கு உரம்‌ போடுவன. கன்னியொடு 
இடையறாது நட்பாடும்‌ காளை ஒரு ஞான்று காதலாடு 
மாப்போலே, இக்குறள்களைப்‌ பல்காலும்‌ நினைய வல்லோ 
மேல்‌, நாம்‌ அரிய வினைவாய்ப்‌ படுவோம்‌ என்பது என்‌ 
துணிபு. “உள்ளியது எய்தல்‌ எளிதுமன்‌; மற்றும்‌ தான்‌ 
உள்ளியது உள்ளப்பெறின்‌' (540) என்பது செயல்‌ 
பொய்யா வள்ளுவம்‌ 

13. மக்கள்‌ நெஞ்சு ஓராற்றான்‌ இலக்கியப்‌ பண்பு 
தழுவியது. பல்லாயிரம்‌ ஆண்டுகளாக நம்‌ நினைவுலகை 
மொழி ஆண்டு வருவதால்‌, பிறப்பிலேயே நமக்கு இலக்கியத்‌ 
தரு அமைந்து கிடக்கின்றது. கல்லாதாருங்‌ கூட மொழி 
நயம்படப்‌ பேசுவது இதற்கு ஓர்‌ சான்று. கேட்டார்‌ மனம்‌ 
பதியச்‌ சொல்லும்‌ ஈடை வன்மையைத்தான்‌ இலக்கியப்‌ 
பண்பு என யான்‌ ஈண்டுக்‌ குறிப்பிடுகன்றேன்‌. எட்டடி 
உயரத்தவன்‌ என்றால்‌ நெட்டையன்‌ என்ற கருத்தும்‌, 
மூவடி உயரத்தவன்‌ என்றால்‌ குட்டையன்‌ என்ற கருத்தும்‌ 
மனத்துக்குச்‌ சட்டெனப்‌ படுவதில்லை. பனைமரம்‌ 
போன்றவன்‌, கத்தரிக்காய்‌ போன்றவன்‌ என்று சொல்லா 
முன்‌, த்‌ நனிகுள்ளன்‌ என்ற உருவம்‌ உடனே 
மனக்காட்சிப்படுகின்‌ றது. 
மூற்றும்‌ ன்ஸ்‌ ல்‌ ப்ப ட 
எண்ணிய பெருமை சிறுமைகளைப்‌ பிறர்க்கு ப 


திருக்குறள்‌ நடை 907 
முடிகின்றது. இவ்வுள்ளப்‌ 
கொண்டு . ஒழுக்கப்‌ 
வள்ளுவர்‌. 


பண்பை நிலைக்களனாகக்‌ 
பண்பை வலியுறுத்த விரும்பினார்‌ 
விருந்தோம்பலும்‌, ௧ ற்புத்திண்மையும்‌, “கரவா 
ஈகையும்‌, குன்றா ஊக்கமும்‌ பெருவாழ்வு அளிப்பன என்று 
கற்பவர்‌ தம்‌ உளம்‌ பதியும்பொருட்டு, “வித்தும்‌ இடல்‌ 
வேண்டுங்‌ கொல்லோ (85), “பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை” 
(55), 'கரப்பவர்க்கு யாங்கு ஒளிக்குங்‌ கொல்லோ" (1070), 
“ஆக்கம்‌ அதர்வினாய்ச்‌ செல்லும்‌ (594) எனப்‌ பெருடடை 
மேற்கொண்டார்‌. 


புல்லிக்‌ கிடந்தேன்‌ புடைபெயர்ந்தேன்‌ அவ்வளவில்‌ 


அள்ளிக்கொள்‌ வற்றே பசப்பு (1187) 
நெஞ்சத்தார்‌ காத லவராக வெய்துண்டல்‌ 
அஞ்சுதும்‌ வேபாக்கு அறிந்து (1128) 
அனிச்சமும்‌ அன்னத்தின்‌ தூவியும்‌ மாதர்‌ 
அடிக்கு நெருஞ்சிப்‌ பழம்‌ (1120) 


இவ்வனைய குறள்கள்‌ உளப்பதிவு செய்யும்‌ இலக்கிய 
நடையன; அளவினும்‌ மிகுந்த தம்‌ எண்ண உயர்ச்சியைப்‌ 
பிறர்க்கு ஓரளவேனும்‌ உணர்த்தவல்ல அழுத்த நடையன. 
.இர்சடையாட்சி அறத்துப்பால்‌ பொருட்‌ பால்களிலும்‌ 
காமத்துப்‌ பாலில்‌ பெருவரவிற்று. 

14, காவியப்‌ புலவன்‌ தன்‌ நூலுள்‌ வரும்‌ மக்கள்‌ 
கூற்றாகவே நின்‌ று பெரும்பகுதி பேசுவான்‌. பிரிந்து நின்‌ து 
தன்‌ கூற்றாக அவன்‌ சொல்லும்‌ இடங்கள்‌ சிலவே யாகும்‌. 
வழிகாட்டும்‌ வாழ்க்கைப்‌ புலவனோ, உணர்ச்சி பூட்டும்‌ 
பொருட்டு, 'கானமுயல்‌ எய்த அம்பினில்‌ யானை பிழைத்த 
வேல்‌ ஏந்தல்‌ இனிது' (772) என்றவாறு சில பொ, அ மக்கள்‌ 
கூற்றாக மொழியினும்‌, நமக்கு அறிவறையும்‌ பொருட்டுப்‌ 
பல்காலும்‌ தன்‌ கூற்றாகவே மொழிவான்‌. அகச்‌ 
கட்டளை. நடையில்‌ பகராது, அன்பனாய்‌ உழையிருஈது 


308 வள்ளுவம்‌ 


அணைவு கடையில்‌ அறிவு தருவான்‌. திமை செய்யத்‌ 
தூண்டும்‌ பிறர்‌ உள்ளக்‌ டெக்கைகளைத்‌ தன்மனத்து 
வாரங்கக்கொண்டு, அறங்‌ கூறுவான்‌. மக்களின்‌ 
உள்ளோட்டங்களைக்‌ கண்டு கொள்ளாது வள்ளுவர்‌ அறங்‌ 
கூறியீருப்பரேல்‌, திருக்குறள்‌ மனங்கற்று எழுதாது, 
பிறிதொரு நூல்‌ கற்று எழுதிய நூலொக்குமன்‌. “நீ யாது 
நினை£இன்றாய்‌; யாதினால்‌ மயங்குகின்றாய்‌; எக்கருத்து 
உன்னைக்‌ கெடுக்கின்றது; என்பவெல்லாம்‌ யான்‌ அறியாதே 
னல்லேன்‌. அறிந்து வைத்துத்தான்‌ இடித்துரைக்க முன்‌ 
வந்தேன்‌' என்று ஆசான்‌ உணர்ந்து கழறுங்காலை, மெய்‌ 
யாகவே அவர்‌ சொல்லை நம்பும்‌ அறிவுடை நம்பிகள்‌ 
ஆூன்றோம்‌. *இலனென்று தீயவை செய்யற்க' (205), 
*பழையம்‌ எனக்‌ கருதிப்‌ பண்பல்ல செய்யும்‌' (700), 
“பெயக்கண்டும்‌ நஞ்சு உண்டு அமைவர்‌” (580), “அருமை 
யுடைத்து என்று அசாவாமை வேண்டும்‌' (611) என்ற 
பகுதிகளில்‌ வரூஉம்‌ *இலனென்று”, 'பழையம்‌ என”, 'பெயக்‌ 
கண்டும்‌', “அருமை யுடைத்து என்னும்‌ முற்கூறுகள்‌ 
வள்ளுவர்‌ உட்கொண்ட பிறர்‌ மனப்‌ பாங்குகள்‌. 


களித்தறியேன்‌ என்பது கைவிடுக; நெஞ்சத்து 
ஒளித்ததூஉம்‌ ஆங்கே மிகும்‌ (928) 


எளிதென இல்லிறப்பான்‌ எய்தும்‌; எஞ்ஞான்றும்‌ 
விளியாது நிற்கும்‌ பழி (145) 


இவ்வனைய குறள்கள்‌ கொண்டு கூறும்‌ ஈடைத்‌ 
தொடையன; நம்‌ கருத்தைப்‌ புரிந்துகொண்ட ஆசான்தன்‌ 
கருத்தை மமக்குத்‌ தெரிப்பன. 


திருக்குறள்‌ நடையமைப்பின்‌ மேல்‌ வீரிவுரை 
செய்யும்‌ ஈங்கண்‌, அதிகார நடை அமைப்பைக்‌ குறித்‌ 
தும்‌ ஒரு சில, சொல்லல்‌ வீரும்பத்‌ தக்கதாகும்‌. ஒரு 


திருக்குறள்‌ நடை 309 


குறள்‌ கற்ற மாத்திரையானே, வள்ளுவர்‌ நெஞ்சப்பொதிவு 
இதுவெனத்‌ தெளிதல்‌ அரிதரிது. செரிந்த பெரும்‌ பயனை 
வரையறை விளைக்கும்‌ என்ற துணிவால்‌, அறம்‌ ஒன்று 
நுவலும்‌ ஓரதிகாரத்துக்குப்‌ பப்பத்துக்‌ குறள்‌ வரம்பு 
கொண்டார்‌ என்பதன்றி, அக்குறள்‌ பத்துள்‌ அவ்வறக்‌ 
கருத்தெல்லாம்‌ அடங்கிவிட்டன என்று கோடற்க. 
கல்வி, கல்லாமை, கேள்வி என்ற முவ்வதிகரரங்களையும்‌ 
ஒருங்குவைத்து ஆய்ந்தாற்றான்‌, ஆசான்‌ தன்‌. கல்விக்‌ 
கோள்கள்‌ பெரும்பாலும்‌ புலனாகும்‌. அறிவுடைமை; 
பேதைமை, புல்லறிவாண்மை என்ற அதிகாரங்களையும்‌, 
செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெருவந்த செய்யாமை 
என்ற அதிகாரங்களையும்‌ ஒரு சேரக்கொண்டு நோக்கி 
னாற்றான்‌, நிரலே அறிவு வள்ளுவங்களும்‌, அரசு வள்ளுவங்‌ 
களும்‌ ஓரளவு தெளிவுபடும்‌, 


அறிவுப்‌ பொருள்‌ பற்றிப்‌ பலபடப்‌ பொருட்பாலுள்‌ 
மொழிந்த பின்றையும்‌, நிரம்பாமை . கண்ட வள்ளுவர்‌ 
“அறிதோறு அறியாமை கண்டற்றால்‌' (1110) எனக்‌ 
காமத்துப்பாலிற்சென்று, புதியதோர்‌ அறிவுக்கூறு தெரிப்பக்‌ 
காண்கிறோம்‌: பனைமரக்‌ இழிருந்து பால்‌ குடிப்பினும்‌, 
குடிப்பது கள்ளெனப்‌ பிறர்‌ கருதுவர்‌; அதுபோல விடுதி 
முதலாய புற இடங்களில்‌ தங்கி மனைவியொடுஇன்புறினும்‌, 
கள்ளக்காதலியென்ற எண்ணமே முதற்கண்‌ பிறர்க்குத்‌ 
தோன்றும்‌. ஆதலின்‌, தனக்கு உரிய பொருளை அதற்கு 
உரிய இடத்திலிருந்து துய்ப்பதுவே முறை என அறிக. 
இவ்வுண்மையின்‌ ஒரு கூறினைப்‌ 'பாத்தூண்‌' என 
அறத்துப்பால்‌ இல்வாழ்க்கை அதிகாரத்தில்‌ சுட்டிய 
அசிரியர்‌, “தம்மில்‌ இருந்து தமது பாத்து உண்டற்றால்‌' 
(1107) எனக்‌ காமத்துப்பாலில்‌ மற்றொரு கூறினையும்‌-- 
உரிய இடத்தையும்‌-சேர்த்துச்‌ சுட்டக்‌ ்‌ காண்கிறோம்‌: 
ஆதலின்‌, ஓர்‌ ஆசான்‌ தன்‌ உண்மை நெஞ்சம்‌ காணவும்‌, 


310 வள்ளுவம்‌ 


முழுத்‌ தெளிவு கைவரவும்‌ வேண்டின்‌, அவன்‌ எழு திய நூல்‌ 
முற்றும்‌ ஒருமுறை இருமுறையல்ல, பனமுறையால்‌ பல 
நோக்கால்‌ ஆரவமரக்‌ கற்றல்வேண்டும்‌. இங்ஙன்‌ கல்லாது 
ஆடுவாய்‌ வைத்தனைய மக்கள்‌ புல்லறிவும்‌ இரிவும்‌ 
நாட்டிடைப்‌ பரப்பும்‌ கீழோராவர்‌; பொய்யேர்‌ 
உழவராவர்‌. 


1. திருக்குறள்‌ முழுமைத்‌ தெளிவு பெறுவதற்குமுன்‌ 
அதிகாரந்தோறும்‌ ஒரு முடிபுத்‌ தெளிவு செய்துகொள்ளல்‌ 
வேண்டும்‌. ஓரதிகாரப்பத்துக்‌ குறள்களையேனும்‌ தொகை 
யாகத்‌ தேர்வது இத்தெளிவைப்‌ பயக்கும்‌. கண்ணோட்டம்‌ 
என்பது ஒரதிகாரம்‌. *கண்ணோட்டத்து உள்ளது உலஇயல்‌' 
(572), “கண்‌ என்னாம்‌ கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌” (573) 
என்றவாறு, இப்பண்பினை வலியுறுத்‌ துவர்‌ வள்ளுவர்‌. 
கண்ணோட்டத்தைச்‌ சிறப்பித்துக்கூறும்‌ ஒரிரு குறள்களை 
மாத்திரம்‌ கற்று அமைந்தார்க்கு, ஆசான்‌ தன்‌ நெஞ்ச 
முழுமை தோன்றாது. பழனெவர்‌ யாது சொல்லினும்‌ 
அதனைத்‌ தட்டிக்கழிக்காது நன்கு ஏற்றுச்‌ செயல்வேண்டும்‌ 
என்பதாகக்‌ கருத்துக்கொள்வர்‌. ஈண்பன்‌ ஈம்‌ செல்வாக்கால்‌ 
பிறர்க்குத்‌ தது இழைக்க வேண்டினும்‌, அவ்வேண்டு' 
கோட்கு இசைவதே கண்ணோட்ட வள்ளுவம்‌ என்று மாறிக்‌ 
கொள்வர்‌. “அளவினான்‌ கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌' 
(574), கருமம்‌ தையாமல்‌ கண்ணோட வல்லார்க்கு” (578) 
என்ற அதிகாரப்‌ பிற குறள்களையும்‌ காணும்போதுதான்‌, 
கண்ணோட்ட வள்ளுவமாவது “பி றர்க்கு இன்னா செய்யா 
நட்புதவி' என்ற முழுத்தன்மை தெளியப்படும்‌. 


“காக்க பொருளா அடக்கத்‌ த' (122) என்ற 
குறளொன்றை மாத்திரம்‌ கற்று, போதும்‌ என்று 
அமைந்த மனத்தினர்‌, கைகட்டி வாய்பொத்தி உடல்‌ சுருட்டி 
அறிவொடுங்கியு காட்சிதான்‌ வள்ளுவர்‌ சொல்லும்‌ அடக்கம்‌ 


திருக்குறள்‌ நடை 311 


எனப்‌ பொதிந்து கொள்வர்‌. யாதும்‌ பேசாது, கேட்ட 
வற்றை யெல்லாம்‌ தலையசைவால்‌ ஒப்பிக்‌ குனிந்து 
முன்னிற்கும்‌ கூழையனையே, “என்ன அடக்கம்‌' எனப்‌ 
போலிப்‌ பெரியவர்‌ பலர்‌ புகழக்‌ காண்கிறோம்‌. மக்கட்‌ 
பிறப்பிற்கே உரிய ஒருமகன்‌ அறிவு மற்றொருவன்‌ முன்‌ 
செயலற்று மடிவதை அடக்கம்‌ எனச்‌ சொல்பவர்கொல்‌ 
வள்ளுவர்‌? “அறிவு அறிந்து ஆற்றின்‌ அடங்கப்‌ பெறின்‌' 
(123) என்பது குறள்‌. “அறிவு அடங்கப்‌ பெறின்‌' என 
நடைப்படுத்தாமை காண்க, “அடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையினும்‌ மாணப்பெரிது' (124) என இசைப்பரேல்‌, 
அவர்‌ சொல்லும்‌ அடக்கம்‌ நாம்‌ பலர்பால்‌ காணும்‌-பலர்‌ 
நம்பால்‌ எதிர்பார்க்கும்‌-உடல்‌ முடக்கம்‌ அன்று என்பது 
பெறப்படும்‌. அடக்க வள்ளுவமாவது, அறிவுப்‌ பெருமையும்‌ 
ஏறுபோல்‌ பீடு கடையும்‌ செறிந்த ஐம்புல மனவடக்கம்‌ 
என்று அறிக. 


ஒல்லும்‌ வகையான்‌ அறவினை ஓவாதே 

செல்லும்வா யெல்லாம்‌ செயல்‌ (35 
மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 

ஆகுல நீர பிற (34) 
அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல்‌ நான்கும்‌ 
இழுக்கா இயன்றது அறம்‌ (35) 


இவை அறத்தெளிவு பயக்கும்‌ அதிகார ஈடையன. 
அறமாவது இடையறாச்‌ செய்கை; வீனை செய்யுங்கால்‌ 
மாசின்மை; இந்நான்கும்‌ மாசு ஆவன என்று ஆசான்‌ தன்‌ 


நெஞ்சக்‌ கோளைச்‌ கசடற இம்‌ முக்குறட்‌ கல்வியால்‌ 
உணர்கின்றோம்‌. 


2. ஓரதிகாரம்‌ ௮ றமொன்றே அவலும்‌ கடப்பாட்டது 
எனினும்‌, அவ்வறந்தா னும்‌ பல்கூறு உடையது. ஆயிர 


312 வள்ளுவம்‌ 


ரூபாய்‌ நாணயத்தாளைச்‌ சில்லறையாக மாற்றிக்‌ மகொண்டு 
புழங்குதல்‌ போல, ஒரு பேரறத்தையும்‌ சிறு கூறுகளாக 
வைத்துக்‌ கொண்டாற்றான்‌ செயல்‌ ஏற்படும்‌, வினைசெய்‌ 
திறத்தானுக்குப்‌ பெரு நோக்கொடு பகுதிச்‌ செயலும்‌ 
இன்றியமையாதது; ஆதலின்‌, செயல்‌ வேண்டும்‌ வள்ளுவர்‌ 
மூழு முழு அறங்களாகப்‌ பெரிதும்‌ விதியாது, வினைக்‌ 
கூறுகளாக அறக்கூறு காட்டுவர்‌. பெரியாரைத்‌ துணைக்‌ 
கோடல்‌ அதிகாரத்தின்‌ கண்‌, 'இடிக்குக்‌துணையாரும்‌” (447), 
குடிமைக்கண்‌, “யார்க்கும்‌ பணிவும்‌' (960), மானத்தின்‌ 
கண்‌ “இகழ்வார்பின்‌ சென்று நில்லாமையும்‌' (966), 
இழுக்க முடைமைக்கண்‌, உலகத்தோடு ஓட்ட ஓழுக லும்‌ 
(140), சான்றாண்மைக்கண்‌ பிறர்‌ இமை சொல்லாமையும்‌' 
(984), பண்புடைமைக்கண்‌ “ஈகை யுள்ளும்‌ இகழாமையும்‌' 
(995), ஈகைக்கண்‌ *அழிபடி தீர்த்தலும்‌' (226), வினைத்‌ 
அய்மைக்கண்‌ -சலத்தால்‌ பொருள்‌ செய்யாமையும்‌' 
(660) சிறப்புக்‌ கூறுகளாக நிற்றலைக்‌ கற்க. கண்டின்‌ முனை 
அலைத்‌ தொட்டு எஞ்சிய நூலை இழுப்பது போலவும்‌, 
நீண்ட கையைப்‌ பிடித்து ஆளைப்‌ பற்றுவது போலவும்‌, 
காம்‌ சிறப்புக்‌ கூறினைச்‌ செயற்படுத்தின்‌, ஏனைக்‌ கூறுகளும்‌ 
தாமே அமையக்‌ காண்போம்‌. 


கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 


உண்பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌ (166) 
அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை (151) 


இவை சிறப்புக்கூறு சுட்டும்‌ ௮ திகார ஈடையன. பலவற்றின்‌ 


மேலிட்டுப்‌ புன்மக்கள்‌ அழுக்காறு கொள்ப்‌, அவற்றுளெல்‌ 
லாம்‌ ஒருவன்‌ ஒருவனுக்கு அளிக்கும்‌ கொடையைத்‌ கண்‌ டு 
பொறாமைப்படுவதையே விதந்தோ துவர்‌ வள்ளுவர்‌. தானும்‌ 


திருக்குறள்‌ நடை 313 


கொ! டான்‌; பிறர்‌ கொடுக்கவும்‌ பொருள்‌ என்ப, (து ஒருசிலர்‌ 
வாழ்வியல்‌. “நீ இவறினும்‌ மற்றையோர்‌ ஈவது காணின்‌ 
மனம்‌ பொறு' ஏன ஓரறக்கூறு தெரித்துவிடுவர்‌. இப்படியே, 
பொறுமை யிடங்கள்‌ பலவுளவேனும்‌, தன்‌ துணைமேல்‌ 
வாழ்ந்துகொண்டே ஒருவன்‌ தன்னை இகழ்வானாயின்‌, 
அவ்விகழ்வுப்‌ பொறையே தலையிடம்‌ எனத்‌ தெரித்தல்‌ 
காண்க, 


3. எத்துறை நோக்கினும்‌ ஞாலம்‌ இருகூறதாகத்‌ 
தோற்றம்‌ தருகின்றது. ஒரு கூறு நினையுங்காலை மறுகூறு 
நினைவிற்கு வருகின்றது! அன்புப்‌ பொருளாகச்‌ சில, முரண்‌ 
பொருளாகச்‌ சில, உறவுப்‌ பொருளாகச்‌ சில, பகைப்‌ 
பொருளாகச்‌ சில, அறிவுப்‌ பொருளாகச்‌ சில, இன்றி 
யமையாப்‌ பொருளாகச்‌ சில எனவாங்கு, ஒன்றோடு 
ஒன்றைச்‌ சார்த்தி எண்ணுகின்றோம்‌. பெருமையொடு 
சிறுமையையும்‌, இசையொடு வசையையும்‌, மடியொடு 
குடியையும்‌, ஊக்கத்தொடு ஆக்கத்தையும்‌, இகலொடு 
பகலையும்‌, பொறுத்தலொடு ஓறுத்தலையும்‌, அருளொடு 
பொருளையும்‌, கனவொடு கனவையும்‌, ஊடலொடு கூடலையும்‌ 
திருக்குறள்‌ உடன்வைத்துக்‌ கருத்துத்‌ தொடை செய்‌ 
கின்றது. கணவன்‌ மனைவி, தந்தை தாய்‌, ஆண்‌ பெண்‌, 
சான்‌ மாணாக்கன்‌, தலைவன்‌ தொண்டன்‌ என்றவாறு, 
தொடர்புச்‌ சுட்டுக்கள்‌ ஒருங்கு மனப்படுகின்றன. ஈன்மை 
செய்தல்‌ ஒருவன்‌ கடன்‌ எனின்‌, நன்‌.றியறிதல்‌ எனை போக 
கடனாகும்‌. நாடு காத்தல்‌ மக்கள்‌ கடமை எனின்‌, அன்‌ 
னோரைக்‌ காத்தல்‌ நாட்டின்‌ கடமையாகும்‌. IT அறுத்தல்‌ 
குடிகள்‌ முறைமை எணின்‌, அவற்றைப்‌ புரதீதல்‌ அரசின்‌, 
முறையாகும்‌. இவ்வாறு நாம்‌ இணேத்து நினைக்கின்றோம்‌, 
இக்கூட்டு நினைவு மனத்தியல்பு.  இவ்வியற்கையைக்‌ 


.களனாகக்‌ கொண்டு, அறம்‌ ஒன்று அதலப்‌ புகுந்த 


314 வள்ளூவம்‌ 


ஓரதிகாரத்துத்‌ தொடர்பான--மறு கூருய--இணையறமும்‌. 
வீதிப்பவர்‌ வள்ளுவர்‌. கேட்டுப்‌ பாராட்டுவான்‌ ஒருத்தன்‌ 
இருத்தலால்‌ அன்றோ, ஒருவன்‌ பொருளின்‌ நிச்‌ சொற்பந்தல்‌: 
தொடுக்கின்றான்‌. பயனில்‌ சொல்வானை ஒப்பக்‌ கேட்டுப்‌ 
புகழ்வானும்‌ இழிஞன்‌ என்ற நினைவால்‌, “பயனில்‌. 
சொல்லாமை' என்ற அதிகாரத்துப்‌ (பயனில்‌ கேளாமை” 
யறமும்‌ உடன்‌ கூறுவர்‌. பெற்றோர்‌ கடன்‌ காட்டும்‌ 
மக்கட்பேறு என்னும்‌ அதிகாரத்துப்‌ பிறந்தோர்‌ கடனும்‌ 
உடன்‌ மொழிவர்‌. பற்றுவிடக்‌ கழறும்‌ துறவதிகாரத்து,, 
பற்றத்‌ தகும்‌ புதிய பற்றும்‌ காட்டுவர்‌: 
பயனில்சொல்‌ பாராட்டு வானை மகனெனல்‌ 


மக்கட்‌ பதடி எனல்‌ (196) 
மகன்‌ தந்தைக்‌ காற்றும்‌ உதவி இவன்தந்தை 

என்நோற்றாள்‌ கொல்லெனும்‌ சொல்‌ (70) 
பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை; அப்பற்றைப்‌ 

பற்றுக பற்று விடற்கு (330): 


இவ்வனைய குறள்கள்‌ உடனறம்‌ கரையும்‌ அதிகார 
அமைப்பீன; ஒருகூறு உரைக்கும்போது நாணயம்‌ போல்‌ 
மறுகூறும்‌ தெரிப்பன. ஈன்றியில்‌ செல்வ அதிகாரத்து.. 
“சீருடைச்‌ செல்வர்‌ சிறு துனி' (1010) என்ப தா ௨ம்‌, நாடு: 
அதிகாரத்து “வேந்தமைவு இல்லாத' (740) என்பதூஉம்‌, 
படைமாட்சி அதிகாரத்து 'தலை மக்கள்‌ இல்வழி இல்‌' (770): 
என்பதூஉம்‌ உடனறம்‌ மொழியும்‌ பகுதிகளாகும்‌. 


பனுவலின்‌ நடைகள்‌' 


திருக்குறள்‌ நடை 315: 


என்று முற்றுப்புள்ளி இட வேண்டா. ஆராய்ந்து காண” 
விழைபவர்‌, இன்னும்‌ அளவிறந்த  ஈடைக்கூறுகள்‌ 
உணமையைத்‌ தெரிந்து கொள்வர்‌. “ஈதல்‌ இயையாக்‌ 
கடை” (230), “இல்லவள்‌ மாணாக்கடை' (53), “நிலையின்‌ 
இழிந்தக்‌ கடை' (964), “தந்கோய்போல்‌ போற்றாக்கடை' 
(315), “பலர்காண நீத்தக்கடை' (1149), தாம்‌ காதல்‌ 
கொள்ளாக்‌ கடை (1195) என வரூஉம்‌ ஈற்றடிகளில்‌ 
“கடை என்னும்‌ இறுதிச்சர்‌ நிற்கும்‌ சொன்னடையை 
உன்னுமின்‌. எச்சப்பொருள்‌ தரூஉம்‌ சொற்கள்‌ | 
இருப்பவும்‌, இவ்விடங்களில்‌ கடைச்சொல்‌ வந்து விழு 
வானேன்‌? ஈதல்‌ இயையாமை, இல்லவள்‌ மாணாமை,. 
நிலையின்‌ இழிந்தமை, தந்கோய்‌ போல்‌ போற்றாமை, பலர்‌ 
நாண நீத்தமை, தாம்‌ காதல்‌ கொள்ளாமை என்றவெல்லாம்‌ 
கடைப்பட்டன என்னும்‌ பொருட்குறிப்பும்‌ தோன்றக்‌ 
கடைச்‌ சொற்‌ பெய்தார்‌ “என்பது நினைக்கத்‌ தகும்‌ஃ- 
*புறத்தாற்றில்‌ போஒய்ப்‌ பெறுவது எவன்‌?' (46) ஈண்டு: 
ஓகார அளபெடை புறத்தாற்றுப்‌ போக்கை ஓசையானும்‌ 
இழித்து ஈகைப்பதுபோன்ற ஒரு கு.றிப்புப்படவில்லையா?- 
நன்னர்‌ அளபெடுத்துப்‌ படியின்‌! 


12. ஆசான்‌ கருத்துரை 


ஒழுக்க நெறி வினைஞர்களே! 


உண்மை வணக்கம்‌, திருக்குறளைப்‌ பன்னிரண்டு 
_தலைப்புக்களாக வைத்து உரையாற்றுவது என முன்னரே 
வகுத்துக்கொண்டேன்‌. கொள்ளுங்காலை, கேள்வியன்பர்‌ 
களாகிய உங்களின்‌ ஐயப்பாடுகளை அறிந்து அவற்றைத்‌ 
தெளிவிக்கும்‌ முகத்தான்‌, ஒரு சொற்பொழிவு தொடுப்பது 
என ஒதுக்கம்‌ செய்து வைத்தேன்‌. இடையிடையே ஒருசில 
ஐயங்களை விளக்கிப்‌ போந்தேனாயினும்‌, அதனால்‌ நும்‌ 
அறிவு வேட்கை அடங்கியீருக்கும்‌ என நம்புகிலேன்‌. 
“இதுகாறும்‌ ஒரு பொருள்‌ நுதலியே சொற்பொழிந்தீர்‌; 
சொல்லாத எச்சப்‌ பொருள்கள்‌ இன்னும்‌ பலவுளவே; 
அவ்வெல்லாம்‌ பற்றிப்‌ பொழிந்தால்‌ அன்றோ, நீர்‌ திருக்‌ 
குறள்‌ முழுமையும்‌ எம்மனோர்க்குக்‌ காட்டியதாகும்‌' என்று 
கண்பர்‌ சிலர்‌ வலியுறுத்தினர்‌. “இவை இவை குறித்து 
வளளுவர்‌ துணிந்த கருத்து யாது?” என த்‌ தோழமை சான்ற 
பலர்‌ வினவினர்‌. 


ஓன்று வீடாது 1330 குறள்களையும்‌ நுனித்துக்‌ 
காட்டுகை என்‌ எண்ணம்‌ அன்று. அங்ஙன்‌ முற்றும்‌ 
காட்டப்‌ புகுகை குறள்‌ கற்கும்‌ உம்‌ ஆர்வ 'த்தைக்‌ 


ஆசான்‌ கருத்துரை 317 


குறைப்பதாய்‌, உம்‌ பகுத்தறிவைக்‌ கொல்லுவதாய்‌, ஆகும்‌ 
என்‌ செயல்‌ நோக்கமும்‌ சிதறுண்டு போம்‌. இர்கினைவான்‌. 
அன்றே பிறநாட்டுப்‌ பெரியவர்‌ தம்‌ எண்ணங்களோடு, 
திருவள்ளுவர்‌ குறள்களை ஒப்பிட்டு உரை விளக்கஞ்‌ 
செய்வதை நிறுத்திக்‌ கொண்டேன்‌. அவ்வொப்புமை 
விளக்கம்‌ கேட்பார்க்குக்‌ கருத்தடுக்கை அளிக்குமேயன்‌ நிச்‌ 
செயலெழுச்சியைத்‌ தூண்டாது என்று விட்டொழிந்தேன்‌.. 
இவ்வாறு செயலுக்கு நேர்முகமாகாது வீடுத்த பொருட்‌ 
கூறுகள்‌ பலப்பல. அவ்வெல்லாம்‌ பிறநிலை நோக்கப்‌ பேசற்கு 
உரியன. ஆயின்‌, எல்லா நிலையினர்க்கும்‌ செயல்‌ உரித்து 
என்ற துணிபால்‌, அதனையே என்‌ பொழிவு முழுதும்‌ உயிர்‌ 
நாடியாக வைத்து உரை செய்து வருகின்றேன்‌. இதனை 
நீவிர்‌ நன்னர்‌ அறிவீர்‌. 

யான்‌ துணிந்த செயலொரு நோக்கில்‌ வைத்துங்‌ கூட, 
இன்னும்‌ பல சொற்பொழிவுகள்‌ ஆற்ற இடனுண்டு. 
அவ்வெல்லாம்‌ கற்பவர்‌ தம்‌ முயற்சிக்குப்‌ பொருளாகுக 
என்று அமைந்து, தவச்சிலவ.ற்றையே இற்றைச்‌ சொற்‌ 
பொழிவில்‌ விளக்குவான்‌ மு. ற்படுகின்‌ே றன்‌. “யான்‌ ஆசிரிய த்‌ 
தொழிலாளி. வீனவிவினவி மானாக்கர்க்கு அறிவுறுப்பது' 
அத்தொழிலின்‌ நன்முறை; ஆதலின்‌, உம்மனோர்‌ ஐயங்களை 
வீனாவடிவாக வரைந்து எம்பாற்‌ கொடுமின்‌, wr 
ஒருசொற்பொழிவு செய்வல்‌ என்று. ol அணுவை 
நமர்க்கு ம றுமொழிந்தேன்‌. என்‌ ட இசைந்து 
வரைந்து உதவிய வினாக்கள்‌ எண்ணிறர்தன. அவற்றி. 
பல வினாக்கள்‌ ஒன்றுபோல்‌ இருந்தமையால்‌ கார்‌ 
பொறுக்கச்‌ சிலவற்றைத்‌ தேர்ந்து கொண்ட 
முறையாக இனி அவைபற்றிய ஆசான்‌ கருததுக& 
ரம்‌. இவ்வாராய்ச்சியின்‌ முடிபைக்‌ கொள்ளுக, 


வ ௪ ௬. ப்‌ 
னன அது நும்‌ அறிவுரிமை. தள்ளுங்கால, 


:318 வள்ளுவம்‌ 


ஆய்ந்தானுக்கு மனமாசு கற்பியாது ஒழுகுமின்‌! என்பது 
என்‌ பணிந்த வேண்டுகோள்‌. 
1. திருவள்ளுவர்‌ தம்‌ கடவுட்‌ கொள்கை யாது? 
அன்பர்கள்‌ விடுத்த அளவிறந்த வினாக்களுள்‌, கடவுள்‌ 
வினவை முதற்கண்‌ தெரிப்பதாக உவப்போடு எடுத்துக்‌ 
கொண்டேன்‌, வாழ்வு முழுமைக்கும்‌ இன்றியமையாது 
என்ற உண்மையால்‌. 


கடவுள்‌ என்னும்‌ சொல்‌ திருக்குறளகத்து ஓரிடத்தும்‌ 
இன்மையை முதலாவதாகக்‌ குறிக்கொள்மின்‌! இக்‌ 
களவியை ஆளாமையானே, கடவுட்‌ கொள்கை இல்லா தவர்‌ 
ஈம்‌ வள்ளுவர்‌ என மயங்கவேண்டா. இச்சொல்லாட்ட 
யின்மையை வேறொரு கருத்திற்காக நினைவுறுத்‌ இனேன்‌. 
தந்நூலின்‌ முதலதிகாரத்து ஒன்பது குறள்காறும்‌ 
ஆதிபகவன்‌, வாலறிவன்‌ என வாங்கு, ஒன்பது தனிப்‌ 
பெயரிட்டுக்‌ குறள்‌ யாக்கக்‌ காண்கின்றோம்‌. அவற்றுள்‌ 
*இறைவன்‌' (5) என்பது இப்‌ பெயரின்‌ பொருள்‌ . 
பத்தாவது குறட்கண்‌ *கடவுள்‌ அடி சேராதார்‌' என்று 
புதுச்‌ சொற்‌ பெய்ய வாய்ப்பிருந்தும்‌, “இறைவன்‌ 
அடி சேராதார்‌' (10) என, மூன்‌ சொன்ன பெயரையே 
மீண்டும்‌ ஆள்வானேன்‌? ஓர்மின்‌! இவ்வாட்சியால்‌ நாம்‌ 
அறியக்‌ கடப்பது என்‌? 

எப்பொருள்‌ மாட்டும்‌ தோன்றா அகத்‌ துணையாய்‌ உடன்‌ 
வாழும்‌ முதல்வனை - கடவுளென - நமக்கு எட்டாது கடந்த 
பொருளென - வள்ளுவர்‌ அறிமுகஞ்செய்ய விரும்பவில்லை 
போலும்‌. ்‌ நீக்கமின்றி உறையும்‌ இறைவனை - தூய 
நெஞ்சினால்‌ நினைவார்க்கு எளிய அகப்பொருளை - எட்டாப்‌ 
புறப்பொருளாக - கானல்போல்‌ நீளும்‌ சேய கடவுளாகப்‌ 
பெயரிட, அசான்‌ , உள்ளம்‌ இசையவீல்லை போ லும்‌. 
“கருத்துக்கு கன்றும்‌ எளியன்‌” என்பது நம்மாழ்வார்‌ 
மொழி. இந்‌ நிலைக்கண்‌ மூதலதிகாரத்துக்குக்‌ கடவுள்‌ 


ஆசான்‌ கருத்துரை 319 


வாழ்த்து' என்ற தலைப்பு இன்று இருப்பது முற்றும்‌ 
பொருத்தம்‌ இல்லை காண்‌. கடவுள்‌ என்னும்‌ சொல்‌ உரிய 
குறள்‌ பத்துள்‌ - குறள்‌ நூலுள்‌ - இன்மையானும்‌, வான்‌ 
சிறப்பு, நீத்தார்‌ பெருமை என்றபடி, குறளகச்‌ சொற்‌ 
கொண்டே அதிகாரம்‌ அழைத்தல்‌ நூல்முமுதும்‌ காணப்‌ 
படும்‌ நெறியாக வருதலானும்‌, இறைவன்‌ என்ற பெயர்மேல்‌ 
ஈடுபாடு உடையராய்‌ ஆசான்‌ இருகால்‌ ஆளலானும்‌, 
முதலதிகாரத்துக்கு இறை தொழுகை' என்னும்‌ தலைப்பே 
பொருந்துவதாகும்‌. ஆதலின்‌, திருவள்ளுவர்‌ தம்‌ இறைக்‌ 
கொள்கை யாது எனக்‌ காண்போம்‌. இங்ஙன்‌ வினாச்‌ 
சொல்லைத்‌ திருத்திக்கொள்ள அன்பர்கள்‌ உடன்படுவாராக. 


எப்பொருட்‌ கண்ணும்‌ உறையும்‌ முதல்வனை, உளன்‌ 
அன ஒருவன்‌ ஒப்பினும்‌, இலன்‌ என ஒருவன மறுப்பினும்‌, 
அஃது ஒரு பொருட்டன்று. ஓப்புவதால்‌ முன்‌ இல்லா 
_ இறைவன்‌ உளனாகிவீடான்‌; ஓவ்வாமையால்‌ இலனாகிப்‌ 
போகான்‌. அவன்‌ என்றும்‌ உள்பொருள்‌; அப்பொருளை 
உண்டென வரிந்து கட்டி ஒரு கட்சி போலப்‌ பறை 
.சாற்றுவதும்‌, இல்லென மார்தட்டி ஒரு தொழில்‌ போல 
.வாயாடுவதும்‌, எல்லாம்‌ பேதைமைப்‌ பால. *இழையுண்மை 
பரப்புவேன்‌' எனக்‌ கங்கணங்‌ கட்டி முனைவது மெய்ந்‌ நெறி 
யன்று. மறுக்கும்‌ இிலர்பால்‌ இறைவன்‌ இலன்‌ என ஒப்பும்‌ 
பொய்ந்நெறி யாகிவீடும்‌. உள்ளான்‌ இல்லான்‌ என, 
ஆத்திகன்‌ நாத்திகன்‌ எனு, மக்களைக்‌ கூறு செய்தல்‌, 
இறைவனே உண்மை இன்மை என இரு க்‌ 
ன்‌ ரிப்லை உடல்‌ ட ஏற்பினும்‌ 
அதிர்ப்பினும்‌, எப்பொருட்‌ கண்ணும்‌ அவ்‌ இலை பட்ட 
அமைந்து வாழ்தலைக்‌ கண்ட மெய்யுணர்வினோர்‌ இப்பிரிவு 


ட்‌ 


320 வள்ளுவம்‌ 

வழிகொள்ளார்‌; இறைக்‌ கூறுடையராகவே எல்லோரையும்‌ 
காண்பர்‌; ஆதலின்‌, திருவள்ளுவர்‌ “ஆதிபகவன்‌ முதற்றே: 
உலகு” என இறையுண்மையை - யாண்டும்‌ உறையும்‌ 
முதல்வனை - ஒரு முதற்‌ குறளால்‌ சுட்டி அமைந்தார்‌; ஏனைப்‌ 
பின்‌ ஒன்பது குறள்களால்‌, மக்களாகிய நாம்‌ இறைமை 
வளர்த்துக்‌ கோடற்கு உரிய நெறியையும்‌ பயனையுமே 
வீரித்தார்‌ என்று துணிக, 


இறைமை எனப்படுவது பிறப்பின்‌ அகப்பொருள்‌; 
பிடித்தற்கு வாராப்‌ புறத்தீப்‌ போல யாராலும்‌ அவித்தற்கு 
ஓல்லா அகத்தி. இத்தியொளியை அற ஒழிக்க முடியாது 
எனினும்‌, அதனை மறைக்கவோ வளர்க்கவோ மக்களால்‌ 
இயலும்‌. மடி என்னும்‌ மூடி கவீத்து, பேதைமை என்னும்‌ 
வன்‌ திரையிட்டு, பலர்‌ இவ்விறையொளியை இருள்படுத்தக்‌ 
காண்கிறோம்‌; அதனால்‌, அன்னோர்‌ வாழ்வும்‌ நெஞ்சும்‌ 
குறுகக்‌ காண்கின்றோம்‌; ஏனைய பிறப்புக்களெல்லாம்‌ 
தமக்குப்‌ பிறப்பில்‌ அமைந்த இறையளவே உடையன; 
பின்னர்ப்‌ பெருக்கிக்‌ கொள்ளத்தகும்‌ நினைவுக்கருவி 
அற்றன. மக்கட்‌ பிறப்பு ஒன்றுதான்‌, தீப்பொறியைப்‌ 
பஞ்சினால்‌. பெருக்கிக்கொள்ளுமாப்‌ போல, உள்ள 
இறைமையை நினைவால்‌ பெருக்கிக்கொள்ளும்‌ தனியாற்றல்‌ 
சான்றது. தன்‌ பிறப்பிற்கே அமைந்த தனித்தன்மையை - 
நினைவா ற்றலை - இறைமையை - எண்ணி எண்ணித்‌ தூய்‌ 
தாய்‌ வளர்க்கா மகன்‌, ஐயகோ! சிறியவன்‌; பேதையன்‌; 
பிறப்பீழந்தவன்‌. நாம்‌ வேண்டுவது இறைக்கொள்கைப்‌ 
பூசலன்று காண்‌. பிறந்தார்‌ யார்க்கும்‌ உடம்புபோல்‌ 
உள்ளால்‌ இடப்பது இறை. உடல்‌ நோய்‌ தடுப்பான்‌ 
மெய்வலி பெருக்குமாப்போல்‌, மனமாசு அகற்றுவான்‌ 
இறைவலியை - உள்ளொளியைப்‌ பெருக்கல்‌ வேண்டும்‌ 
என்பத பிறப்பு வள்ளுவம்‌. 


ஆசான்‌ கருத்துரை 321 


இறைமை என்பது குணமற்ற தனிப்பொதுப்‌ 
பேராற்றல்‌. **குணங்கள்‌ தாம்‌ இல்லா இன்பமே'' என்பது 
திருவாசகம்‌. தனக்கோர்‌ குணமில்லா அவ்விறையாற்றல்‌ 
ஆளும்‌ மக்களைப்‌ பொறுத்து, நல்ல தீய குணங்கட்கு 
இடனாய்‌ மாறும்‌ என்ற கருத்தால்‌, **நன்மையும்‌ தீமையும்‌ 
ஆனார்‌ போலும்‌'' என்றும்‌, **நல்வினையும்‌ தீவினையும்‌ ஆனான்‌ 
தன்னை'' என்றும்‌ இருமைப்படுத்துவர்‌ திருநாவுக்கரசர்‌. 
இங்ஙன்‌ குணப்பொதுவாய்‌ நிற்கும்‌ இறைவனை, வள்ளுவர்‌ 
சால்புத்‌ தனிநிலைப்‌ படுத்தினார்‌; மக்கள்‌ வாழ்க்கையை 
உயர்‌ த்தா இறைக்கொள்கை பயனின்று என்ற துணிவால்‌, 
ஆதிபகவனைத்‌ தூய இறைவனாகப்‌ பிரித்து வடித்துக்‌ 
காட்டினார்‌; வாலறிவனாக, வேண்டுதல்‌ வேண்டாமை 
யிலானாக, பொறிவாயில்‌ ஓந்தவித்தானாக, அறவாழி 
அந்தணனாக, எண்குணத்தானாகப்‌ பண்புருவம்‌ செய்து 
கொடுத்தார்‌; அவன்‌ திருவடியை, *நற்றாள்‌', '£மாணடி' என 
நல்லடைப்படுத்தினார்‌. இவ்வண்ணம்‌ உலக முதல்வனை- 
பொதுக்‌ குணத்தவனை-ஒழுக்கத்‌ தணி முதல்வனாக நமக்கு 
அறிமுகபபடுத்தியமையால்‌, அவனை நினைவால்‌ தொழும்‌ 
நாமும்‌ வாலறிவராக, பற்றற்றவராக, ஐந்தவித்‌ தவராக, 
அறவாழி அந்தண்மையராக வளரல்‌ வேண்டும்‌ என்பது 
வள்ளுவம்‌. 


எவ்வாற்றானும்‌ வலிபெருக்கும்‌ முனைப்பே மக்கள்பால்‌ 
துடித்து நிற்கின்றது என்றும்‌, பெருகிய அகப்புற ஆற்றலை 
ஈல்லாட்சிப்படுத்‌ தும்‌ தூயவுணர்வு அன்னோர்பால்‌ துடித்து 
நிற்கவில்லை என்றும்‌ கண்டுகொண்ட உலகப்‌ பேராசான்‌, 
இறைமையைப்‌ பிரிவில்‌ இருகூறுகளாக-தூய வாற்றலாக.. 
வெளிப்படுத்தினார்‌. ஒழுக்கமிலா ஆற்றலான்‌ தீமை 
இழைப்பான்‌ ஆற்றலில்லா ஒழுக்கத்தான்‌. தீமை விளைக்க 

வ--21. 


322 வள்ளுவம 


இடங்‌ கொடுப்பரன்‌. இறைமையுடையான்‌-ஒழுக்க உர 
வோன்‌-திது அகற்றி நன்மையே செய்வான்‌. 


பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌ (6) 


“ஐந்தவித்தான்‌” என்பது பேராற்றலையும்‌, “ஒழுக்கநெறி! 
என்பது ஆற்றலை நெறிப்படுத்தும்‌ தூய்மையையும்‌ ஒருங்கு 
சுட்டி நிற்பக்‌ காண்மின்‌! வினையாற்றலும்‌ மனத்தூய்மையும்‌ 
இக்குறட்கண்‌ வள்ளுவர்‌ உறுத்தும்‌ பிரிவில்‌ இறைக்கூறுகள்‌ 
அல்லவா? இறை நெறியைப்‌ பலர்‌ உளறுமாப்‌ போல 
அறிவுக்கு விளங்கா நெறியாக்காது, வாழ்வுக்குப்‌ பின்னெ.றி 
யாக்காது, அறிவுநெறியாக, வாழ்க்கைச்‌ செயல்நெறியாக, 
நன்றாகக்‌ குறிக்கொண்மின்‌/ ஓழுக்கநெறியாகக்‌ காண்பது 
வள்ளுவ இறைமை. பல்வேறு ஓழுக்கத்துள்ளும்‌ வாய்மை 
நெறியாகப்‌-பொய்தீர்‌ நெறியாகத்‌ துணிவது இறை 
வள்ளுவம்‌. 


பொய்வண்ணம்‌ மனத்தகற்றிப்‌ புலனைந்தும்‌ செலவைத்து 
மெய்வண்ணம்‌ நினைந்தவர்க்கு மெய்ந்நின்ற வித்தகனை 


எனத்‌ திருமங்கையாரும்‌, “வஞ்ச மின்றி வணங்குமின்‌ 
வைகலும்‌' எனத்‌ இருகாவுக்கரசரும்‌, இறை தொழும்‌ 
நமக்கு முதற்கண்‌ பொய்யா நெஞ்சம்‌ வேண்டுவதை 
உள்ளுக. இருக்குறள்‌ மக்கள்‌ வாழ்க்கையை உயிர்‌ நிலையாக 
வைத்துப்‌ பிறப்பு எடுத்தது. திருவள்ளுவனார்‌ தம்‌ எக்‌ 
கொள்கைக்கும்‌ மனித வாழ்வே அடிப்படை என்பதை 
நாம்‌ மறப்பது கூடாது. அடிப்படை மறந்து போய்த்‌ இருக்‌ 
குறள்‌ கற்பார்‌ விளங்காமையே பெறுவர்‌ காண்‌; கொள்கைப்‌ 
பூசலே விளைப்பார்காண்‌. இறையாயினும்‌, ஊழாயினும்‌, 
எழுபிறப்பாயினு-ம்‌, இம்மை மறுமை வீடாயினும்‌, யாது 


ஆசான்‌ கருத்துரை 323 


பற்றிய கொள்கை யாதாயினும்‌ ஆகியர்‌; அவ்வெல்லாம்‌ 
நாம்‌ இவ்வுலகத்துக்‌ கண்காண இன்று பெற்றிருக்கும்‌ இம்‌ 
மானிட வாழ்க்கைக்கு வலித்‌ தூய்மை நல்கல்‌ வேண்டும்‌. 
ஒழுக்கவுரம்‌ செய்யல்‌ வேண்டும்‌; கூடிவாழும்‌ மக்களினத்‌ 
துக்குப்‌ பொதுநலம்‌ பயக்க வேண்டும்‌. சுருங்கச்‌ சொல்லின்‌, 
கொள்கையால்‌ குணவளம்‌ பெருகல்‌ வேண்டும்‌. ஆசான்‌ 
தன்‌ இறைக்கோள்‌ முதலா எக்கோளும்‌ தூய செயற்கோள்‌ 
உடையன என்ற நிலைக்களத்தைப்‌ பொச்சாவாதீர்ர 
பொச்சாவாதிர்‌/ 


திருக்குறட்கண்‌ முழுக்க முழுக்க இறைவனைப்‌ பற்றியே 
உரைப்பது வள்ளுவர்‌ நெஞ்சம்‌ அன்று. உலகம்‌ கலந்த 
முதல்வனை, அங்ஙன்‌ விளக்கப்‌ புகுவது உலகப்‌ பொருளாய்‌- 
அனைத்துக்‌ கலையும்‌ பற்றி வீரிப்பதாய்‌-ஓராசான்‌ அறிவிற்கு 
உட்படாததாய்‌ வரம்பிகந்து நீளும்‌. மக்கட்‌ பொருளே 
இருக்குறட்பற்று; ஆதலின்‌, தனிப்பேரிறைவனை நமக்கு 
வேண்டிய பொய்யாத்‌ தலைமகனாக உருப்படுத்தித்‌ தந்தார்‌. 
இறையதிகாரம்‌ கேவலம்‌ உலக முதல்வனை விரிக்க 
வந்ததன்‌ று காண்‌; உலகத்துட்‌ பிறந்திருக்கும்‌ மக்களுயிரின்‌ 
முதல்வனாகப்‌ பிரிக்க வந்தது. 


இறைவனுக்கு ஒரு குறி கொள்க, கொள்ளற்க; ஒரு 
கரணம்‌ செய்க, செய்யற்க; ஒரு மந்திரம்‌ ஓ.துக, ஓதற்க; 
இரு சமயம்‌ படைக்க, படையற்க. இவ்வெல்லாம்‌ 
நெஞ்சறிவுடையார்க்கு ஒரு பூசற்‌ பொருளல்ல. நிகரில்‌ 
சிறந்த பெரியார்களுங்கூட, இறைவன்‌ எங்கும்‌ நிறைந்த 
பொதுப்‌ பொருள்‌ என்று உணர்ந்திருப்பினும்‌, தத்தம்‌ 
சமயப்‌. பிடிபட்டு, இதுதான்‌ கடவுள்‌ வடிவு, இதுதான்‌ 
கடவுட்‌ கரணம்‌, இதுதான்‌ தெய்வ மந்திரம்‌, இதுதான்‌ 
தெய்வச்‌ சமயம்‌ என இறைக்குறு நெறி பரப்பினர்‌. இறை 
அலையில்‌, ஒருவர்க்கு ஓத்தது ஒருவர்க்கு, ஓவ்வாமையும்‌ 


824 வள்ளுவம்‌ 


உண்டு என்ற நினைவீன்மையால்‌, தம்மனத்துக்குப்‌ பிடித்ததா 
பிறர்‌ மனத்துக்கும்‌ பிடிக்கும்‌ என்ற மயக்கத்தால்‌, எனைப்‌ 
பெரிய மதச்சான்றோரும்‌ ஒரு வடிவும்‌ ஒரு சடங்கும்‌ ஒரு 
மந்திரமாமாகவே முற்றுப்‌ புள்ளி வைத்தனர்‌; இறை நிலைக்‌ 
கண்‌, விரிந்து பரந்த தூய எண்ண வளர்ச்சிக்கு இடம்‌ 
அருளாது, கணக்குத்துறை போலக்‌ கட்டிறுதி செய்தனர்‌; 
அறிவுக்கும்‌ மனத்துக்கும்‌ மீளா அடிமை புகுத்தினர்‌. 
*இப்படியன்‌ இந்கிறத்தன்‌ இவ்வண்ணத்தன்‌ இவன்‌ 
இறைவன்‌ என்று எழுதிக்‌ காட்டொணாதே” எனத்‌ 
தெனிந்திருந்தும்‌, புகழ்சான்ற அருட்‌ பெருமக்களுங்கூட, 
வேற்றுக்குறியார்‌, வேற்றுக்காரணத்தார்‌, வேற்றுமந்திரத்‌ 
தார்‌, வேற்று மதத்தார்‌ என்ற ஓரே காரணத்தால்‌ இகலி, 
பூசல்‌ பல விளைத்தனர்‌; தமவல்லாப்‌ பிற மதமெல்லாம்‌ 
அல்நெறி யெனத்‌ தூற்றினர்‌. 


இனைய வமழுநீிலையினின்றும்‌ தப்பி நடந்த ஒரு தனித்‌ 
தோன்றல்‌ கம்‌ வள்ளுவத்‌ தமிழ்‌ மகன்‌, காணீர்‌. இறைமை 
வேண்டி, அதற்கு ஓரு தனி உருவமோ, கரணமோ, 
மந்திரமோ, இடமோ, பிறபுறவோ சுட்டாதவர்‌; மக்களின்‌ 
தூய தனி விருப்பத்துக்கு விட்டருளியவர்‌; இறைவனைக்‌ 
குணத்தவனாகவும்‌, அவன்‌ நெறியை ஒழுக்க நெறியாகவும்‌ 
சுட்டி அமைந்தவர்‌. **ஏவ்வுரு எனக்குத்‌ தூயவாற்றலை 
வழங்கும்‌: அஃது என்‌ இறைவடிவு. எவ்‌ வழிபாடு என்‌ 
வஞ்சகத்தைக்‌ கொல்லும்‌; அஃது என்‌ இறைக்கரணம்‌. 
எவ்விடம்‌ என்‌ நெஞ்சுக்குத்‌ தூய்மை பாய்ச்சும்‌; அஃது 
என்‌ கோயில்‌. எச்சொல்‌ என்‌ அகத்துக்கு உரம்‌ நல்கும்‌; 
அஃது என்‌ மந்திரம்‌, எவ்வினை என்‌ வாழ்வைத்‌ தூய 
தாக மடியின்றி ஊக்கும்‌; அஃது என்‌ இறைவினை. எம்‌ 
நூல்‌ எனக்குத்‌ தூய எதிர்கால வுணர்வைக்‌ கற்பிக்கும்‌; 
அஃது என்‌ முதனூல்‌, எந்நெறி காலத்திற்குத்‌ தக 
உலகப்‌ பெருகலம்‌ அருளும்‌; அஃது என்‌ சமயம்‌. எல்‌ 


ஆசான்‌ கருத்துரை 325 
வெண்ணம்‌ என்‌ நெஞ்சினை ஒருப்படுத்தும்‌: ௮ஃது என்‌ 
ஒருமை” என இவ்வண்ணம்‌ நினைந்து ஓழுகுமாறு, இறை 
நிலையில்‌ அவரவர்‌ எண்ணத்துக்கு முற்றுரிமை வழங்குவது 
திருவள்ளுவம்‌. 

நற்றாள்‌, மாணடி என வருவது கொண்டு, இறைவ 
அக்கு உருவம்‌ கூறினார்‌ ஆசிரியர்‌ என்று ஒரு சாரார்கொள்ப. 
அங்ஙன்‌ கொள்ளின்‌, வாலறிவன்‌, மலர்மிசை ஏகினான்‌ என 
னகர ஈறாக வருவது கொண்டு, உயர்திணை ஆணுருவமாகக்‌ 
கூறினார்‌ என்றும்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. “ஐந்து அவித்தான்‌” 
என இறந்த காலமாய்‌ வருவது கொண்டு, அவை அவியா 
இருந்த காலமும்‌ ஒன்றுண்டு என்றும்‌ கொள்ளப்படும்‌. 
இவ்வெல்லாம்‌ “கை கூப்பி எல்லா உயிரும்‌ தொழும்‌' (260), 
“தெய்வம்‌ மடிதற்றுத்‌ தான்‌ முந்துறும்‌' (1023), 
*தாளுளாள்‌ தாமரையினாள்‌' (617) “செய்யவள்‌ தவ்வையைக்‌ 
காட்டி வீடும்‌' (167) என்பன போல்‌ அமைந்த மரபு ஈடை 
களே யன்றிக்‌ கொள்கை காட்டும்‌ கருத்து ஈடைகள்‌ 
அல்ல. 


( இறைவனுக்கு உருவத்தானும்‌, கரணத்தானும்‌, ஒரு 
சொற்கிளவியானும்‌ கட்டுக்‌ குறுக்கம்‌ வள்ளுவர்‌ 
செய்திற்றிலர்‌; எனினும்‌, இதுகாறும்‌ வளர்ந்துவந்த மக்கள்‌ 
மனப்பாங்கனை ஆராயுங்காலை, அவரவர்‌ மனம்‌ பிடித்த ஒரு 
புறப்பற்றுக்‌ கோடு இன்றியமையாதது என்ற இயல்பு 
தெளிந்தவர்‌. அகவிருஞாலத்தை அறிவான்‌ கைச்சிறு 
திணைப்‌ படமும்‌, எடுப்பிக்கும்‌ பெருங்‌ கட்டடத்தைக்‌ 
காண்பான்‌ கைவரைமனைப்படமும்‌, வாழ்க்கைப்பெரியோரை 
நினைவான்‌ நிழற்படமும்‌ கொள்கிறோம்‌. கொள்கை காட்டத்‌ 
அனிக்கொடியும்‌ தனியுடையும்‌ தனிச்சொல்‌ மந்திரமும்‌ 
அரசியற்‌ கட்சிகளும்‌ மேற்கொள்ளக்‌ காணுதும்‌ அல்லமோ? 
எனினும்‌, ஒன்று தெளிமின்‌! இணைப்படம்‌ செயற்குரிய 

* 


326 வள்ளுவம்‌ 


உலகம்‌ ஆகாது. வரைப்படம்‌ வாழ்தற்குரிய வீடு ஆகாது- 
கிழற்படம்‌ இடித்துரைக்கும்‌ பெரியோர்‌ ஆகாது. 


உருவமும்‌ கரணமும்‌ கொடியும்‌ உடையும்‌ மந்திரமும்‌ 
எல்லாம்‌ நினைவுப்‌ பற்றுக்‌ கோடு அன்றி நினைவுப்‌ 
பொருளாகா. இவ்வெல்லாம்‌ கேவலம்‌ அறிகுறி மாத்திரைய, 
நெஞ்சம்‌ பற்றுதற்கு ஒரு குறி வேண்டும்‌ என்ற கல்வி 
யறிவைக்‌ காட்டினும்‌, அக்குறியைக்‌ குறிதான்‌ எனவைத்‌ து 
ஊடுருவிக்‌ காணும்‌ பகுத்தறிவு இன்றியமையாதது என்பது 
என்‌ அணிபு. உள்ளொளியில்லாக்‌ குறியடிமை மக்களே 
எத்துறைக்‌ கண்ணும்‌ சாலப்‌ பலராக உளர்‌. 


சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின்‌ மற்றழித்துச்‌ 
சார்தரா சார்தரும்‌ நோய்‌ (359) 


பொருளல்ல வற்றைப்‌ பொருளென்று உணரும்‌ 
மருளானாம்‌ மாணாப்‌ பிறப்பு (351) 


எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு (355) 


பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பென்னும்‌ 
செம்பொருள்‌ காண்பது அறிவு (358) 


இனைய மெய்யுணர்வுக்‌ குறள்கள்‌ நம்‌ உள்ளத்தைப்‌ 
புறவடிமையினின்றும்‌ விடுதலை செய்யப்‌ பிறந்தன. மனை 
கட்டியபின்‌ அதன்‌ வரைப்படம்‌ கைவீடப்படுவதுபோலவும்‌.. 
இந்தியா உரிமை பெற்ற பின்றை, விடுதலை மந்திரங்கள்‌ 
உரையீழந்தது போலவும்‌, குறிச்சார்புகெட ௩ம்‌ நெஞ்சத்துக்‌ 
குணச்சார்பு வளரல்‌ வேண்டும்‌. கண்‌ குறியைக்‌ காணும்‌: 
போதெல்லாம்‌, மனம்‌ குணத்தை நாடல்‌ வேண்டும்‌. 


௯ 


ஆசான்‌ கருத்துரை 327 


முகத்துக்‌ கண்கொண்டு காண்கின்ற மூடர்காள்‌ 
அகத்துக்‌ கண்கொண்டு காண்பதே ஆனந்தம்‌ 


என்‌ பது திருமூலம்‌. 


தூய நண்பர்களே! இறைமை பரப்ப இதுகாறும்‌ 
எழுந்த நரல்களோ பலப்பல. அதுபற்றி வரிந்து முனைந்து 
- உரை பரப்புவாரும்‌ சாலப்பலர்‌. அரந்நூல்களைச்‌ கற்பாரும்‌ 
கேட்பாருமோ அளவி றந்தோர்‌. இங்கன்‌ இருந்தம்‌, 
இறைமை-—.ரயவாற்றல்‌-மன்பதைக்கண்‌ பெருகக்கானோம்‌; 
மாறாகச்‌ சிறுமையே வெடிக்கக்‌ காண்கின்றோம்‌. குற்றம்‌ 
யாண்டுளது? என ஆராய்க. திருக்குறள்‌ வழியாக யான்‌ 
ஆய்ந்த சிலவற்றை நும்முன்‌ பணிந்து உரைப்பல்‌. 


1. வினை செய்தால்‌ பற்றொட்டும்‌; பற்றினால்‌ மீண்டும்‌ 
பிறப்பு உண்டாகும்‌; ஆதலின்‌, வினை செய்யற்க என்று 
மதத்தின்‌ பேரால்‌, இவ்வுலக வாழ்வுக்கு நெய்தற்பறை 
அறைவாரும்‌ நம்மிடைப்‌ பலர்‌. இம்மடிமைக்கு மாளிகை 
யாகி முயற்‌? வளம்‌ இழப்பாரும்‌, ஐயகோ ஈம்‌ சாட்டு 
மக்களுள்‌ சரலப்பலர்‌. வினை செய்தற்கே நாம்‌ பிறந்துள்‌ 
ளோம்‌ என்ற இன்ப வள்ளுவத்தை மறவன்மின்‌! மறவன்‌ 
மின்‌! ஒரு போதும்‌ மடியின்‌,றி ஓயாது தொழில்‌ செய்கை ஈம்‌ 
உடலுரிமை; வாழ்வறம்‌; சமூக நலம்‌; நாட்டுத்‌ தொண்டு, 
வினைப்பற்று கட்டாயம்‌ வேண்டும்‌. பின்‌ வேண்டாதது 
யாதோ எனின்‌, அவ்வினைப்‌ பயனிடத்துப்‌ பற்றுக்‌ கூடாது; 
தான்‌ செய்த வினைநலத்தைத்‌ தானே நுகரல்‌ வேண்டும்‌ 
என்ற அவாக்‌ கூடாது, தென்னை, பனை, புளிமரம்‌ 
வைப்பார்‌ எண்ணுமாப்போல்‌, “என்‌ அரிய வினை ப்பயனை 
யான்‌ துய்க்கப்‌ பெறேனாயினும்‌, எனக்குப்‌ பிற்டாடு உலகம்‌ 
அய்த்தருளுக' என்று எண்ணும்‌ எதிர்ல வுணர்ச்சி 
வேண்டும்‌. வினை செய்யாத மடியன்‌ சுற்றப்பாரம்‌, 


328 வள்ளுவம்‌ 


காட்டின்‌ உட்பகை: வீட்டுக்‌ கள்வன்‌. வள்ளுவம்‌ என்பது 
வினையறுப்பு அன்று: அவாவறுப்பு. **அற்றவர்‌ என்பார்‌ 
(வினையற்றார்‌ என்னாது) அவாவற்றார்‌'' என்பது குறள்‌ 
(365). இந்திய நாடு சிறந்து உய்ய வேண்டும்‌; வேண்டுமேல்‌; 
ஆள்வினை வள்ளுவத்தை--மடிமையற்ற இறைமையை 
இனி நரம்‌ நினைக; ஈம்மனோரும்‌ நினையச்‌ செய்க. 


2. கோயில்‌ வலம்‌ வருகையும்‌, தம்‌ சமய .நூற்கல்வியும்‌, 
தம்‌ அடியவர்‌ ஓம்பலும்‌, நாட்பூசை ' செய்வதும்‌ ஆகிய 
இவையே இறைவினைகள்‌; இவ்‌ வினையாளரே நல்லன்பர்‌ 
என்றும்‌, பீற செயலெல்லாம்‌ பிறப்புத்தரும்‌ இருள்‌ 
வினைகள்‌; பிறரெல்லாம்‌ மருளிகள்‌ என்றும்‌, சமயத்தின்‌ 
பேரால்‌ பொய்க்காற்றுப்‌ பரப்பி வாழும்‌ தன்னலத்தார்‌ 
பலரைப்‌ பார்க்கின்றோம்‌. நாட்டின்‌ உயர்வை நினையும்‌ 
தொறும்‌, இன்னோர்‌ அழிபோக்குச்‌ ௪ற்றத்தைப்‌ பிறப்பிக்‌ 
கின்றது. இறைவினை என ஒரு தனித்‌ தொகுதி கோடல்‌ 
அறப்பிழை. அதிபகவனைக்‌ குணத்தவனாக வள்ளுவர்‌ 
காட்டினாரேயன்‌ றி, ஒரு குறுகிய தனி வினையவனாகக்‌ காட்ட 
வில்லை என்பதைக்‌ குறிக்கொண்மின்‌/ உழவன்‌, மருத்துவன்‌, 
அரசு வினை செய்வான்‌, வண்ணான்‌, மழிப்பான்‌, வணிகன்‌, 
ஆசான்‌ முதலாம்‌ எனைத்‌ தொழிலாளிகளும்‌ இறையன்பர்‌ 
என்றற்குத்‌ தடையென்னோ? வீட்டுப்பணி, நாட்டுப்பணி, 
மொழிப்பணி, கல்விப்பணி, ஏழைப்பணி, உயிர்ப்பணி 
எல்லாம்‌ இறைப்பணிகள்‌ அல்லவா? யார்‌ செய்வது 
எவ்வீனையாயினும்‌ ஆகுக; அவ்வினை பொய்யற்ற வழி 
தூய்தாயபோத-—இறைவீனையே என்று கடைப்பிடிக்க. 
ஒருவர்தம்‌ புறவாழ்க்கை எத்துறைப்படினும்‌ படுக; ஒழுக்க 
நெறி தழுவிய காலை, அவர்‌ வாழ்க்கை இறை வாழ்க்கை 


ஆசான்‌ கருத்துரை 929 


யாம்‌ என்று தெரித்தற்‌ கன்றே. இறையதிகாரத்தை நூலின்‌ 
முதலதிகாரமாக நிறுத்தி வைத்தனர்‌! ஆதலின்‌, வஞ்சக 
மற்ற வினை இறை வள்ளுவம்‌ எனத்‌ தெளிக. 


3. எண்ணிறந்த கோடி கோடிமக்களை -—இறைப்பண்பு 
வளர்க்க வேண்டிய அன்னோரை--வீரல்‌ விட்டு எண்ணத்‌ 
தகும்‌ ஒரு சில குறிகளையே வணங்குமாறும்‌, ஒருசில கரணங்‌ 
களையே செய்யுமாறும்‌, ஒருசில மொழிகளையே ஒதுமாறும்‌, 
ஒரு சில சமயங்களுள்ளே புகுதுமாறும்‌, வன்கண்மையாக 
அடிமைப்படுத்தி வருகின்றோம்‌: இறைசிலையில்‌-தன்கெஞ்சு 
தூய்மை பெறும்‌ மெய்ந்நெறியில்‌--ஒருவன்‌ உரிமை 
பெறானேல்‌, வேறு நிலையில்‌ அவன்‌ பெறும்‌ உரிமையெல்லாம்‌ 
என்‌ 'பயன்‌ செய்யும்‌? மனவடி.மைப்படுத்தும்‌ மதக்கரணங்‌ 
களையே வளர்க்கன்றோம்‌ அன்றி, மனம்‌ தூய்தாக்கும்‌ 
உரிமையுணர்ச்சிகளை வளர்த்தோம்‌ அல்லம்‌ இறைநெறியாக 
அகத்தூய்மையை வலியுறுத்தி, நின்‌ மனத்துக்குத்‌ தகப்‌ 
புறச்சார்பு கொள்க என விடுதலை வழங்கிய பெருமகன்‌ 
வள்ளுவர்‌. *பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை' (350) என 
இறைப்பற்றுக்‌ காட்டி, புறப்பற்றுக்‌ கோடெல்லாம்‌ நின்‌ 
அறிவீனாற்‌ கொள்க என்று உரிமையருளியவர்‌ வள்ளுவத்‌ 
தோன்றல்‌. 


இன்றியமையா இறைமையை நாம்‌ பெருக்கிக்‌ 
கொள்வது எங்ஙனம்‌? பிறப்பொடு அமைந்து கடக்கும்‌ 
இறையளவை இடையறாது வளர்த்துக்‌ கோடல்‌ யாங்ஙனம்‌? 
இதுபற்றி ஆசான்‌ காட்டும்‌ முறை யாது? *அடிசேர்ந்தார்‌” 
என்பதனால்‌ இடையறாத்‌ தூய நினைவும்‌, (பொருள்‌ சேர்புகழ்‌ 
புரிந்தார்‌' என்பதனால்‌ தூய சொல்லும்‌, 'ஒழுக்க நெறி 
நின்றார்‌” என்பதனால்‌ தூயசெயலும்‌ இறைமைகளாக 
வகுத்துக்‌ காட்டுவது வள்ளுவம்‌. சொல்லும்‌ செயலும்‌ 
நினைவின்‌ குழவிகள்‌; ஆதலின்‌, இறையதிகாரத்துப்‌ பல 

௪ 


330 வள்ளுவம்‌ 


குறள்களால்‌ தாள்‌ சேர்தலைப்பற்றியே--நினைவொழுக்கம்‌ 
பற்றியேஆசிரியர்‌ மொழிவாராயினர்‌. இறைவன்‌ உறுப்‌: 
புடைப்பொருளல்லன்‌; உறுப்புடையனாவானேல்‌ உலகமுதல்‌: 
வன்‌ ஆகான்‌. இறை சேர்தல்‌ எனினும்‌, இறைவன்‌ அடி 
சேர்தல்‌ எனினும்‌ கருத்து வேற்றுமையில்லை. பிரிவுபட்ட 
மாதவி, “அடிகள்‌ முன்னர்‌ யான்‌ அடி வீழ்ந்தேன்‌' என்று 
வரைந்தாற்போல, அடி என்னும்‌ சொல்‌ பெரியோரைச்‌ 
சார்ந்துவரும்‌ பணிவுக்‌ குறிப்புடைய ஒரு தமிழ்க்‌ களவி: 
எனவே *அடி சேர்தல்‌' என்ற பகுதிக்கு இறைவனைப்‌ 
பணிவொடு நினைதல்‌ என்பது பொருள்‌. 'சேர்தல்‌_- இடை 
வீடாது நினைத்தல்‌ என்பர்‌ பரிமேலழகர்‌. 


நினைவு ஈம்‌ பிறப்பின்‌ தனிச்‌ சிறப்பு; ஆதலின்‌, 
எண்ணத்தால்‌ கண்டுகொண்ட முதல்வனை எண்ணத்தால்‌ 
பெருக்கிக்கொள்ள வேண்டும்‌. இறைவன்‌ உள்ளப்பற்றினன்‌; 
கெஞ்சக்‌ கேண்மையன்‌. கெஞ்சு கலவா வழிபாடெல்லாம்‌ 
ஆகுல நீர்மையன; ஓராற்றான்‌ ஊரை ஏய்க்கப்‌ பிறந்தன. 
*உள்ளூவார்‌ உள்ளத்தே உறைகன்றுனை' எனவும்‌, 
“நினைப்பவர்‌ மனம்‌ கோயிலாக்‌ கொண்டவன்‌' எனவும்‌, 
“என்னுடைய சிந்தையே ஊராகக்‌ கொண்டான்‌ உவந்து” 
எனவும்‌, * இருப்பேன்‌ என்றுஎன்‌ நெஞ்சுகிறையப்புகுந்தான்‌” 
எனவும்‌ தமிழ்‌ அருட்பெருமக்கள்‌ வலியுறுத்தும்‌ கெஞ்சக்‌ 
களத்தை நினைக. இறைமை வளர்க்கும்‌ கருவி நினைவல்லது 
பிறிதில்லை; எனினும்‌, கம்‌ நினைவிற்கு ஓர்‌ ஒழுக்கம்‌ 
வேண்டும்‌. பண்பிலா நினைவோட்டம்‌ ஒருகால்‌ மன 
வாற்றலைப்‌ பெருக்கித்தரினும்‌, மனத்‌ தூய்மையை நல்காது 
காண்‌. “செம்மை மனத்தால்‌ திருப்பணிகள்‌ செய்வேனுக்கு” 
என்றும்‌, *காதலித்து நினையாத கயவர்‌ நெஞ்சில்‌ வாரானை' 
என்றும்‌, கள்ள மனம்‌ விள்ளும்‌ வகை கருதித்‌ தொழுவீர்‌ 


ஆசான்‌ கருத்துரை 331 


என்றும்‌ வரூஉம்‌ தூய தமிழ்த்‌ தொடர்களை உட்கொள்க;. 
கொள்வீராயின்‌, மாசற்ற உள்ளத்தில்‌ பிறக்கும்‌ தூய: 
நினைவோட்டமே பொய்யா இறைமைக்‌ கருவி என்பது 
உணரப்படும்‌. 


தூயநெஞ்சினால்‌ நினையத்தகும்‌ எண்ணப்பொருள்கள்‌ 
யாவை? இது பொருள்‌ பொதிந்த வினா. இதற்கு விடையை ' 
இறையதிகாரக்‌ குறள்களின்‌ ஈடையிற்‌ காண்க. ‘வாலறிவன்‌ 
கற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌' என்ற அடிக்கு, “தூய எதிர்‌ 
கால அறிவை நினையாவிடின்‌' என்பது கருத்துரை. 
“வேண்டுதல்‌ வேண்டாமையிலான்‌ அடி. சேர்ந்தார்க்கு' என்ற: 
அடிக்கு, “பற்றற்று நினைப்பவர்க்கு' என்பது உள்ளுறை. 
“பொறிவாயில்‌ ஐந்தவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க நெறி 
நின்றார்‌” என்ற அடிக்கு, (புலனைந்தும்‌ அடக்கி வஞ்சமின்றி 
ஒழுகுவார்க்கு' என்பது பொருளுரை. “அறவாழி அந்தணன்‌ 
தாள்சேர்ந்தார்‌' என்ற அடிக்கு, *அறமும்‌அருளும்‌ நினைவார்‌” 
என்பது உட்கிடை. “இறைவன்‌ அடிசேராதார்‌' என்ற: 
அடிக்கு, “உள்ளுறை முதல்வனை நினையாதார்‌' என்பது 
மெய்யுரை. எனவே நாம்‌ அகந்தூயராய்‌ இடையறாது 
வாழ்க்கை முழுதும்‌ நினையத்தகுவன இறை முதன்மையும்‌, 
வாலறிவும்‌, அவாவின்மையும்‌, புலனடக்கமும்‌, அறமும்‌, அந்‌ 
தண்மையும்‌, பொய்யாமையும்‌, ஒழுக்கநெறியும்‌ஆம்‌ என்பது 
திருவள்ளுவம்‌. 


2. திருக்குறட்கண்‌ முரண்கள்‌ பல உளவே! அவற்றுக்கு 
ர்‌ கூறும்‌ அமைதி என்னை? 


“ரீ களவாடிய பொருளை யாரிடம்‌ கொடுத்து வைத்தி 
ருக்‌கிறாய்‌?' என்று வழக்கறிஞன்‌ மடக்கி வினவுமாப்போல, 
இக்ஈண்பர்‌ உள்ளொன்று வைத்து வினவுகன்றார்‌; குறள 

* 


332 வள்ளுவம்‌ 


கத்து முரண்கள்‌ உள என யான்‌ உடன்பட்டதாகத்‌ தானே 
கொண்டு, என்பால்‌ அமைதிக்‌ காரணம்‌ மட்டும்‌ வேண்டு 
இன்றார்‌. கன்று, ஈன்று. வழுவமைதி காணுமுன்‌, உண்டா 
வழுக்கள்‌? எனக்‌ காண வேண்டுமன்றோ? பொதுவறம்‌ 
கரைவது திருக்குறள்‌ என்றும்‌, செயற்கு வாராவீடினும்‌ 
மேனிலையறங்களையே மொழிபவர்‌ வள்ளுவர்‌ என்றும்‌, பலர்‌ 
போல்‌ யானும்‌ அழுந்தி மயங்கியிருந்த ஞான்று, முரண்கள்‌ 
பல தோன்றக்‌ கண்டேன்‌. பலநிலையறம்‌ கூறுவது 
திருக்குறள்‌ எனவும்‌, யார்க்கும்‌ உலக வாழ்வு தரூஉம்‌ 
செயலறம்‌ காட்டுபவர்‌ வள்ளுவர்‌ எனவும்‌ அடிப்படை 
யுண்மை தெளிந்த காள்‌ முதல்‌, முரண்கள்‌ என முன்‌ 
தோன்றியவை மக்களினத்தின்‌ அரண்களாக மெய்க்காட்சி 
தந்தன. 

ஆசான்‌ குற்றப்பட்டார்‌ என்று முடித்தாற்றான்‌, 
ஆராய்ச்சி நடுப்பட்டது என்பதாகச்‌ சிலர்‌ மனம்‌ ஒப்பும்‌. 
குறளும்‌ முரணிற்று என்று கழறினாற்றான்‌, துணிவுடை 
ஆய்வு என ஈம்முட்‌ சிலர்‌ பாராட்டப்புகுவர்‌. என்‌ நெஞ்சு 
அறியத்‌ திருக்குறட்கண்‌ முன்னுக்குப்‌ பின்‌ முரண்கள்‌ 
காணின்‌, வரைந்தவர்‌ வள்ளுவத்‌ தமிழ்ஈம்பி என்பதற்காக, 
மனமறி பொய்யை மெழுகப்‌ பேசேன்‌; கண்ட குற்றத்தை 
ஏதுவோடு புலப்படுத்துவேன்‌. ஆயின்‌, நெஞ்சு அறிந்த 
முரண்களோ இல. சில்லாண்டு திருக்குறள்‌ படித்த ஈம்ம 
னோர்க்கே, பார்த்தளவில்‌ முரணெனத்‌ தோற்றரவு செய்யும்‌ 
குறன்கள்‌, நினைமின்‌! தம்‌ நெடிய வாழ்காளில்‌ ஒரு தனி 
நூல்‌ யாத்த வள்ளுவக்‌ குரிசிற்கு அங்ஙன்‌ தோன்றியிரா 
கொல்‌? புக்ல அத்‌ 


இப்‌ பொழிவுக்‌ குழுவில்‌ ஆசிரியப்‌ பெருமகன்‌ வம்‌ 
இருக்கப்‌ பெறுவோமேல்‌, என்‌ செய்வார்‌? அவையேறி 
உரையாற்றுவார்‌; மாறா உலகச்‌ செயல்‌ அடிப்படையை 


ச 


ஆசான்‌ கருத்துரை 395: 


விரிப்பார்‌; நம்‌ உள்ளும்‌ அறிவும்‌ ஒவ்வுமாறு காரணங்‌ 
காட்டுவார்‌; முரண்கள்‌ யாண்டுள? என எதிர்‌ வினாத்‌. 
தொடுத்து, ஈம்‌ மயக்கம்‌ களைவார்மன்‌. நிற்க. “வெளிப்பட்ட 
சொல்லை ஆசிரியன்போற்‌ கருதி, வினவிவினவித்‌ தன்‌ 
நினைவுக்‌ கருவி கொண்டு அவன்‌ நினைவுப்‌ பொருளைக்‌ கல்லீ 
யெடுக்கவேண்டும்‌' என்று முதற்பொழிவில்‌ நோக்குமுறை 
பற்றி வழி கூறினேன்‌. அக்கூற்றுப்பொருளை உள்ளுறுத்திக்‌ 
கொண்டு, உளவா முரண்கள்‌? என இனிச்‌ சுருங்கக்‌ 
காண்பாம்‌. 


ஓரு வினைக்களத்து மேலாள்‌ முதலாகப்‌ பணியாளர்‌ 
ஈறுகப்‌ பலர்‌ உளர்‌. காலை வினைக்குவரும்‌ தொழிலாளிகளை 
*வருக£ என மேலாள்‌ நல்வரவு கூறுவதில்லை. “போய்‌, 
வருதும்‌' என அன்னோரும்‌ மாலையில்‌ சொல்லிக்கொண்டு 
செல்வதில்லை. இஃது ஒரு நிலை. தன்‌ மாளிகைக்குச்‌ சிறு: 
பணியாளன்‌ வரின்‌, வந்தவனை “வருக' என முகமன்‌ 
கூறுகின்றான்‌ மேலாள்‌. (போய்‌ வருவன்‌' எனப்‌ பணியாள: 
னும்‌ சொல்லி மீள்கின்றான்‌; இஃது ஒரு நிலை. உலக 
நிகழ்ச்சிகளாகக்‌ காணப்படும்‌. இவ்விரு நிலைகளும்‌ தம்முள்‌: 
முரண்கொலோ? மனைவி தனக்குத்‌ தீது புரிவாளேல்‌, 
கணவன்‌ என்ற நிலையை நினைந்தும்‌, மகன்‌ தன்‌ பணத்தைக்‌ 
கள்ளுவானேல்‌, தந்‌ைத என்ற நிலையை நினைந்தும்‌, 
உள்ளறிந்த குற்றத்தை ஊர்‌ அறியப்படாது என்ற மானத்‌ 
தால்‌, ஒரு குடும்பத்‌ தலைமகன்‌ ஒறாது பொறுத்துக்‌ கொள்‌ 
இன்றான்‌. குடி. உறுப்பினர்‌ தம்‌ குற்றத்திற்காக வழக்கு. 
மன்று ஏறுவதில்லை. இஃது ஓரற நிலை. இத்‌ தலைமகன்‌ 
அறங்கூறு அவையத்து நடுவனாகத்‌ தொழில்‌ செய்பவன்‌ 
என்று வைத்துக்‌ கொள்மின்‌. தன்‌ மனைவி ஊராரைப்‌ 
பெருமொழி தூற்றியதாக, தன்‌ மகன்‌ ஊரார்‌உடைமையைத்‌ 
இருடியதாகத்‌ தன்முன்‌ மெய்க்குற்றம்‌ சாற்றப்படுவரேல்‌ 
அவ்விடத்து மனைவி மகன்‌ என அவர்‌ உறவு பாராது, 


334 வள்ளுவம்‌ 


குடும்பத்‌ தலைவன்‌ எனத்‌ தன்னுறவு கொள்ளாது, அவை 
நடுவனாகத்‌ தன்னை உட்கொண்டு, ஓறுக்கன்றான்‌; சிறைத்‌ 
தீர்ப்புக்‌ கூறுகின்றான்‌. இஃது ஓரறஙிலை. ஒரேசார்‌ 
_மக்களிடத்து ஒருவனே மேற்கொள்ளும்‌ இவ்விருவகை 
ஒழுக்கங்களும்‌ தம்மிடை முரண்பட்டன கொல்‌? 


வீட்டில்‌ எழுந்து பணியும்‌ தன்‌ அறிவுடை மகன்‌ 
நாட்டுத்‌ தலைவனாய்ப்‌ பேரவைக்கு வருங்கால்‌, முன்னீருக்கும்‌ 
அவன்‌ பெற்றோர்‌, அவையோர்‌ ஓப்பத்தாமும்‌ எழுந்துகின்று 
பணிவு குறிப்ப. *இளையர்‌ இனமுறையர்‌ என்று இகழார்‌; 
கின்ற ஒளியோடு ஒழுகப்படும்‌'' (698) என்பது குறள்‌. ஓர்‌ 
உறுப்பீனன்‌ தன்‌ அறிவுக்கு முரண்‌ எனத்‌ தோன்றினும்‌, 
கட்சிப்‌ பொதுகலத்தை நினைந்து, அத்‌ தலைவன்‌ சொற்படி 
மக்களவைக்கண்‌ கை தூக்குகின்றான்‌. ஒரு தீர்மானத்தை 
முதற்கண்‌ எதிர்த்த சிறுபான்மைக்‌ கட்சி, அது பெரும்‌ 
பான்மைக்‌ கட்சியால்‌ நிறைவேற்றப்பட்ட பின்றை, 
அதனை ஒரு பெருங்கட்சித்‌ தீர்மானமாக எண்ணாது, 
மக்கட்‌ பேரவைத்‌ தீர்மானமாகவே ஏற்றுக்‌ கொள்கின்‌ றது. 
படைத்‌ தலைவன்‌ போர்முறை பிடித்தமில்லாவிடினும்‌, ஒரு 
மறவன்‌ தன்‌ அறிவை ஓர்‌ புறம்‌ வைத்து, காட்டன்பு 
கரரணமாய்‌, தலைவன்கூற்றுக்குக்‌ ழ்ப்படின்றான்‌. கல்லூரி 
விடுதிக்கண்வதீயும்‌ மாணாக்கர்‌ வாய்விட்டு உரத்‌ இப்படியா து, 
பக்கத்தவனுக்குத்‌ தொந்தரை செய்யாது, விடுதிக்‌ கட்டுப்‌ 
பாட்டுக்கு அடங்கிப்‌ பாடத்தை மனத்துள்‌ நினைந்து படிப்ப. 
இவ்வெல்லாம்‌ முரணிய வேண்டா நிகழ்ச்சிகளோ? 
எண்ணுமின்‌! 


மேற்காட்டியாங்கு வரும்‌ அளவிறந்த ஞாலப்‌ போக்குக்‌ 
களால்‌ நாம்‌ பகுத்தறிய வேண்டும்‌ உலகவியல்பு யாது? 
அகநிலை, புறகிலை என அறம்‌ இருகூறு படும்‌. இவ்விருகூறும்‌ 


ஆசான்‌ கருத்துரை 335 


ஒருவர்க்கே இடத்துக்குத்‌ தக உரியன. தற்செம்மைக்கு 
அகவறமும்‌, உலகச்‌ செம்மைக்குப்‌ புறவறமும்‌ இன்றியமை 
யாதன. புறவறம்‌ பொதுநலம்‌ பயப்பது; பலதிறப்பட்ட 
மனப்பாங்கு சான்ற மக்களினத்துக்குக்‌ கட்டுப்பாடு தருவது; 
உலக வொழுங்கிற்கு அச்சாவது; அகவறம்போல்‌ போற்றத்‌ 
தகுவது. 
1. நல்லாறு எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 

கொல்லாமை சூழும்‌ நெறி (அறம்‌-324) 


2. கொலையிற்‌ கொடியாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌ 
களைகட்‌ டதனொடு நேர்‌ (பொருள்‌ -550) 


1. ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர்‌ 
பொறுத்தாரைப்‌ பொன்போற்‌ பொதிந்து (அறம்‌-155) 


2. தக்காங்கு நாடித்‌ தலைச்செல்லா வண்ணத்தால்‌ 


ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து (பொருள்‌-561) 
4. நெஞ்சிற்‌ றுறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்து 

வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌ (அறம்‌-276) 
2. துறந்தார்‌ படிவத்த ராகி இறந்தாராய்ந்து 

என்செயினும்‌ சோர்விலது ஒற்று (பொருள்‌ -586) 


கொல்லாமையும்‌ கொலையும்‌, ஒறாமையும்‌ ஒறுப்பும்‌, 
நெஞ்சத்‌ துறவும்‌ வஞ்சத்துறவும்‌ மொழிகின்ற இக்குறள்கள்‌ 
பெருமுரண்‌ உடையன என்றுதான்‌ கற்ற முதற்கண்‌ 
நமக்குப்படும்‌; எனினும்‌, யான்‌ முன்‌ எண்பித்த உலக 
யல்புகளை மனத்திற்கொண்டு கோக்குவார்க்கு, எண்‌ 
ஒன்றிட்ட குறளெல்லாம்‌ (324, 155, 276) அகநிலையறங்கள்‌ 
எனவும்‌, எண்‌ இரண்டிட்ட குறளெல்லாம்‌ (550, 561, 
586) புறநிலையறங்கள்‌ எனவும்‌ தெளிவுபடும்‌. *கொலையிற்‌ 
கொடியாரை ஒறுத்தல்‌' என்றும்‌, தலச்‌ செல்லா 


* 


336 வள்ளுவம்‌ 


வண்ணத்தால்‌ ஒத்தாங்கு ஒறுப்பது' என்றும்‌, துறந்தார்‌. 
படிவத்தராகி இறந்து ஆராய்க' என்றும்‌ வெறுமனே கருத்து 
நடைமட்டும்‌ செய்திருப்பரேல்‌, முரணெனப்‌ பழித்தற்கு.. 
ஓரிடம்‌ வைத்தவராவர்மன்‌. தந்‌ நூலைக்‌ கற்பவர்க்குஃ 
இவ்விவை முரணாகத்‌ தோன்றும்‌ என்ற ஓட்டத்தை: 
வள்ளுவர்‌ அறிந்தவர்‌; ஆகலான்‌, “வேந்து ஒறுத்தல்‌'என்றும்‌, 
*ஓத்தாங்கு ஒறுப்பது வேந்து” என்றும்‌, *சோர்விலது ஒற்று” 
என்றும்‌ முரண்‌ அறுக்கும்‌ எழுவாய்ச்‌ சொற்களைப்‌ பெய்து 
வைத்தார்‌. 


குடிபுறங்‌ காத்தோம்பிக்‌ குற்றங்‌ கடிதல்‌ 
வடுவன்று வேந்தன்‌ தொழில்‌ (549) 


காட்டுத்‌ தலைவன்‌ மணிதன்‌, வேந்து என்ற நிலையிருமை 
கொண்டவன்‌. இரு நிலையுடைய அவன்‌ ஒருவனைக்‌ 
கொல்லுகின்றான்‌. குடிகளுக்குப்‌ பெருநலிவு செய்த ஏதுப்‌ 
பற்றிக்‌ கொலை சூழ்வானேல்‌, அது பொதுநலம்‌ பயக்கும்‌ 
புறவறமாம்‌; வடுவாகாது வேந்தன்‌ தனித்‌ தொழிலாம்‌. 
குடிபுறங்‌ காத்தோம்பாது, தன்‌ அரச பதவியைக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டு ஒருவனைத்‌ தண்டிப்பானேல்‌, அது: 
வேந்துத்‌ தொழிலன்று; மகப்பழி என்பது இக்குறட்‌- 
குறிப்பு. 
உறைசிறியார்‌ உள்௩டுங்கல்‌ அஞ்சிக்‌ குறைபெறின்‌ 
கொள்வர்‌ பெரியார்ப்‌ பணிந்து (680) 
குடிசெய்வார்க்கு இல்லை பருவம்‌ மடிசெய்து 
மானம்‌ கருதக்‌ கெடும்‌ (1028), 
என்று வரும்‌ வினைசெயல்‌ வகைக்‌ குறளும்‌, குடிசெயல்‌: 
வகைக்‌ குறளும்‌, நாட்டுப்‌ பொதுநலம்‌ நோக்க வேம்‌ 
தன்‌ தன்மானத்தையும்‌, குடிப்‌ பொதுநலம்‌ நோக்கி: 


ஆசான்‌ கருத்துரை 337 


ஓர்‌ உறுப்பினன்‌ தன்மானத்தையும்‌ ஓதுக்க வைக்க 
வேண்டும்‌ எனப்‌ புறநிலையறம்‌ யாப்பு.றுத்‌ துவன, 


அறமாவது மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌, காலர்‌ 
தோறும்‌ உலகோரால்‌ ஐயப்படா உரு எது, அதனை ஒற்றன்‌ 
மேற்கொண்டு உளவறிவான்‌. அவன்‌ பூண்ட துறவுக்‌ 
கோலம்‌ வெளிப்படினும்‌, அந்நிலையை அறப்‌ பிழையாகத்‌ 
தூற்றாது, ஓற்றறமாக மதிப்பது இன்றுங்‌ காணப்படும்‌ 
மாறா உலகியல்‌. தன்னாட்டு நலம்‌ நோக்கிப்‌ படைப்‌ 
பெருக்கின்‌ உண்மையளவை பிறர்‌ மயங்கும்படி திரிபுபடக்‌ 
கூறுவது இன்றும்‌ நிலவிவரும்‌ அரசியல்‌. இங்ஙன்‌ மாறு 
கோலம்‌ பூண்ட ஓற்றனையும்‌, உண்மை மயக்கும்‌ அமைச்‌ 
சனையும்‌ நாட்டன்பீனராகக்‌ கொள்ளுதும்‌ அன்றி, மன 
மாசுடையராகக்‌ கொள்ளுதும்‌ அல்லோம்‌. இனைய நல்லு 
லகியலை உட்கொண்டன்றே, புரை தீர்ந்த நன்மை பயக்கும்‌ 
எனின்‌ பொய்ம்மையும்‌ வாய்மை இடத்த'' (292) என்று 
அறப்புரட்சி மொழிந்தார்‌. “மாண்பு இறந்த மானமும்‌ ஏதம்‌ 
இறைக்கு'' (432) என்று தன்மானச்‌ செருக்கு ஒழித்தார்‌. 
ஆதலின்‌, புறநிலையறத்தின்‌ பொய்யா உரைகல்லாவது 
வஞ்சனையற்ற தூய பொதுநலம்‌ ஆகும்‌, கட்டொழுங்காகும்‌. 
இப்புறவறம்‌ குடிமேற்றாயினும்‌, மொழிமேற்றாயினும்‌, இன 
மேற்றாயினும்‌, கட்சி மேற்றாயினும்‌, காட்டு மேற்றாயினும்‌, 
உலகமேற்றாயினும்‌, பரந்த ஈன்மை கருதிப்‌ பழியின்‌ றிக்‌ 
கொளத்தகும்‌ சிறப்பிற்று. அறத்துப்பால்‌ பெரும்பான்மை 
ஒருவன்‌ அகவாழ்க்கையறம்‌ கூறுவது எனவும்‌, பொருட்பால்‌ 
பெரும்பான்மை ஒருவன்‌ புறவாழ்க்கையறம்‌ மொழிவது 
எனவும்‌ கொண்டு கற்கதில்‌. 


3. இற்றை உலகநிலையில்‌ மக்கள்‌ ஒழுகத்தகும்‌ சிறப்பு 
வள்ளுவம்‌ யாது? 
வ—22 ட] 


338 வள்ளுவம்‌ 


உலகம்‌ பல நிலைப்பட்டது. வினவிய நண்பர்‌ கருதி 
யீருக்கும்‌ இர்காள்‌ உலகத்தனிப்போக்கு யாதோ, அறிகிலன்‌; 
எனினும்‌, எனக்குத்‌ தோன்றும்‌ ஒரு பரந்த புது நிலையை 
வைத்துச்‌ சில சொல்ல விழைவல்‌. 


இது கொள்கைக்‌ காலம்‌. இயைபு உண்டோ இன்றோ, 
அறிவு உண்டோ இன்றோ, அரசியல்‌, மதவியல்‌, அறிவியல்‌ 
எனவாங்கு எத்துறைக்கண்ணும்‌ யாரும்‌ கொள்கை 
யாடுகின்‌ றனர்‌. கொள்கை பரப்பற்கெனப்‌ பலசிலபொழுது 
தம்‌ தொழில்களைப்‌ புறக்கணிப்பதும்‌ துறப்பதுங்கூடச்‌ 
செய்கின்றனர்‌. யார்‌ நம்மொடு உரையாடினும்‌, அவர்தம்‌ 
சொற்கிடை, சமயம்‌, மொழி, அரசு, வாழ்வியல்‌ குறித்து, 
அன்னவர்‌ தழுவும்‌ கோள்கள்‌ யா? என்று காண்பான்‌ ஈம்‌ 
நெஞ்சு விரைகின்றது. ஓரு நன்மகன்‌ கருத்துக்களை 
இயல்பாக மொழியினுங்கூட, இவன்‌ இக்கொள்கையன்‌ 
போலும்‌; வஞ்சகன்‌ போலும்‌ என்று கிளறிப்‌ பார்த்து, 
ஐ.புற்றுத்‌ திரியும்‌ புரையோடிகளே ஈ௩ம்முட்‌ பலர்‌. 


கொள்கைப்பற்று உடையது இக்காலம்‌ என்று 
கூறுவதைக்‌ காட்டினும்‌, கொள்கை வெறிப்பட்டது இக்‌ 
காலம்‌ என்று சுட்ட விரும்புகின்றேன்‌. பற்றுடையான்‌ 
என்பவன்‌ பீறர்‌ யாரையும்‌ அவமதியான்‌; தன்‌ பூட்கைக்கண்‌ 
பற்றிலாப்‌ பிறரையும்‌, ஓத்த மக்கட்‌ பிறப்பு என்ற ஓரே 
காரணத்தால்‌ நன்கு மதிப்பான்‌; அதனால்‌, தன்‌ மதிப்பைப்‌ 
போற்றிக்‌ கொள்வான்‌. அன்பும்‌ அறிவும்‌ ஒன்றிய 
கொள்கை நிலைதான்‌ பற்று என்ற நற்பெயருக்கு உரியது. 
ஓரு குறிக்கோட்‌ பற்றினன்‌ தானும்‌ வாழ்வான்‌; மற்ற 
வரையும்‌ வாழ்விப்பான்‌. வேறி எனப்படுவது அன்பற்ற 
மூடக்‌ கொள்கை, மனித இனத்தை வெறுட்பீறும்‌, ஒரு 
தணி மானை அவமதிப்பீனுங்கூட, ஓருவன்‌ கொள்கை 
பற்றுகாது, வெறியென இறிக்கப்படும்‌. வெறிகொண்ட 


ஆசான்‌ கருத்துரை 339 


நரய்‌ விரைந்து அழியுமன்றோ? மக்கள்‌ பல கோளினராய்‌ 
வாழ்தல்‌ பழித்தற்கு உரியதன்று; நஈல்லுலக வளர்ப்பு 
நோக்கி, வரவேற்றற்கு உரியது. ஆயின்‌, யார்கொண்ட 
எக்கோளுக்கும்‌ மக்கட்பணிவும்‌ திணியாப்‌ பகுத்தறிவும்‌ 
வேண்டப்படும்‌. 

இது பிறிதோராற்றான்‌ பதவிக்காலம்‌ என்றும்‌ கூறத்‌ 
தகும்‌. பதவி உயரின்‌, தான்‌ உயர்ந்தவனாக ஒருவன்‌ 
ஏக்கழுத்தம்‌ உறுகன்றான்‌ பதவி தாழின்‌, அவ்வளவுதானும்‌ 
தாழ்ந்து போயதாகத்‌ தலைசாய்க்கின்றான்‌. சுற்றுலகமும்‌ 
அவனை அங்கன்‌ ஏற்ற இறக்கமாகக்‌ காண்கின்றது. நூறு 
ரூபாய்‌ ஊதியத்தானைவீட ஆயிரத்தான்‌ பண்பால்‌ பதின்‌ 
மடங்கு உயர்ந்தவன்‌ என்றும்‌, பதினாயீரத்தான்‌ நூறு 
மடங்கு உயரியவன்‌ என்றும்‌ நம்‌ நெஞ்சு சொல்லு 
தின்றது. 

மேலிருந்தும்‌ மேலல்லார்‌ மேலல்லர்‌; கீழிருந்தும்‌ 

கீழல்லார்‌ கீழல்‌ லவர்‌ (978) 
என்ற அகநிலையை நாம்‌ நடைமுறையில்‌ பெரிதும்‌ 
பொச்சாந்து அறிவுக்கூறு இழக்கின்றோம்‌. பதவிக்கும்‌ 
பண்புக்கும்‌ நேர்முகமான காரண காரியத்‌ தொடர்பு 
இல்லை. சிறு பதவியான்‌ ஒழுக்கத்தால்‌ பெருமையும்‌, 
பெரும்பதவியான்‌ ஒழுக்கத்தால்‌ சிறுமையும்‌ உடையராதல்‌ 
உலகிடை அறியகாட்சி யன்று. குணம்‌ பெரியனாயினான்‌ 
பதவியிலும்‌ பெரியன்‌ ஆவானாயின்‌, அவன்‌ சிறப்புக்கும்‌ 
நாட்டின்‌ கலத்திற்கும்‌ ஓரளவு இல்லை. 

மேலை விளக்கத்தால்‌ காம்‌ ஓழுகக்‌ கடப்பது என்னை? 
நம்மொடு பழகுவார்‌ எக்கோளினர்‌, எப்பதவியினர்‌, 
எக்குலத்தினர்‌, எச்சமயத்தினர்‌, எம்மொழியினர்‌, எவ்வர 
சினர்‌, பிற எந்நிலையினர்‌ ஆகுக; அவ்வெல்லாம்‌ 
பிற்பட, நம்‌ பிறப்பினம்‌ என்ற ஓரே தூய அடிப்படை 


340 வள்ளுவம்‌ 


எண்ணம்‌ மேற்பட, அன்னவரோடு மனங்கலந்து 
அளவளாவல்‌ வேண்டும்‌. 


அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ மரம்போல்வர்‌ 

மக்கட்பண்பு இல்லா தவர்‌ (997) 
நண்பாற்றா ராகி நயமில செய்வார்க்கும்‌ 

பண்பாற்றா ராதல்‌ கடை (9987: 


தற்செருக்கு இன்றி, மக்களினத்தை-மனிதன்‌ மனிதனை- 
நன்கு மதிக்கும்‌ ஓழுக்கத்துக்கு “மக்கட்பண்பு' என்று உரிய 
பெயர்‌ செய்தார்‌ வள்ளுவர்‌. கொள்கைப்‌ பரப்பும்‌ பதவிப்‌ 
பான்மையும்‌ இடையறாது நினையும்‌ இக்கால மக்கட்கு 
வேண்டுவது இப்பண்பு வள்ளுவமாம்‌. 


வாழ்க்கைத்‌ தோழர்களே! யான்‌ கண்ணாரக்‌ கண்ட 
இரு நிகழ்ச்சிகள்‌ என்‌ நெஞ்சத்து இம்‌ மக்கட்‌ பண்பினை 
நன்னர்ப்‌ பதிவு செய்தன. கேட்பவர்‌ தம்‌ உள்ளத்தையும்‌ 
அவை பிணிக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தன என்ற கருத்தால்‌, 
ஈண்டு வெளியிடுவன்‌. 


1. ஓன்பதாண்டுகட்கு முன்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்து ஒரு தமிழ்ப்‌ பெருங்‌ கூட்டம்‌ கூடிற்று. அதன்‌ 
தலைவர்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, பல்கலைப்‌ 
புலவர்‌ கா. சுப்பீரமணியனார்‌ அவர்கள்‌. அற்றைச்‌ சொற்‌ 
பொழிவாளர்‌ பெரியார்‌ ௪. வெ. ரா. அவர்கள்‌. முறைப்படி 
இறைத்‌ தமிழ்‌ வணக்கம்‌ பாடப்பட்டது. பாடுங்காலை 
தலைவரும்‌ ஆயீரம்‌ பேர்‌ குழுமிய அவையினரும்‌ எழுந்து 
நின்றனர்‌. கடவுட்‌ கொள்கையில்‌ நம்பிக்கையற்ற ஈ.வெ.ரா 
அவர்களும்‌ ஒப்ப எழுந்து நின்றனர்‌ காண்‌. தம்‌ எழுந்து 
நிற்பால்‌ தம்மைக்‌ கடவுட்கோளுக்கு மாறியவராக அவை 
எண்ணி விடுமோ? என்று மயங்கினாரல்லர்‌. இறை 
வணக்கத்துக்கு எழும்‌ கருத்திலரேனும்‌, எழுந்து நிற்கும்‌: 

ல்‌ 


ஆசான்‌ கருத்துரை 341 


மக்களவைக்கண்‌ தன்னொருவன்‌ இருப்பு நாகரிகமன்று 
என்று உட்கொண்டார்‌. கொள்கை வெறியற்று ஒழுங்குப்‌ 
பற்றினராய்‌, மக்களோடு நின்று, அவரெல்லாம்‌ அமர்ந்த 
போது அமர்ந்தார்‌. இப்பெருமகன்‌ செயல்‌ மக்கட்‌ பண்புக்கு 
ஒரு காட்டு. 


2. மூன்றாண்டுகட்கு முன்‌ காரைக்குடிக்‌ கம்பன்‌ 
திருநாள்‌ இரண்டாவது மாலை விழாக்‌ கூட்டத்திற்கு 
தமிழ்ப்‌ பெரும்‌ பேராசிரியர்‌, பண்டிதமணி மு. கதிரேசனார்‌ 
அவர்கள்‌ தலைவர்‌ ஆயீனர்‌. முதல்‌ நாள்‌ விழாவின்‌ தலைவர்‌, 
பொய்யில்‌ அறிஞர்‌, சக்கரவர்த்தி இராசகோபாலாச்சாரியார்‌ 
அவர்கள்‌ அக்கூட்டங்‌ கேட்க வரவு செய்தனர்‌ மேடை 
மீது இருவர்க்கும்‌ நாற்காலிகள்‌ இருந்தன. சென்னை 
முதலமைச்சராய்‌, வங்க மாகாணத்‌ தலைவராய்‌, இந்திய 
மந்திரியாய்‌, உரிமைபெற்ற ஈம்‌ நாட்டுக்கு முதல்‌ இந்தியத்‌ 
தலைவராய்ப்‌ பல நிலைப்‌ புகழ்‌ சான்ற இராசகோபாலாச்‌ 
சாரியார்‌, பண்டிதமணியார்‌ தம்‌ இருக்கையில்‌ வந்து அமருங்‌ 
காறும்‌, தாம்‌ இருக்கை கொள்ளாது நின்று கொண்டிருக்‌ 
தனர்காண்‌. உயர்பதவி யெல்லாம்‌ தய்த்தத்‌ இகழும்‌ தாம்‌ 
நிற்பதால்‌ அவையினர்‌ குறைத்து மதிப்பரோ? என்று 
மயக்குற்றாரல்லர்‌. நிலையில்‌ பதவிப்‌ பெருமையிலும்‌, நிலைத்த 
பண்புடைமையைப்‌ பெரிதாகத்‌ தெளிந்தவர்‌. தலைமை 
யிடம்‌ வறிதே இருக்கும்‌ நிலையில்‌, அடுத்தஇருக்கையில்‌ தாம்‌ 
அமர்ந்து கோடல்‌ உலகவொழுங்கு அன்று எனத்‌ தம்‌ 
செயலால்‌ ஈன்முறையை அவையோர்க்குக்‌ கற்பித்தார்‌. 
அரம்போலும்‌ அறிவு கூரிய இச்‌ செம்மல்‌ ஒழுக்கம்‌ மக்கட்‌ 
பண்புக்குச்‌ சிறந்த இலக்கியமாகும்‌. 


4 திருக்குறட்கண்‌ வரும்‌ அவ்வுலகக்‌ குறிப்புக்கள்‌ வாழ்‌ 
வுக்குப்‌ பயன்படுமா? - 


342 வள்ளுவம்‌ 


இவ்வுலகமே நாம்‌ உயீர்‌ மெய்யராய்த்‌ தொழில்‌: 
செய்தற்கு உரிய வீனைக்களம்‌; அவ்வுலகமாவது வினைப்‌: 
பயன்‌ துய்க்கும்‌ நுகர்ச்சிக்களம்‌. மறுமை, எழுபிறப்பு 
புத்தேழுலகு, அளறு என்று ஆசான்‌ பேசுமிடத்தெல்லாம்‌ 
இவ்‌ வேற்றுமைக்‌ குறிப்பு கிடைத்தலைக்‌ கண்டுணர்க.. 
*அருளில்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லை' (247), 'ஒருமைக்கண்‌ 
தான்‌ கற்ற கல்வி' (398), :மனநலத்தின்‌ ஆகும்‌ மறுமை” 
(459), யான்‌ எனது என்னும்‌ செருக்கு அறுப்பான்‌' (346), 
“வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன்‌, (50) என வரூஉம்‌ 
பல்பகு தியெல்லாம்‌ அருள்‌, கல்வி, மனகலம்‌, செருக்கறுப்பு 
அறிவுடை வாழ்க்கை என இவ்வுலக ஓழுக்கம்‌ வலியுறுத்‌ தலை 
உள்ளுச. இனிப்பு அளிப்பதாய்ச்‌ சொல்லும்‌ தாய்க்குக்‌ 
குழந்தை மருந்து குடிப்பது நோக்கம்‌ ஆமாறுபோல, 
வள்ளுவர்‌ தம்‌ பிறவுலகக்‌ குறிப்பனைத்தும்‌, நம்மை இவ்‌ 
வுலகன்கண்‌ ஓழுக்கத்துக்கு உய்க்கும்‌ கருத்‌ துடையன. 

அவ்வுலக இருப்பினை ஒருவன்‌ ஏற்க; ஏலற்க. அது 
தெனீதற்கு வாராக்‌ கற்பனைப்பட்டது; ஆகலான்‌, அது 
ஒரு பிணக்குப்‌ பொருளன்று. அதனை நம்பினானுக்குத்தான்‌ 
வாழ்வு உண்டு என்றும்‌, ஈம்பாதவனுக்கு வாழ்வு இல்லை 
என்றும்‌ அறைவது அறிவியல்‌ அன்று. இவ்வுலக அறங்‌ 
களோ மெய்யன; யாவர்‌ தம்‌ வாழ்க்கைக்கும்‌ உரியன? 
கடைப்பிடிக்க வேண்டுவன. இவ்வாறு ஆசான்‌ அடிமுதலை 
ஒரு தலையாகத்‌ துணிந்தார்‌. தணிந்த பின்றை, 'மேலுலகம்‌ 
இல்‌ எனினும்‌ ஈதலே நன்று” (222) என மறுத்த வாய்‌ 
பாட்டால்‌, அதிரா உலகியலைத்‌ தனித்து நிறுத்திக்‌ 
காட்டினர்‌. 

வினைப்பயன்‌ நகர்தற்கு அமைந்தது அவ்வுலகம்‌ 
என்பதனுல்‌, இவ்வுலகம்‌ கொன்னே பயனில்‌ செயலுக்கு. 
மட்டும்‌ உரியதோ? என ஒரு குறுக்கு வீனா எழ இட 
மூண்டு. வீதைப்பீடம்‌ வேறு, அறுப்பீடம்‌ வேறா? 


ஆசான்‌ கருத்துரை 943 


நினையின்‌! மனக்‌ கவலை மாற்றல்‌ அரிது' (/), “சிறப்பு 
ஈனும்‌ செல்வமும்‌ ஈனும்‌' (31), “சிதைவின்றி எச்சத்‌ 
திற்கு ஏமாப்பு உடைத்து” (112), “உடுப்பதூஉம்‌ உண்‌ 
பதூஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌' (166), “வாழ்க்கை தவலும்‌ 
கெடலும்‌ ஈணித்து' (856) என நல்ல தீய வினைகட்கெல்‌ 
லாம்‌, அதிகாரந்தோறும்‌ புறகடையின்றிப்‌ பெருவர 
வினவாய்‌' இம்மைப்‌ பயன்‌ சாற்றுவர்‌ ஆசிரியர்‌. 


இவ்வுலகப்‌ பயனாவது அளவு மேற்பட்ட பயன்‌. 
தவறாது பள்ளிக்கு நாள்தொறும்‌ வரும்‌ மாணாக்கன்‌ 
கல்வியறிவு நன்னர்ப்‌ பெறுகின்றான்‌; அதன்‌ மேலும்‌ 
பிறரினும்‌ கூடிய நாள்‌ வந்ததற்காக, வரவுப்‌ பரிசு 
அளிக்கப்படுகின்றான்‌. உரஞ்சேர்த்திப்‌ பைங்கூழ்‌ பெருக்‌ 
கிய அறிவுடை உழவன்‌ நெல்‌ மிகுதி அடைகின்றான்‌; அதன்‌ 
மேலும்‌, பிறரினும்‌ நெல்‌ விளைவுப்‌ பெருக்கம்‌ செய்ததற்காக, 
இந்திய அரசால்‌ வெற்றிப்‌ பதக்கம்‌ வழங்கப்படுகிறான்‌. 
பெருங்காமப்‌ பட்டவன்‌ முடிவில்‌ காமவின்பம்‌ இழக்‌ 
கின்றான்‌; அதன்‌ மேலும்‌, நோய்‌ பலவாய்க்‌ கெட்டழி 
கின்றான்‌. உலதிடை இங்ஙன்‌ ஓரு வினைக்கு உரிய பயனோடு 
மேற்பயனும்‌ அடைகுதும்‌ அன்றோ? இத்தன்மைத்து 
அவ்வுலகப்‌ பயன்‌ என்று ஒரு வகையால்‌ கருதிக்கொள்க. 

புலவர்‌ பாடும்‌ புகழுடையோர்‌ விசும்பின்‌ 

வலவன்‌ ஏவா வானவூர்தி 

எய்துப என்பதம்‌ செய்வினை முடித்து 
என்ற முதுகண்ணன்‌ சாத்தனார்‌ பாட்டு மேலை விரி 
வெல்லாம்‌ அடக்கி நிற்றலைக்‌ காண்க. 

நீக்கமில்‌ நண்பர்களே! அன்பர்கள்‌ விடுத்த வினாக்கள்‌ 
இன்னும்‌ பலவுள. திருக்குறள்‌ தமிழ்ப்‌ பண்பு காட்டும்‌ 
நூலா? வள்ளுவர்‌ வரலாறும்‌ குலமும்‌ சமயமும்‌ காலமும்‌ 
யா? இன்று காணும்‌ குறள்‌ வைப்பு முறை பொருந்துங்‌ 


344 வள்ளுவம்‌ 


கொல்‌?' “எல்லாப்‌ பொருளும்‌ இதன்‌ பால்‌ உள!” என்பது 
முகமன்‌ அன்றோ? இற்றைத்‌ தமிழர்க்குச்‌ சிறப்பாக உரிய 
வள்ளுவம்‌ என்னை? உலகத்தார்‌ உண்டென்பது இல்‌ 
என்பான்‌ வையத்து அலகையா வைக்கப்படும்‌' (850) 
என்பதனால்‌, உலகோர்‌ ஆய்வின்றிச்‌ சொல்லும்‌ எதனையும்‌ 
அறிவுடை ஓருவன்‌ மூடமாக ஒத்துக்கொள்ள வேண்டும்‌ 
என்பது ஆசான்‌ நெஞ்சமா? இனைய விடுப்புக்கெல்லாம்‌ 
வீடையிறுக்கப்புன்‌, காலம்‌ மிக நீண்டுவிடும்‌ என்று 
அஞ்சுவல்‌. சொற்‌ பொழிவு துவங்கி ஒருமணிப்‌ போது 
ஆகின்றது. இவ்வளவில்‌ உரையை முடித்துக்‌ கொள்வது 
தான்‌ என்‌ உட்கிடை. எனினும்‌ நூற்றுக்கு மேலாய 
அன்பர்கள்‌ விடுத்த ஓரு பொதுவினா உண்டு, அதற்கு 
விடையிறாது செல்லல்‌ அழகன்று என்ற கருத்தால்‌, 
அவ்வொன்றுக்கு மாத்திரம்‌ விளக்கஞ்‌ செய்வல்‌. சிறிது 
பொறுத்தருளுமின்‌. அவ்‌ வினா வருமாறு : 


5. திருவள்ளுவர்‌ தம்‌ ஊழ்க்‌ கொள்கை யாது ? 


மாசு கற்பியா மாந்தர்‌! இவ்வினா மிக்க சிக்கலுடைத்து, 
எனிலும்‌, இக்காட்டினன்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌ 
இன்றியமையாமைத்து. வினை என்றால்‌ தொழில்‌ என்று 
பொருள்‌ கொள்ளும்‌ எண்மையை அறவீடுத்து, பாவம்‌” 
என்ற கருத்துத்‌ தடிக்கப்பெற்ற நமக்கு, ஆசான்‌ தனியுள்ளம்‌ 
வீளங்காமை வீயப்பன்று. நம்‌ அறிவிற்‌ பட்டதுதான்‌ 
வள்ளூவர்‌ அறிவு என, இல்லாப்‌ பொருளைக்‌ குறளுக்கு 
ஏற்றத்‌ துணிந்து விட்டோமே யன்றி, நாம்‌ ஓவ்வாவிடினும்‌। 
அப்பெருமகன்‌ கொண்ட தனி நெறியைக்‌ காணும்‌ 
உண்மைத்‌ துடிப்பு, ஐயகோ! நமக்கு ஓளிந்தது காண்‌. 
மறுமை, எழுபிறப்பு முதலியனவ தஇருக்குறளகத்து வருவன 
என்பது கொண்டு, இயைபில்லாக்‌ குறள்களையும்‌ வலித்து 


ஆசான்‌ கருத்துரை 345 


.இக்கருத்துரை செய்ப ஒருசாரார்‌. இனிப்‌ பிறிதொரு 
சாரார்‌ மறுமை முதலிய கருத்தினைத்‌ தரும்‌ இயல்புக்‌ 
குறள்‌ களுக்குங்கூட, தங்கொள்கையை ஏற்றி வல்லுரை 
செய்ப. இப்‌ போலியுரையெல்லாம்‌ வெறியின்றி ஒதுக்க, 
ஆசான்‌ தன்‌ எண்ணத்தூய்மை காணவல்ல அறிவுச்‌ செப்பம்‌ 
கற்பார்க்கு அமைக என்பது என்‌ வாழ்த்துரை. ஒரு 
காட்டு: 

தவமும்‌ தவமுடையார்க்கு ஆகும்‌; அவமதனை 

அஃதிலார்‌ மேற்கொள்‌ வது (262) 


என்பது ஒரு தவக்குறள்‌. **தவக்கோலமும்‌ தவவொழுக்கம்‌ 
உடையவர்க்கே பொருந்துவதாகும்‌; , அக்கோலத்தை அவ்‌ 
வொழுக்‌ கில்லார்‌ பூணுவது, அவர்‌ தமக்கே யன்றி, 
மெய்த்தவ வேடத்தார்க்‌ கெல்லாம்‌ பறியாகும்‌ ' என்பது 
பொருள்‌. “தவ மறைந்து அல்லவை செய்தல்‌' (274) 
என்ற இடத்துப்‌ போல்‌, 'தவமும்‌' என்ற ஈண்டைக்‌ 
இளவிக்குத்‌ *தவக்கோலமும்‌' என்பது உரை. இங்ஙன்‌ 
உரைப்‌ படுத்துவதை விடுத்து, “பயனே யன்றித்‌ தவந்தா 
னும்‌ உண்டாவது முற்றவம்‌ உடையார்க்கே; ஆகலான்‌. 
அத்‌ தவத்தை அம்‌ முற்றவம்‌ இல்லாதார்‌ முயல்வது பயனில்‌ 
முயற்சியாம்‌'' என்று பரிமேலழகர்‌ பொருள்‌ படுத்துவர்‌. 


முன்னைத்‌ தவம்‌ உண்மையும்‌ இன்மையும்‌ இன்று 
தவஞ்‌ செய்தாலன்றோ வெளிப்படும்‌? அது கட.க்க, *தவஞ்‌ 
செய்வார்‌ தங்‌ கருமம்‌ செய்வார்‌' (266) என்பது ஆசான்‌ 
காட்டும்‌ வாழ்வுக்கோள்‌; ஆதலின்‌, எடுத்த இப்பிறப்பின்‌ 
கண்‌ தவநோன்பு கொள்ளப்‌ புகுவானை, “பயனில்‌ முயற்சி' 
என்று செயல்முனை அறுத்தல்‌ பொருந்துங்‌ கொல்‌? 
இவ்வுரை மக்களின்‌ முயற்சியைக்‌ கொல்வது; வள்ளுவர்‌ 
தம்‌ செயல்‌ நெஞ்சிற்கு முற்றும்‌ முரணியது. தூய்மை, 
அறிவு, முயற்சி, செயலாகிய வள்ளுவங்கட்கு மாறாக, யரா: 


346 வள்ளுவம்‌ 


உரை செய்யினும்‌, யார்‌ விளக்கந்தரினும்‌, அவ்வெல்லாம்‌ 
வாழப்பிறந்த நாம்‌ ஓருவந்தம்‌ ஓதுக்கற்கு உரியன காண்‌. 
எனைப்‌ பெரிய உரைக்கும்‌ விளக்கத்துக்கும்‌ விரிவுக்கும்‌ 
அடிமைப்பட்டு வீடாது, வீடுதலையில்‌ நின்று கொண்டு, 
ஆசான்தன்‌ மூலக்குறள்களையே தனித்து வைத்து, ஆய்ந்து 
அறியும்‌ தூய உரிமை யுணர்வு திருக்குறள்‌ கற்கும்‌ 
போதெல்லாம்‌ நமக்குப்‌ பீறங்குக தில்‌. 


வள்ளுவர்‌ தம்‌ ஊழ்க்‌ கொள்கை முற்பிறப்புக்‌ 

குறிப்போ, பழவினைக்குறிப்போ, அவ்வுலகக்‌ குறிப்போ 

தனையளவும்‌ அற்றது என்பதனை, முதற்கண்‌ குறிக்கொள்‌ 

மின்‌! அஊழ்க்குறள்‌ பத்தகத்தும்‌ இனைய கருத்துக்கு 

யாதோர்‌ குறிப்புச்‌ சொற்கூட இல்லை என்பதனை நினைவிற்‌: : 
கொண்டு, இனி அவ்வதிகாரத்தைக்‌ கற்றுப்‌ பார்மின்‌' 

பரிமேலழகர்‌ ஊழதிகாரத்துக்குச்‌ செய்த உரைக்கண்‌, முன்‌ 

வினைக்‌ குறிப்பு முதலீயன யாதும்‌ இன்மையும்‌ காண்க. 


ஊழ்‌ என்னும்‌ கிளவிக்கு முறை என்பது பொருள்‌. 
அம்‌ முறையாவது உலக முறை அல்லது உலகச்‌ சுழ்நிலை. 
*உலகத்தியற்கை' (373) என்பது சான்று. ஊழ்‌-முறை- 
என்ற பெயர்‌ தனக்கு இருத்தலின்‌, அஃது ஓர்‌ ஒழுங்குக்கு 
உட்டட்டுத்தான்‌ உருப்பெறுகின்றது; எனினும்‌, அதனைக்‌ 
கணிப்பது நமக்கு எளிதன்று. ஏன்‌? ஊழின்‌ தோற்றத்‌ 
துக்குக்‌ காரணம்‌ பலப்பல. இடத்தானும்‌ காலத்தானும்‌ 
அரசானும்‌ சமூகத்தாறும்‌ சுற்றுப்புறமக்களானும்‌ வரும்‌ 
புறஙிலைப்‌ பாங்கனைத்தும்‌, முடிவில்‌ ஞாலத்தியற்கையாய்‌ 
ஊழாய்‌ மாறி நிற்கும்‌. காரணப்‌ பன்மை சான்ற ஊழ்‌ 
நுண்ணீய பல வீரிவுகளாய்க்‌ கிளைப்பது; தூய பேரறிவு 
இல்லா மக்கள்‌ பலரின்‌ கணிப்பிற்கு அப்பாற்பட்டது. 


ஆசான்‌ கருத்துரை 347: 


ஊழ்‌ செய்யும்‌ நல்ல திய தாக்குக்கள்‌ பற்பல;அவற்றுள்‌ 
சிலவற்றை ஆரியர்‌ காட்டுப; மேலும்‌, ஊழ என்பது 
புறவுலகச்‌ கூழ்கிலையாதலின்‌, அஃது ஓருவன்‌ புற 
வாழ்க்கையைத்‌ தான்‌ விரைந்து பற்றும்‌ என்ற கார 
ணத்தால்‌, ஊழதிகாரத்துப்‌ பல்‌ குறட்கண்‌ செல்வம்‌ 
பற்றியே சுட்டுப. போர்க்காலம்‌ போலும்‌ ஒரு சூழ்நிலையில்‌? 
ஓருவன்‌ கோடிப்‌ பொருளைத்‌ தொகுத்துக்‌ கொள்கின்றான்‌. 
அங்ஙன்‌ தொக்க பொருளை அவன்‌ துய்யாதவாறு, இந்தியப்‌ 
பிரிவீனை போலும்‌ பிறிதொரு அரசுச்‌ சூழ்நிலை அவனுக்கு 
இழவு செய்கின்றது (377). ஒரு சூழ்றிலைக்கண்‌ வருந்தி' 
அழைத்தாலும்‌ வாராத பொருள்கள்‌ மற்றொரு சூழ்ரிலைக்‌ 
கண்‌ வந்து, வீசியெறியினும்‌ போகாவாய்க்‌ கிடக்கின்றன 
(376). குறித்த ஓர்‌ சூழ்புறத்தின்கண்‌ செல்வமோ, அறிவோ 
என ஒன்றுதான்‌ ஓருவன்‌ படைத்துக்கொள்ள வாய்க்‌ 
கின்றது. ஆங்கண்‌ அவனால்‌ அவ்விரண்டினையும்‌ ஒருங்கு 
பெறுமாறு இல்லை (374). ஒருவர்க்குப்‌ பிறவற்றின்‌ கண்‌ 
நற்குழ்‌ திச்குமாயவை, செல்வம்‌ ஈட்டற்கண்‌, தீயூழ்‌ 
நல்லூழாக மாறி நிற்கவும்‌ செய்யும்‌ (315). ஒருவன்‌ நாற்‌: 
கல்வி எனை நுண்ணிய பரட்பிற்றாயினும்‌, அஃது அவன்‌ 
வாழும்‌ சுற்றுப்‌ புறத்தொடு இயையாவிடின்‌, என்னாம்‌? 
அச்செயற்கையறிவு &ீழ்ப்பட, உண்மையறிவாம்‌ இயற்கை 
யறிவு-அவன்‌ தன்‌ சூழ்நிலையறிவே-௮வனுக்கு மிகுந்து 
தோன்றும்‌ (373). 'குலவீச்சை கல்லாமற்‌ பாசம்‌ பெறும்‌" 
என்பது பழமொழி. இனைய சில செய்திகளால்‌, ஊழின்‌ 
பெருவலியை-அறியவொண்ணாச்‌ சூழ்நிலையின்‌ மறைமுகச்‌ 
செல்வாக்கை-மக்கட்கு அழுந்த நினைதூட்டுவர்‌. 

உலகம்‌ என்றும்‌ யாண்டும்‌ ஊழ்‌ என்ற நிலையொன்று 
தான்‌ உடையது. அது தன்னியற்கையில்‌ கால்‌ கைகள்‌ 
போல, ஆகூழ்‌ எனவும்‌, போகூழ்‌ எனவும்‌ இரண்டு படட்‌: 


348 வள்ளுவம்‌ 


பிரிந்து நிற்பதில்லை காண்‌. ஆகுதல்‌ போகுதல்‌ என்ற 
அடைகள்‌, உறவுப்‌ பெயர்கள்‌ நிகர்ப்ப-மனிதனை நோக்கி 
எழுந்த இயைபுக்‌ கிளவிகள்‌. ஒருவன்‌ ஆகூழ்‌-நற்கூழ்‌- 
மக்களனைவர்க்கும்‌ அது வாதல்‌ இல்லை; அவன்‌ தனக்கே 
பிறிதொரு கால்‌ ஆகூழ்‌ ஆகாமையும்‌ உண்டு. போகமும்‌ 
இத்தன்மைத்து, “இங்குஇவன்‌ பெருஞ்செல்வம்‌ அள்ளினான்‌” 
என்று அங்கு மற்றொருவன்‌ ஈட்டப்‌ புகின்‌, உள்ள கைப்‌ 
பொருளையும்‌ இழப்பன்‌. “எனக்கு வாய்த்தது இவ்விடம்‌” 
என்று சூகாடிபோல்‌ ஓருவன்‌ அவாவால்‌ மீண்டும்‌ அவ்விடம்‌ 
செல்வானேல்‌, பேரிழப்பு எய்தக்‌ காண்கின்றோம்‌; இதனால்‌ 
அயரா ஊழறிவு-இமையாச்‌ சூழ்‌ ஆராய்ச்சி-ஈமக்கு ஓடிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது விளங்கவில்லையா? 


உலகின்‌ பல பகுதிகளில்‌ தோன்றிய அறிவு வீறுடைய 
ஆண்மையர்‌ அரசியல்‌, மதவியல்‌, சடங்கியல்‌, சமூகவியல்‌, 
குடும்பியல்‌ எனவாங்கு, எல்லாச்‌ களத்துக்‌ கண்ணும்‌ 
வேண்டாப்‌ பழமை களைந்து, வேண்டிய புதுமைப்‌ பயிரிடுப. 
உயிர்‌ வழங்கியும்‌, ௨ அப்பிழந்தும்‌, உடைமை துறந்தும்‌ 
எத்தனையோ பலியாற்றியும்‌ செய்த உலகத்திருத்தங்களே 
வரலாத்தில்‌ கிரம்பிபுள. முன்னையோர்‌ நினைவிலும்‌ காணாச்‌ 
சீர்திருத்தங்கள்‌, அரசு விதிகளாலும்‌, ஆன்றோர்‌ பலரின்‌ 
அன்புத்‌ தொண்டினாலும்‌, நாம்‌ காண இந்நாள்‌ நிகழ்ந்துள. 
த ர்க்‌! எனவும்‌, அடிமைச்‌ சடங்கு எனவும்‌, 
முன்னேற்றத்துக்கு காப்‌ பழக்கவழக்கம்‌ எனவும்‌, தம்‌ 
௮ இிவிற்‌ பட்டனவற்றைப்‌ பழி வருவதாயினும்‌ ஏற்றுத்‌ 
அடைக்க தனையும்‌ உணர்வுடை மாந்தர்‌ இன்றும்‌ பலருளர்‌. 
என்றும்‌ இருப்பர்‌. எனினும்‌, ஐயகோ! ஒன்று நினை 


ட 
டின்‌ ல 


ஆசான்‌ கருத்துரை 349 


சீர்திருத்தம்‌ என நேற்றுப்‌ பெயரியது இன்று ஊழாய்‌' 
மாறுகின்றது. உண்ணுங்கால்‌ உணவு எனப்பட்டது உட்‌ 
புகுந்தபின்‌ மலமாதல்‌ போல, ஒருவன்‌ முதற்கண்‌ 
செய்யுங்கால்‌ புதுவழி எனப்பட்டது, செயற்பாட்டிற்குப்‌ 
பின்‌ பழந்தடமாய்க்‌ கிடக்கின்றது. மணந்த ஆண்‌ கணவ 
னாகும்‌ உண்மைபோல, செய்த திருத்தம்‌ பின்னர்‌ ஊழாய்‌ 
உறவுபடுகின்றது. முயன்று வளர்த்த மரம்‌ முடிவில்‌ 
மண்ணாதல்போல, எனைப்பலி செய்தும்‌ இழைத்த சீர்திருத்த 
மெல்லாம்‌ முன்னைச்‌ சூழ்நிலையொடு சூழ்நிலையாய்க்‌ கலந்து 
விடுகின்றன. ஏர்திருத்தப்பால்‌ காலப்பிரையால்‌ ஊழ்‌ 
மோராகும்‌ என்பது அழியா உலகியற்கை. இவ்வுலகில்‌ யார்‌ 
ஆற்றும்‌ யாதனையுங்‌, காலச்‌ சுழற்சியால்‌ தன்னதாக்கிக்‌ 
கொண்டு இயலும்‌ முன்னோட்டம்‌ உடையது ஊழ்‌ என்னும்‌ 
சூழ்நிலை. இவ்வுண்மையை நமக்கு உள்ளுறுத்தும்‌ 
பொருட்டு, 


ஊழிற்‌ பெருவலி யாவுள? மற்றொன்று 

சூழினும்‌ தான்முந்‌ துறும்‌ (380): 
என்று ஓர்‌ ஊழ்க்குறள்‌ யாத்தார்‌. 

தனியாட்சி உடையது ஊழ்‌ எனக்‌ கூறவந்ததன்று” 
தருக்குறள்‌: நுணுகிப்‌ பரந்த அதன்‌ பொதுப்‌ பேரியல்பைச்‌ 
சுட்ட வந்தது. குழ்நிலையாம்‌ ஊழுக்கு நம்மை அடிமைப்‌ 
படுத்துவது வள்ளுவம்‌ அன்று; “உலையா முயற்சியானும்‌, 
கலங்கா அறிவானும்‌, நின்‌ வாழ்வுக்கு அவ்வூழை வயப்‌ 
படுத்திக்கொள்க' என்பது வள்ளுவப்‌ பறை. எனைய பிறப்‌ 
பெல்லாம்‌ ஓத்த சூழ்நிலையாயின்‌ வளரும்‌; ஒவ்வாச்‌ சூழ்‌ 
நிலையாயின்‌ அழியும்‌. அவை ஊழரசனின்‌ செங்கோன்மை 
யொடு கொடுங்கோன்மைக்கும்‌ வழிபட்டுக்‌ இடப்பன; 
மீறவல்ல தன்னுரிமையற்றன. மக்கட்‌ பிறப்போ எனின்‌,. 
அக்ழே்‌ நிலப்‌ பட்டதன்று; ஈன்று இது காணவல்ல' 


கு 


350 வள்ளுவம்‌ 


பகுத்தறிவு உடையது. சூழ்நிலை ஓப்பின்‌, பயன்‌ நிரம்பக்‌ 
சொள்ளும்‌ ஆற்றலும்‌, ஓவ்வாவிடின்‌ ஓவ்வுமாறு முயற்சி 
என்னும்‌ புரட்சி செய்து ஊழை வணக்கும்‌ அறிவுத்‌ 
துணிவும்‌, மக்கட்‌ பிறப்பிற்கு உண்டு என்பது வள்ளுவம்‌. 
மிதி வண்டியை மேட்டிலும்‌ எதிர்க்காற்றிலும்‌ அழுத்தி 
உந்துவது, பார்வைக்குச்‌ சிறு செயலாயினும்‌, ஊழை 
உதைத்துத்‌ தள்ளி முன்னேறும்‌ மனித முயற்சியைக்‌ காட்ட 


வில்லையா? “காடு கொன்று நாடாக்கிக்‌ குளந்தொட்டுவளம்‌ 
பெருக்‌! என வரூஉம்‌ அக்கமெல்லாம்‌ மனித வாகையைச்‌ 


சாற்றவில்லையா? 


ஊழ்‌ என்றால்‌ பழவீனை என்று மயங்கிப்‌ பொருள்‌ 
கொண்டது ஓரபுறம்‌ இருப்ப, பழவினை என்றால்‌ முன்‌ செய்‌ 
இவினையே என்று பின்னும்‌ பேதுறுவாரே ஈம்முட்‌ சாலப்‌ 
பலர்‌, *உண்மையறிவு' (373) என்ற தொடருக்கு, பேதைமை 
யூணர்வு' என ஓரவுரை செய்தல்‌ முறையாகுமா? ஊழ்‌ 
என்பது உலகச்‌ சூழ்நிலை. அஃது ஒருவனுக்கு ஈன்று தீது 
இய இரு திறமும்‌ செய்ய மாட்டுவது. அறிவுக்‌ குறும்பால்‌, 
தன்னால்‌ யாதும்‌ செய்ய முடியும்‌ எனப்‌ பிறர்க்குக்‌ காண்பிக்க 
வண்டும்‌ என்ற தலைக்கிறுக்கால்‌, ஈல்லூழையும்‌ எதிர்க்கும்‌ 
வெள்ளறிவுடைய மக்களை நாம்‌ அடிக்கடி காண்கின்றோம்‌. 


எவ்வது உறைவது உலகம்‌ உலகத்தொடு 


அவ்வது உறைவது அறிவு (426) 
செயற்கை அறிந்தக்‌ கடைத்தும்‌ உலகத்து 
இயற்கை அறிந்து செயல்‌ (637) 


என்ற குறள்களால்‌, *ஆகூழொடு இயைந்து ஒழுகுக' 
ஏன்று அறிவறைவர்‌; செயல்வகை தெரிப்பர்‌. ஏன்‌? 


ஒன்றிய சூழ்‌ நிலையொடு ஓத்துப்போகன்‌, ஆற்றோரத்து 


ஆசான்‌ கருத்துரை 351 


மரம்போலப்‌ பயன்‌ வீரைந்தும்‌ மிகுந்தும்‌ வரும்‌ 
அன்றோ? 


ஊழ்‌ திதாயின்‌, அது பெருவலியுடையது என்‌ 
பதற்காகப்‌ பின்னிடற்க; அதனை மனிதன்‌ எதிர்க்கவும்‌ 
புறங்காணவும்‌ வேண்டும்‌ என்பது வள்ளுவப்பறை, 
வெல்லும்‌ ஆற்றல்‌ இருந்தும்‌, ஆகா ஊழொடு போரிடு 
வோம்‌ என்ற மறவுணர்ச்ச மக்கட்கு இல்லாமையை ஆசான்‌ 
உளங்‌ கொண்டார்‌; 'ஆகூழொடு ஓத்துவாழ்‌' என்று அறிவு 
அறைவதைக்‌ காட்டினும்‌, “ஆகா ஊழை எதிர்த்து வாழ்‌ 
என்று நம்‌ அடிமை தொலையத்‌ தமிழ்க்‌ கோல்‌ கொண்டு, 
பல்காலும்‌ முயற்சி முரசறைந்தார்‌. ஊக்கம்‌, மடியின்மை, 
ஆள்வினை, அறிவு, இடுக்கண்‌ அழியாமை, வினை த்திட்பம்‌ 
என்ற அதிகாரமெல்லாம்‌ வென்றி நம்‌ கையகத்தது என 
விளம்ப வந்தன அல்லவா? 


ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌; உலைவின்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌ (620) 


என்பது வாழ்க்கைப்‌ பொருகளத்துப்‌ பகையூழைத்‌ 
-தோற்பிக்கும்‌ ஈம்‌ படைக்குறள்‌ . இவ்வெண்பாவில்‌ ஊழ்‌! 
என்பது தியூழைக்‌ குறிக்கும்‌. பெருவலியுடைய திச்சூழ்‌ 
நிலையைச்‌ சின்னஞ்சிறு முயற்சியால்‌ வென்றுவிடலாம்‌ 
என்று ஏமாறாதீர்‌ என அறிவிப்பான்‌ உலைவீன்றித்‌ தாழாத 
உஞற்றுபவர்‌' என்று நெடுமுயற்ச வேண்டினார்‌. உணவுக்கு 
.முன்‌ பசியடங்குமாப்போல, அயரா உழைப்புக்குமுன்‌, ஆகா 
ஊழ்‌ அடங்கிவிடும்‌; ஜயுறற்க என்று இயல்பு காட்டுவான்‌, 
உப்பக்கம்‌ காண்பர்‌' என மெய்க்கம்பிக்கை ஊட்டினார்‌. 
ஊழ்வினை &ழ்ப்பட மக்கட்கு வாழ்வினை வேண்டுவது 
வள்ளுவம்‌ என்பதற்கு, * அறிவுடையார்‌ எல்லாம்‌ உடையார்‌ 
(430) “எண்ணிய எண்ணியாங்கு எய்துப” (666) துன்பம்‌ 


2] 


352 வள்ளுவம்‌ 


உறவரினும்‌ செய்க' (667) 'இதைவிடத்து ஓல்கார்‌ 
உரவோர்‌' (597) பெருமை முயற்சி தரும்‌” (611) எனவாறு 
வரூஉம்‌ பல பகுதியெல்லாம்‌ பொய்யாச்‌ சான்று அலவோ! 
தீயூழ்‌ ஓருவனை வென்றது எனின்‌, அதனால்‌ வெல்லப்‌ 
பட்டவன்‌ முழுமடியன்‌, ஈனிபேதையன்‌ என்று கருத்தாகுமே 
யன்றி, அம்மெல்லிய வெற்றியால்‌, ஊழாட்சியே உலகாட்சி 
என்று பொருளாகாது காண்‌. 


ஆகூழால்‌ தோன்றும்‌ அசைவின்மை; கைப்பொருள்‌ 


போகூழால்‌ தோன்றும்‌ மடி (3717: 

பேதைப்‌ படுக்கும்‌ இழவூழ்‌: அறிவகற்றும்‌ 

ஆகலூழ்‌ உற்றக்‌ கடை (372): 
ஒருவன்‌ தன்‌ சூழ்நிலை ஆகூழா? போகூழா? என்று கண்டு 
கொள்ளும்‌ வழியை இக்குறள்கள்‌ காட்டுகின்றன. 


ள்வினையும்‌ அறிவும்‌ வழங்கும்‌ சூழ்‌ எது, அது ஆகூழ்‌ 
எனப்‌ பற்றுக. மடியும்‌ பேதைமையும்‌ விளைக்கும்‌ சூழ்‌ எ.து, 
அத போகூழ்‌ என நீங்குக' ஏன்று செயலூட்டுவது ஆசான்‌” 
நெஞ்சம்‌. அதாச்‌ சூழ்நிலையைப்‌ பீறிந்து ஆகுஞ்‌ சூழ்நிலையை: 
நட்புக்கொள்‌ என்பது உள்ளுறை. இப்பொருளை முற்றம்‌ 
மறந்தொழிந்தோம்‌. ஓருவன்‌ முயலாதும்‌ அறியாதும்‌ 
வாளா இடப்பானேல்‌, அவன்‌ என்‌ செய்வான்‌, ஊழ்‌ அவனை 
அங்வனமெல்லாம்‌ ஆட்டுகின்றது என்று வம்புப்‌ பொருள்‌: 
படுத்தி வலிய சாவுக்கு ஏற்பாடு செய்கின்றோம்‌. 

நன்றாங்கால்‌ நல்லவாக்‌ காண்பவர்‌ அன்றாங்கால்‌ 

அல்லற்‌ படுவது எவன்‌ (379) 


இயூழ்‌ காணின்‌ அலமந்து உலமந்து என்‌ பயன்‌? கடக்க 
முயல்‌. மடிபட்டு மடம்பட்டு என்‌ பயன்‌? வாழ. முயல்‌: 


ஆசான்‌ கருத்துரை 353 


என்பது வள்ளுவம்‌, இக்குறட்கு இக்கருத்துக்‌ கொள்ளா து: 
நல்லூழை ஏற்றுக்கொண்டது போல்‌ இயூழையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்‌ என்று உரை செய்ப. அவ்வூழ்‌ ஊட்டும்‌ மடிமை 
யையும்‌ மடமையையும்‌ நுகர்ந்து கொள்‌ என்று நாட்டிற்‌ 
கருத்துப்‌ பரப்புப. “ஆக்கம்‌ இழக்தேம்‌ என்று அல்லாவார்‌' 
(593) என்றால்‌, கவலைப்‌ பட்டுக்கொண்டு இராது, இழந்த 
பொருளை ஊக்கத்தால்‌ மீண்டும்‌ ஆக்கிக்‌ கொள்வார்‌ 
என்பது ஆசான்‌ உள்ளம்‌ அன்றோ? இவ்வுள்ளோட்டம்‌ 
கண்டு திருக்குறள்‌ கல்லாது பிறவாறு கற்பதெல்லாம்‌ 
வாழ்வுக்குப்‌ பாழ்‌ என்பது என்‌ துணிபு. மக்களாய்ப்‌ பிறந்‌ 
தார்‌ வாழ்க்கை எஞ்ஞான்றும்‌ அயரா அதிரா அசையா 
அறிவுடை முயற்சிவாய்ப்படல்‌ வேண்டுமேயன்றி, ஊழின்‌ 
முதுகை நாம்‌ நகைத்துக்‌ காணல்‌ சாலுமேயன்றி, ௩ம்‌ 
முதுகை அது காணல்‌ அடாது, அடாது காண்‌. முயற்சி 
வாகை நாம்‌ மலைக. 


கனிந்த மன  ஈண்பர்களே! இற்றைச்‌ சொற்‌ 
பொழிவுக்கும்‌ என்‌ சொற்பொழிவு அனைத்துக்கும்‌ உங்கள்‌ 
பால்‌ ஒரு வேண்டுகோள்‌ செய்வல்‌. என்‌ கருத்தைப்‌ பிறர்‌ 
ஏற்க வேண்டும்‌ என்பதும்‌, ஏற்குமாறு வலிந்தேனும்‌ 
உரைக்கவேண்டும்‌ என்பதும்‌ என்‌ குறிக்கோள்‌ அன்று. 
ஏற்பதும்‌ தள்ளுவதும்‌ கேட்பாரின்‌ அறிவுரிமை. வள்ளுவங்‌ 
களாக என்மனத்துப்‌ பட்டவற்றைப்‌ பிறர்‌ அறியவேண்டும்‌ 
என்பதும்‌, விளக்கம்பெற அறியுமாறு அழுத்தம்‌ பெறக்‌ 
கூறவேண்டும்‌ என்பதுமே என்‌ உள்ளக்கிடக்கை, 


ஒன்றேகால்‌ மணிப்பொழுது பொறுமையொடும்‌ 


ஆர்வத்தொடும்‌ வீற்றிருந்து, ஆசான்‌ கருத்துக்களைச்‌ 
செவிமடுத்த உங்கட்குப்‌ பெருநன்‌ றி யுடையேன்‌. 


வ.--23 [2] 


12. வாய்மை நெஞ்சம்‌ 


வாய்மைக்‌ குறிக்கோள்‌ உடையீர்‌! 


நன்றி வணக்கம்‌. வரையறுத்தபடி, இக்காள்‌ மாலை. 
நிகழ்வது பன்னிரண்டாவது இறுதிப்‌ பொழிவு. “வாய்மை 
கெஞ்சம்‌' என்பது இற்றைப்‌ பொருள்‌. வள்ளுவப்‌ 
பண்புகளைக்‌ கேட்டற்கென்றே ஈண்டு வந்து, முதல்‌ 
நாட்போல எல்லாநாளும்‌ விருப்போடு இருந்து, உடன்‌ 
பிறந்தேனை ஊக்கப்படுத்திய நும்‌ அனைவர்க்கும்‌ தனித்தனி 
கன்‌ றியுடையேன்‌; வாழ்த்து வழங்குவேன்‌. 


உலதிற்கு ஒரு ஈன்மை செய்பவன்‌ அதன்‌ பயனாய்த்‌ 
தனக்குப்‌ பல நன்மை வரக்‌ காண்கின்றான்‌. . பிறகலம்‌ 
பேணுவது ஒரு ஞான்றும்‌ தன்னலத்தை மாய்ப்ப 
இல்லை; தன்‌ வாழ்வைப்‌ பெருக்குமேயன்றிச்‌ சிறுக்குவ 
இல்லை. “தாம்‌ இன்புறுவது உலகு இன்புறக்‌ கண்டு 
காமுறுவர்‌ கற்றறிந்தார்‌ (399) என்பது தன்னலப்‌ 
பேறு காட்டும்‌ குறள்‌. நுங்கட்கு வள்ளுவ விளக்கம்‌ 
செய்வதாகப்‌ போந்து, என்‌ அறிவைப்‌ புதுக்கெ 
கொண்டேன்‌. வாழ்க்கை நுண்கூறுகளைக்‌ கேட்பார்க்கு 
எடுத்துரைக்குமாப்போல, புல்லறிவால்‌ கேளாது 
கெட்ட என்‌ பேதை நெஞ்சுக்கு இடிப்புரை செய்தேன்‌. 
செய்க, முயலுக, கற்க, தெளிக, துணிக, ஓழுகுக 


வாய்மை நெஞ்சம்‌ - 355 


என்று முன்னிலைப்‌ படுத்துமாப்‌ போலத்‌ தன்னிலைப்‌ 
யடுத்திக்கொண்டேன்‌. காலவறிவும்‌ வினைத்‌ துணிபும்‌ 
நெஞ்சரமும்‌ உள்ளத்‌ தூய்மையும்‌ வாய்மை கோரும்‌ 
இடையறா ஒழுக்கமும்‌ உடையாரே பிறர்‌ உள்ளத்தும்‌ 
வாழ்வார்‌; பேதைமையும்‌ மடியும்‌ பொய்யும்‌ பற்றினாரோ 
தன்னுள்ளத்தும்‌ சாவார்‌ என்ற அறமெல்லாம்‌ புறத்தார்க்‌ 
குச்‌ சொல்‌.லுமாப்‌ போல, என்னைப்‌ படர்க்கையாக நிறுத்தி 
என்‌ அகத்துக்குக்‌ கற்பித்தவை. *வள்ளுவம்‌ பற்றி உரை 
தொடுத்த இவன்‌ வினைவேறு சொல்வேறு பட்டான்‌; 
முரணிப்‌ பொய்த்து மடிந்தான்‌; என்னைகொல்‌?' எனப்‌ 
பிறர்‌ ஈகைக்குமாறும்‌ இழிக்குமாறும்‌ ஈடந்துகொள்ளாதே! 
முன்னறிவுடையவனாய்‌ ஒழுகு! ஒழுகு! என்று என்‌ 
நெஞ்சிற்கு யான்‌ அடிக்கடி உரம்‌ போடுவதுண்டு; சூடு 
பிறப்பிப்பது உண்டு; அச்சம்‌ ஊட்டுவது உண்டு. பலர்‌ 
அறியச்‌ செய்த வள்ளுவப்‌ பொழிவுகளால்‌, உண்மை 
விளம்பின்‌, யான்‌ என்‌ வாழ்க்கைக்கு ஒழுக்க மெய்வேலி 
கட்டிக்கொண்டேன்‌. பேரன்பினராய நும்‌ நல்லூழால்‌ 
நான்‌ பெறப்பெற்ற பயன்‌ இது. 


இன்னும்‌ ஒரு மணிப்‌ போழ்தில்‌ இக்‌ கூட்டம்‌ நிறை 
வெய்தும்‌; அதன்பின்‌ நாமெல்லாம்‌ தத்தம்‌ ஊருக்குச்‌ 
"செல்வான்‌ பிரிவோம்‌ என்று எண்ணுங்காலைக்‌ கவலுணர்ச்சி 
முூளைக்கின்றது. கூடலும்‌ பிரிதலும்‌ உலகியல்பு என்றால்‌, 
கூடுங்கால்‌ உவத்தலும்‌ பிரியுங்கால்‌ இரங்கலும்‌ உலகியல்பு 
இல்லையா? பிறந்த குழந்தையால்‌ பெற்றோர்க்குள்‌ அன்பும்‌ 
,பிணிப்பும்‌ நீளுமாப்‌ போல, திருக்குறளால்‌ ஈம்‌ உறவு 
வளர்தலல்லது தளர்தல்‌ இல்லை. ஒத்த வள்ளுவ உணர்ச்சி 
யால்‌ நம்‌ உள்ளங்கள்‌ கிழமை கொண்டுவிட்டன. ஆதலின்‌, 
முகப்பழக்கத்துக்கு வாய்ப்பில்லையே என்று அத்துணை 
வருந்த வேண்டா. 

[2 


356 வள்ளுவம்‌ 


அறிவுப்‌ பசியாலும்‌, ஆர்வத்துடிப்பாலும்‌, அமைதி 
யீருப்பாலும்‌ இலங்கையர்‌ போல்‌ வள்ளுவ அவையினர்‌ 
தமிழகத்தின்‌ பண்பு நிலையைப்‌ பன்மடங்கு உயர்த்தி 
விட்டனர்‌ என்பது காண யார்க்குத்தான்‌ உவகை பூவாது? 
பல்லாயிர மக்கள்‌ குறளொன்று கையொன்றாய அறிவுக்‌ 
காட்சியைக்‌ கானும்‌ பேறுடைய எவர்தாம்‌ இறும்பூது 
எய்தார்‌? திண்ணிய தூய எண்ணம்‌ செயலாகித்‌ தீரும்‌ 
என்று கண்சான்றாக அறிந்தேன்‌. தமிழர்தம்‌ மறைந்த 
ஆற்றல்‌, ஆரப்பா மொகஞ்சோதரைப்‌ புதைபொருள்‌ 
போல வெளிப்படக்‌ கண்டு மனங்குளிர்ந்தேன்‌. குறள்‌ 
படியாது கொன்னே கழித்த நாட்களைக்‌ குறித்துப்‌ 
பின்னிரங்‌கக்‌ கொண்டிராது, நம்முட்‌ பலர்‌ செய்த அருஞ்‌. 
செயலைக்‌ கேண்மின்‌! 

நாளொன்றுக்கு 133 குறள்கள்‌--266 அடிகள்‌-- 
பொருட்‌ குறிப்போடு கற்பது; 1330 குறள்களையும்‌ பத்து 
நாளில்‌ ஒரு வெள்ளோட்டம்போல்‌ முடிப்பது என்று ஓர்‌ 
உயர்சிறு திட்டம்‌ வகுத்துக்‌ கொண்டு, இங்குக்‌ குழுமி 
யுள்ளோருள பலர்‌, திருக்குறட்‌ பனுவல்‌ முழுதும்‌ சிறக்‌ 
கணித்த பார்வை செய்திருக்கன்றனர்‌ காண்‌. இக்‌ கன்னி 
மூயற்சி வரவேற்கத்‌ தகுவது; வளர வேண்டுவது. ஒரு 
திருமணம்‌ என்றால்‌, ஒரு விழா என்றால்‌, ஓரிழவு என்றால்‌, 
ஓரு திங்கட்குமேல்‌ இரவு பகல்‌ கழிப்பர்‌ ௩ம்‌ நாட்டு மக்கள்‌. 
இப்‌ புறத்துடிப்பு கல்வித்‌ துடிப்பாக மாறக்‌ கண்டிலம்‌. 
இன்று காணப்‌ பெற்று வளர்க! வாழ்க! என்று உவக்‌ 
கின்றோம்‌, பக்கத்துப்‌ பெரியோர்கள்‌ குறள்‌ படிக்கக்‌ 
கேட்டு, ஈராட்டை மூவாட்டைப்‌ பச்சிளங்‌ தமிழ்க்‌ குழவி 
களுங்‌ கூட, மழலை கலந்து தருக்குறட்‌ பகுதிகளை இசைக்‌ 
இன்றன, கேளீர்‌! நாட்டுக்கும்‌ ஈம்‌ மொழிக்கும்‌ இஃதோர்‌ 
நல்லூழ்‌. ஆரா வேட்கையால்‌ உந்தப்பட்டுத்‌ திருக்குறளை 
இவண்‌ வேகத்திற்‌ கற்றாரெல்லாம்‌, வீடு சென்றபின்‌. 


வாய்மை நெஞ்சம்‌ 357 


ஆழ்ந்து அமைந்து என்றும்‌ கற்பாராக. திருக்குறளைக்‌ 
கற்கும்‌ ஈன்‌ மக்கள்‌ மறவாது குறிக்கொள்ளத்தக்க 
முறைகள்‌ நான்கு உள. 

1. மூலத்‌ திருக்குறள்‌ முழுமையும்‌ (உரைகட்கு 
அடிமைப்படா து) கற்றல்‌. 

2. திருவள்ளுவர்‌ நெஞ்ச றிந்து கற்றல்‌. 

3. கற்பவர்தம்‌ வாழ்நிலை யொடும்‌ தம்‌ காலைஙிலை 
யொடும்‌ பொருந்திக்‌ கற்றல்‌. 

4, கற்றபின்‌ நிற்க வேண்டும்‌ என்ற செயல்‌ முனைப்‌ 
பொடு கற்றல்‌. 

உலகத்து எனைப்‌ பெரிய பனுவல்களும்‌ வாழ்வின்‌ 
ஒரு கூறினையே விரித்துரைக்கின்றன. திருக்குறளோ 
ஒருவர்‌ முழுவாழ்க்கைக்கு இன்றியமையா அனைத்துத்‌ 
துறைகளையும்‌, வித்து நிலையில்‌ வேண்டுமளவு நிரந்து இனிது 
விளங்கக்‌ கூறுவது, அறம்‌ பொருள்‌ இன்பங்களும்‌, இல்லற 
து.றவறங்களும்‌, குடி படை பொருள்‌ நாடுகளும்‌, அரசு 
அமைச்சு தூது ஒற்றுக்களும்‌, பெற்றோர்‌ கணவன்‌ மனைவி 
குழந்தை சுற்றங்களும்‌, நல்குரவு இரவு மருந்துகளும்‌; 
பழமை கூடாநட்பு இரட்புகளும்‌, நிலையாமை மெய்யுணர்வு 
இறைமைகளும்‌ எனவாங்கு சொல்லப்படும்‌ கூறுகள்‌ 
அளவில. இனைய கருத்துப்‌ பரப்பை உட்கொண்டன்றே, 
“எல்லாப்‌ பொருளும்‌ இதன்பால்‌ உள' என எடுத்துக்‌ 
காட்டினார்‌ மதுரைத்‌ தமிழ்‌ நாகனார்‌. வாழ்வு வசை 
இங்ஙன்‌ பலவாதலின்‌, வள்ளுவங்களும்‌ பலவாயின என்று 
அறிக. 

அன்பகத்து இல்லா உயிர்வாழ்க்கை வன்பாற்கண்‌ 

வற்றல்‌ மரந்தளிர்த்து அற்று. (78) 

காக்க பொருளா அடக்கத்தை; ஆக்கம்‌ 

அதனினூஉங்கு இல்லை உயிர்க்கு a (122) 


958 வள்ளுவம்‌ 


நல்லாற்றான்‌ நாடி அருளாள்க; பல்லாற்றால்‌ 
தேரினும்‌ அஃதே துணை (242), 


தவஞ்செய்வார்‌ தங்கருமம்‌ செய்வார்‌ மற்றல்லார்‌ 
அவஞ்செய்வார்‌ ஆசையுட்‌ பட்டு (266) : 


அன்பும்‌ அடக்கமும்‌ அருளும்‌ தவமும்‌ என்றவாறு 
அதிகாரந்தோறும்‌ எடுத்துக்கொண்ட பொருளைச்‌ சிறப்பித்து 
மொழிவது திருக்குறள்‌ வழக்கு. இவ்வறமெல்லாம்‌ 
தலைசான்றன என்பதில்‌ ஐயமில்லை. மக்கட்‌ பெருவாழ்வுக்கு 
அறம்‌ ஒவ்வொன்றும்‌ வேண்டும்‌ என்ற தெளிவாலும்‌.. 
ஓரறம்‌ பிழைப்பின்‌, பிற அறங்களின்‌ நலமுழுதும்‌ 
அழிதலஞ்‌ செய்யும்‌ என்ற அச்சத்தாலும்‌, எல்லா 
அறத்தையும்‌ இடந்தோறும்‌ தனித்தனி யாப்புறுத்துவா” 
ராயீனர்‌; எனினும்‌, அறப்பன்மை கரையும்‌ வள்ளுவர்‌ 
செயலொன்று வேண்டும்‌ நெஞ்சினர்‌. எங்ஙன்‌ சொல்லினால்‌ 
மனம்‌ தொழிற்படும்‌ என்று அங்கன்‌ நாடிபிடித்துச்‌ 
சொல்லும்‌ திறப்பாட்டினர்‌. பத்து வினாக்களுள்‌  ௩ீ்‌ 
விரும்பிய கான்‌கற்கு விடை வரைக என்று விழைவுடன்‌: 
அளிப்பின்‌, எந்கான்‌கனை எடுப்பது என மாணாக்கன்‌ மலைக்‌... 
கின்றான்‌. ஒரு வினாவிற்கு விடையெழுதி அரைவழி சென்ற 
பின்‌, கருத்து ஓட்டமின்றி எழுதியதை அடித்து மற்றொரு. 
வினாமேல்‌ அவாவுகின்றான்‌. கருவூலக்‌ கதவைத்‌ திறந்து. 
விட்டு, “ரீ வேண்டியாங்கு வாரிக்‌ கொள்‌” என்றால்‌ 
பேரவரப்‌ பிடித்த ஒரு கொள்ளைக்காரனுக்கும்‌, சிறந்த எப்‌: 
பொருளை முதலிற்‌ பற்றுவது என மனம்‌ ஊசலாடுமேயன்‌ றி... 
செயல்‌ உடனே தோற்றாதுகாண்‌ ; ஆகலின்‌ அறம்‌ பலநுவலும்‌ 
வள்ளுவர்‌, திருக்குறள்‌ கற்பவர்‌ மலையாதபடி, உடனடி 
செயலறம்‌ ஒன்று விதந்து சுட்ட எண்ணினார்‌. வாழ்க்‌: 
கைக்‌ கூறுபல ,மொழியும்‌ செயலாசான்‌ ௩ம்‌ நெஞ்சக்‌: 


வாய்மை நெஞ்சம்‌ 359 


களத்துச்‌ சட்டெனப்‌ பதியுமாறு, ஓர்‌ அறவித்து அழுத்த 
விரும்பினார்‌. கற்கும்‌ யாரொருவர்‌ மனத்தும்‌ துண்ணெனத்‌ 
தைக்குமாறு, தம்மையே சான்று வைத்து, 


யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை; எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ நல்ல பிற (300) 


எனத்‌ தற்சான்று நடையில்‌ ௨ ண்மைமக்‌ குறள்‌ 
யாத்தார்‌. 


“யரம்‌'என்‌ற ஈடைப்பட்ட குறள்‌ இன்‌. னும்‌ இரண்டுள- 
நாம்‌ பெற்ற அறிவுப்‌ பிறப்பின்‌ தனிப்பேறு சுட்ட வேண்டி, 
“பெறுமவற்றுள்‌ யாம்‌ அறிவதில்லை (61) என்றார்‌. 
சிறப்புடைய பிறப்பு எடுத்தும்‌, வாழ்க்கையில்‌ பிறப்பிற்கு 
உரிய ஒழுக்கம்‌ இல்லாதார்‌ உள்ளத்தால்‌ கயவர்‌ என்று 
கீழ்மை காட்டுவான்‌, *அவரன்ன ஒப்பாரி யாம்‌ கண்டது 
இல்‌' (1071) என்ப. இவ்விரு குறள்களும்‌ ௩ம்‌ பிறப்பின்‌ 
மேல்‌£ழ்‌ நிலையை நினைவுறுத்தி நிற்ப, *யாம்‌ மெய்யாக 
கண்டவற்றுள்‌” என்ற குறளன்றோ, கம்‌ பிறப்பொழுக்கம்‌ 
இதுவென அறிவுறுத்துகன்றது. எனவே, அறிவு வாய்த்த 
நாம்‌ பொய்யாது ஒழுகும்போது, மக்கட்‌ பிறப்பினர்‌ 
ஆவோம்‌; வஞ்சித்து நடக்கும்போது, கயவர்‌ என்னும்‌ 
மக்கட்‌ போலியர்‌ ஆவோம்‌ என்பது ஆசான்‌ நெஞ்சம்‌; 
ஆதலின்‌, வள்ளுவத்துள்‌ வள்ளுவமாவது வாய்மை என்று 
ஒழுகுக! செயல்‌ நெஞ்சம்‌ என்று முதற்பொழிவில்‌ கண்ட 
வள்ளுவர்‌ நெஞ்சமாவது வாய்மை நெஞ்சம்‌ எனப்‌ பற்றுக! 
இவ்வுயிர்‌ நிலையை உள்ளவாறு அறிந்து, இவ்வகைக்கு 
*வாய்மைக்‌ கழகம்‌' என மெய்ப்பெயர்‌ அமைத்த மன்ற 
உறுப்பினர்களை நாம்‌ பாராட்டுகன்றோம்‌. 

இ 


360 வள்ளுவம்‌ 


பொய்யில்‌ புலவர்‌ தற்சான்று நடையில்‌ வாய்மை 
யொழுக்கத்தை இன்னணம்‌ வற்புறுத்துவானேன்‌? 
வாய்மையோடு ஓத்த நல்ல அறம்‌ பிறிதொன்றும்‌ இல்லை 
எனத்‌ தனியழுத்தம்‌ செய்வானேன்‌? அறங்களுள்‌ அதற்கு 
வந்த முதற்பெருமை என்கொல்‌? அதனால்‌ உலகிற்கும்‌ 
ஒருவற்கும்‌ விளையும்‌ பெரும்பயன்‌ என்ன? இவை நம்‌ 
ஆய்வுக்கு உரியன. 


மக்கட்‌ பிறப்பிற்கே வாய்த்த தனியுடைமைகள்‌ 
மூன்றுள. நினைவு, அறிவு, சொல்‌ என்பன அவை. 
அவற்றுள்‌ நினைவும்‌ அறிவும்‌ அகம்பற்றியன; சொல்லோ 
அகமும்‌ புறமும்‌ பற்றியது. ஒருவன்‌ நினைவு அறிவுகளைப்‌ 
புறத்தோர்க்குப்‌ புலனாக்கும்‌ ஒரு முதற்‌ கருவி மொழியாகும்‌ 
மொழியால்‌ உலகம்‌ விரைந்து இயங்குகின்றது; மக்கள்‌ 
கூட்டுறவும்‌ பல்‌துறையாகப்‌ பரந்து வளர்கின்றது. ஞாலம்‌ 
பன்னூறாயீரம்‌ ஆண்டுகள்‌ வளர்ந்தபின்னர்‌ தான்‌, மக்கட்கரு 
தோன்றியது. மக்கட்‌ பிறப்பு எத்‌ துணையோ பல்லாயிரம்‌ 
ஆண்டுகள்‌ நிலைத்துப்‌ பெருகிய படிமுறை வளர்ச்சிக்‌ 
கூர்மைக்கு அப்புறந்தான்‌ மொழிக்கரு புலனாயிற்று. இற்றை 
மனிதன்‌ முற்கூறிய முவ்வுடைமைகளோடும்‌ பிறக்கின்றான்‌. 
ஈம்‌ பண்டைத்‌ தொல்பாட்டனோ எனின்‌, நினைவு அறிவு 
என்றும்‌ உடைமை இரண்டே பெற்றிருந்தான்‌. மொழி 
என்பது பின்னர்ச்‌ சேர்ந்த புதுவுடைமை; நினைவும்‌ அறிவும்‌ 
ஆய காதலர்கள்‌ பெற்று விடுத்த நாகரிகக்‌ குழவி. பிறந்த 
குழந்தை பெற்றொரை வளர்க்குமாப்போல, மொழி இன்று 
மக்களின்‌ நினைவறிவுகளை வளர்க்கின்றது. நினைத்த ற்கும்‌ 
அறிதற்கும்‌ பிறர்‌ தொடர்பு வேண்டுமாறில்லை. அவை 
ஒருவன்‌ தன்னைப்‌ பற்றியன. மக்கள்‌ கூட்டுறவு இல்லாக்‌ 
காலும்‌, ஒருவன்‌ எண்ணுகன்றான்‌; அறிகின்றான்‌. 
சொல்லோ எனின்‌, பிறரொடு உறவாடுங்கால்‌ வெளிப்‌ 


வாய்மை நெஞ்சம்‌ 361 


படுவது. தானே தனக்குள்‌ பேசிக்‌ கொள்வது இல்லை” 
அங்ஙன்‌ பேசுவது தன்னிலைப்‌ புறமொழி என்னும்‌ நாடக 
வழக்கு அகுமன்றி, நடைமுறை வழக்கு ஆகாது, ௩ம்‌ 
எண்ணத்தை மற்றையோர்‌ அறிவான்‌ ஆளப்படுவது 
மொழி. அஃது ஓர்‌ அகப்புறக்‌ கருவி. ஆதலின்‌, தன்னைப்‌ 
பற்றிய நினைவறம்‌ அறிவறங்களைக்‌ காட்டினும்‌, 
தன்னையும்‌ உலகத்தையும்‌ பற்றிய சொல்லறத்தை “வாய்‌ 
வையின்‌ நல்ல பிற இல்லை (300) என்று எதிர்‌ மறுத்து 
நிறுவினார்‌. 


சினத்தல்‌, கள்ளல்‌, கொல்லல்‌, தியசெய்தல்‌ முதலாய 
உணர்ச்சிக்‌ குற்றங்கள்‌ அஃறிணைக்கும்‌ பொதுவின; சொல்‌ 
பற்றிய குற்றங்களோ உயர்‌ திணைக்கே உரியன; ஆகலான்‌, 
இனியவை கூறல்‌, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, 
வாய்மை, சொல்வன்மை, அவையறிதல்‌, அவையஞ்சாமை 
என முழு முழு அதிகாரமாகச்‌ சொல்லறம்‌ விளம்புவர்‌. 
அவற்றான்‌ அமையாது, பிறதலைப்பு அதிகாரங்களுள்ளும்‌ 
-சொற்றூய்மை பேசுவர்‌. அடக்கமுடைமைக்கண்‌, யா காவா 
ராயினும்‌ நா காக்க! (127); அமைச்சின்‌ கண்‌, 
“ஒரு தலையாச்‌ சொல்லலும்‌ வல்லது' (934); தூதின்‌ கண்‌, 
“தொகச்‌ சொல்லித்‌ தூவாத நீக்கி நகச்‌ சொல்லி' 
(685); குடிமைக்கண்‌, “குலத்திற்‌ பிறந்தார்‌ வாய்ச்‌ 
சொல்‌' (959) என்று வருவன பல. தன்னை ஏய்த்துக்‌ 
கொள்ளா வாய்மைப்‌ பேராளன்‌ புறங்கூறான்‌ ; 
வையான்‌ ; பிறர்‌ இழிபுகளைச்‌ சொல்லி மூழான்‌ ; 
கண்டவாறு உளறான்‌; கள்ளான்‌; வெகுளான்‌. புறங்கூறி 
னும்‌ களவாடினும்‌ தலைகுனிந்து காளை ஒப்ப வேண்டும்‌ 
என்று அஞ்சி, அறிவுடையனாய்க்‌ குற்றம்‌ புகுதாமற்‌ 
காத்துக்‌ கொள்வான்‌. பிறர்‌ வினாவியகால்‌, “அம்‌ ; 
செய்தேன்‌' எனத்‌ துணிந்து ஒப்ப வரும்‌ பொய்யா 
.வினைகளையே ஆற்றுவான்‌; சிறுமையுள்‌ நீங்கிய சொற்‌ 


362 வள்ளுவம்‌ 


களையே உரைப்பான்‌. அழுக்காறாமை முதலிய மனவறங்‌ 
களும்‌, மெய்யுணர்தல்‌ முதலிய அறிவறங்களும்‌, இனியவை 
கூறல்‌ முதலிய பிற சொல்லறங்களும்‌, உடலுக்கு அனைத்து 
உரமூம்‌ நல்கும்‌ பால்போல, வாய்மையறம்‌ ஒன்றினால்‌ 
உளவாம்‌ ஆதலின்‌, இல்லை எனைத்தொன்றும்‌ வாய்மையின்‌ 
நல்ல பிற (300) எனவும்‌, “எல்லா அறமும்‌ தரும்‌' (296): 
எனவும்‌ நிகரின்மை சுட்டினார்‌. 


ஆரியப்‌ பெருமகன்‌ வெறுத்துக்‌ கடிந்த குற்றங்களுள்‌ 
தலையாயது வஞ்சகம்‌. மாந்தர்பலர்க்கு அறிவும்‌ வஞ்சனையும்‌ 
உடன்வளரக்‌ காண்கின்றோம்‌. பல சூழ்ச்சிகள்‌ புரிந்து 
தப்பித்துக்‌ கொள்பவனையே அறிவுடையான்‌ என்பது 
உலகப்‌ பெருவழக்கு. அறிவுக்‌ கூர்மையால்‌ தூய புது 
நெறிகண்டு வாழ விழையாது, வஞ்சித்து வாழவே மனிதன்‌ 
அவாவு8ன்றான்‌. பலர்‌ கம்பிக்கைக்கு உரிய இடமெல்லாம்‌ 
வஞ்சித்தற்கு உரிய இடங்களாய்‌ வீடுகன்றன. இஃதோர்‌ 
மாறா உலகச்‌ சூழல்‌. தன்னல அறிவுக்‌ கொடியர்கள்‌ இப்‌ : 
பொது வியற்கைமேல்‌ வைத்து மக்களைச்‌ குதாடுகன்றார்கள்‌ . 
“தெளிந்தார்‌ இல்‌ தீமை புரிந்து ஓழுகுவார்‌' (143), “மனத்‌ 
தது மாசாக மாண்டார்‌ நீராடி மறைந்து ஒழுகும்‌ மாந்தர்‌” 
(278), “தவ மறைந்து அல்லவை செய்தல்‌' (274),. 
“முகத்தின்‌ இனிய நகா௮ அகத்து இன்னா வஞ்சர்‌' (824), 
“தொழுத கையுள்ளும்‌ படை ஒடுங்கும்‌ (828) என்றவாறு, - 
நம்பிக்கைக்‌ கட்டடத்துள்‌ தீய அகப்பாம்பு நுழைந்து குடி 
கொள்ளும்‌ கரவுகனை யெல்லாம்‌ வெளிப்படுத்தி யருளினார்‌. 


வஞ்சனைக்குத்‌ தஞ்சமாகும்‌ பிறவிடங்கள்‌ உடனே 
மேற்கொள்ளவாரா; கொள்ளற்குச்‌ சிறிது காலமும்‌ 
முயற்சியும்‌ வேண்டும்‌. சொல்லோ, எண்ணிய அளவில்‌ 
யார்‌ வஞ்சிப்புக்கும்‌ வளைந்து கொடுப்பது; கருதியபடி 


வாய்மை நெஞ்சம்‌ 363: 


மாற்றம்‌ உறுவது, “எலும்பில்லா கா எதுவும்‌ பேசும்‌ 
என்பது பழமொழி. உலக நடப்புக்கு இன்றியமையா 
மொழி வாயுடைய ஒவ்வொருத்தன்‌ சூழ்ச்சிக்கும்‌ ஈனி' 
எளிதாய்ப்‌ பற்றுக்‌ கோடாதலை உணர்ந்தார்‌ வள்ளுவர்‌: 
ஒருவன்‌ யாதினை வெளிப்படுத்தக்‌ கருதுகன்றான்‌; அக்‌ 
கருத்தைக்‌ காட்டுவது சொல்‌. உண்மை கூறும்‌ 
கருத்‌ தினனாயின்‌ சொல்‌ உண்மையைக்‌ காட்டும்‌. 
பொய்ம்மை வெளியிடும்‌ கருத்தினனாயின்‌, சொல்‌ அக்‌ 
கருத்தனையே பயக்கும்‌. மொழி என்பது நெஞ்சூர்‌ தியன்று; - 
கருத்தூர்‌தி. இவ்வியல்பினை மக்கள்‌ மறந்தொழிப. சொல்‌ 
ஒருவன்‌ உள்ளம்‌ காட்டும்‌ பதிவுக்‌ கருவி என்று முற்றும்‌: , 
நம்புப. 


நாம்‌ அளவிலா மக்களொடு நாள்தொறும்‌ பழகு: 
கின்றோம்‌; அளவிறந்த செய்திகளை நாள்தொறும்‌ கழ்‌: 
கின்றோம்‌. பழகும்‌ ஒவ்வொருத்தர்‌ கூற்றையும்‌, கற்கும்‌ 
ஓவ்வொரு செய்தியையும்‌ ஆராய்ந்து கோடல்‌ என்பது கடை 
போகும்‌ செயலா? தலைசிறந்த முயற்சியாளர்க்கும்‌ முடிவது 
கொல்லோ? உலகத்துப்‌ பலர்‌ நல்லவர்கள்‌ என்றும்‌, பல: 
செய்திகள்‌ உண்மையன என்றும்‌, சொல்‌ பெரும்பாலும்‌; 
சொல்லியவன்‌ உள்ளங்காட்டுவது என்றும்‌ ஈம்பிக்கைபற்றித்‌: 
தான்‌ மக்கள்‌ யாரும்‌ வாழ்க்கை நடத்தல்‌ வேண்டும்‌. 
“எப்பொருள்‌ யார்யார்‌ வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ ' 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு” (423) எனப்‌ பகுத்தறிவு 
வலியுறுத்திய ஆசான்‌, “கேள்விப்‌ பொருளோ பலப்பல; 
அவ்வனைத்து மேலும்‌ அறிவோட்டம்‌ செலுத்துதல்‌ 
இயலுவதன்று' எனக்‌ கருதினார்‌. “ஆராய்ந்து காண்‌” என்று: 
கேட்பார்க்கு அறிவறைவதைக்‌ காட்டினும்‌, “பொய்யாது 
சொல்‌' என்று கேட்கச்‌ செய்வானுக்கு - சொல்லும்‌ 
ஒருத்தனுக்கு - ஒழுக்கம்‌ ஊட்டல்‌ ஈன்றும்‌ எளிதும்‌ எனத்‌: 
துணிந்தார்‌. நீர்த்‌ தேக்கத்தைத்‌ திறப்பவன்‌ தூய்மை: 


364 வள்ளுவம்‌ 


செய்து வீடுப்பானேல்‌, குழாய்‌ தோறும்‌ பிடிக்கும்‌ மக்கள்‌ 
தண்ணீர்‌ நலம்‌ பற்றிக்‌ கவலை கொள்ளார்‌ அன்றோ? 
ஆதலின்‌, அறிவாகுக; பிறவறமாகுக. அவ்வெல்லாம்‌ 
கெஞ்சம்‌ என்னும்‌ முதல்‌ நிலத்தைத்‌ தூய்மை செய்யும்‌ 
வாய்மை யொழுக்கத்துக்கு முன்‌ நில்லா என்ற தெளிவால்‌, 


யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை; எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ ௩ல்ல பிற (300) 


என அதிகாரச்‌ சொற்களால்‌ அகப்புற அறம்‌ விளம்பினார்‌. 
*அகந்தூய்மை வாய்மையாற்‌ காணப்படும்‌' (298), 
“தூஉய்மை என்பது அவாவின்மை; மற்றது வாஅய்மை 
வேண்டவரும்‌' (364) என்பன வாய்மையின்‌ முதற்‌ பயன்‌ 
சுட்டும்‌ குறள்கள்‌. சொல்வான்‌ ஒருவன்‌ தன்‌ உள்ளத்தாற்‌ 
பொய்யாது ஓழுகன்‌, கேட்கும்‌ உலகத்தார்‌ பலர்‌ 
உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌ ஆவான்‌ (294) என்பது 
வள்ளுவப்‌ புகழ்‌. 


தன்பிறப்புக்கே வாய்த்த சொற்கருவியைத்‌ தன்‌ 
பிறப்புக்கே உரிய நினைவு காட்ட ஆளாது, தன்‌ பிறப்புக்கே 
உரிய அறிவுத்துணை கொண்டு மனிதன்‌ எண்ணத்தையும்‌ 
மொழியையும்‌ கண்டவாறு அலைக்கழிவு செய்கின்றான்‌: 
உண்மை கூறுவதால்‌ தனக்கு ஈன்மை வரும்‌ எனத்‌ 
தோன்றின்‌, நெஞ்சினை மறிக்காது வாய்மை பேச அறிவு 
விரும்புகின்றது. வாய்மையால்‌ தனக்குத்‌ இமை வருமெனக்‌ 
கருதினும்‌, பொய்ம்மையால்‌ நன்மை வருமெனத்‌ 
தோன்றினும்‌, உண்மை நெஞ்சினை இடைமறித்து, அறிவு 
பொய்பேசப்‌ புறப்படுகன்றது. மக்கள்‌ முழுக்க முழுக்கத்‌ 
தன்னலத்தைப்‌ பிறகலம்‌ போலச்‌ சொல்லும்‌ அறிவுத்‌ 
அறையில்‌ வளர்ந்து விட்டனர்‌; ஆதலின்‌, அன்னோர்‌ மொழி 
அரய்மையா? பொய்ம்மையா எனக்‌ காண்டல்‌ அரிதரிது. 


வாய்மை நெஞ்சம்‌ 3965: 


மனத்துக்கும்‌ சொல்லுக்கும்‌ இடை நின்று, அறிவு, . 
வழக்கறிஞன்‌ போலப்‌ பல பொய்‌ இழைக்கின்றது.. 
இவ்வறிவுக்‌ குறுக்€ட்டை ஆசான்‌ விரும்பவில்லை. மனத்‌ 
தொடு (அறிவொடு அன்று) வாய்மை மொழியின்‌' (295), 
'உள்ளத்தாற்‌ பொய்யாது ஒழுகன்‌' (296) என மன மொழி 
நேரடித்‌ தொடர்பு வேண்டுவது வள்ளுவம்‌. அறிவோடு 
பேசுங்கால்‌ சொல்‌ எனப்படுவது மனத்தோடு பேசுங்கால்‌ 
வாய்மை எனப்படும்‌, சொல்‌ அறிவு வெளியீடு என்றும்‌, 
வாய்மை நெஞ்சு வெளியீடு என்றும்‌ வேற்றுமை காண்க... 
இதனால்‌ அன்றோ, சொல்‌ வணக்கம்‌ ஒன்னார்கண்‌ 
கொள்ளற்க” (827), “மனத்தின்‌ அமையாதவரை 
எனைத்தொன்றும்‌ சொல்லினால்‌ தேறற்பாற்றன்று' (825) 
என்றார்‌. 


பிறர்‌ அறிய மெய்யனாதல்‌ தஞ்சம்‌ எளிது. ஏன்‌? பிறர்‌ 
என்பார்‌ பலதிறப்பட்டவர்‌. ஓவ்வொரு செய்திக்கும்‌ 
ஞாலத்து இருவேறு கட்சியீனர்‌ இருப்பர்‌. தமக்கு வேண்டா 
ஒரு சாரார்‌ உண்மையென ஒப்பினர்‌ என்பதற்காகவே, . 
பொய்யென முன்‌ வந்து நிறுவுவார்‌ பிறிதொரு சாரார்‌. 
ஒருவன்‌ உள்ளோட்டத்தை நுணுகி அறியும்‌ பெற்றிமை 
புறவுலகிற்கு இல்லை காண்‌. அதனால்‌ அன்றே, கொலையாளி 
களவாளிகள்‌ மன்றேறியும்‌ விடுதலை பெறுப. குற்றஞ்‌ 
செய்யாதார்‌ மன்றுக்கு இழுக்கப்பட்டுத்‌ தண்டம்‌ உறுப, 

பொய்யுடை ஒருவன்‌ சொல்வன்‌ மையினால்‌ 

மெய்போ லும்மே மெய்போ லும்மே 


மெய்யுடை ஒருவன்‌ சொலமாட்‌ டாமையால்‌ 
பொய்போ லும்மே பொய்போ லும்மே 


என்று நறுந்தொகைப்‌ பாக்கள்‌ அறியா உலகப்‌ பேதை 
யியல்பை நாம்‌ அறியச்‌ செய்வன. ஊர்‌ ஓப்புக்‌ கொள்வது ' 


ஆ 


-366 வள்ளுவம்‌ 


, மெய்‌, கொள்ளாதது பொய்‌ என்றோ; தனக்கு ஈன்மை 
தருவது மெய்‌, தீமை தருவது பொய்‌ என்றோ எண்ணி 
மயங்கா வேண்டா. தன்‌ நெஞ்சு அறிந்த செய்தி மெய்‌” 
என்பதும்‌, அங்கன்‌ அறிந்ததை மறைப்பதும்‌ மிகுப்பதும்‌, 
குறைப்பதும்‌ திரிப்பதும்‌, தன்‌ நெஞ்சு அறியாததைப்‌ 
புனைந்து படைத்து மொழிவதும்‌ எல்லாம்‌ (பொய்‌' என்பதும்‌ 
வள்ளுவ இலக்கணம்‌. “தன்‌ நெஞ்சு அறிவது பொய்யற்க” 
(293) என்பது வாய்மை உறைவிடன்‌. யாம்‌ மெய்யாக்‌ 
கண்டவற்றுள்‌ என ஆசான்‌ தற்சான்று கடையில்‌ 
கூறியதன்‌ நோக்கம்‌, வாய்மை யொழுக்கமாவது ஊர்ச்‌ 
சான்று பற்றி நிற்பதன்று; ஒருவன்‌ தன்‌ மனச்சான்று 
பற்றியது என்று அறிவுறுத்தற்கு என்க. “பொய்யாமை 
பொய்யாமை ஆற்றின்‌” (297) எனத்‌ தன்மை சுட்டுவர்‌. 
தான்‌ கெஞ்சுணரக்‌ கண்ட மெய்யையும்‌ பொய்யையும்‌, 
பிறர்‌ பொய்யென மெய்யென மாறிக்‌ கூறி எதிர்ப்பினும்‌ 
அஞ்சி வழி மொழியாது, மனச்சான்று கொல்லாது 
உள்ளத்தாற்‌ பொய்யாது ஒழுகும்‌ உரவோனே, வாழினும்‌ 
சாவினும்‌, உலகத்தார்‌ உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌ 
ஆவான்‌ என்பது வள்ளுவக்‌ குறிப்பு. 


“தன்‌ நெஞ்சு அறிவது பொய்யற்க' (293) என்ற 
நெஞ்சுச்‌ சுட்டில்‌, பிறிதொரு குறிப்பும்‌ உண்டு, வாய்‌ 
மைக்கும்‌ பிறப்பிடன்‌ மனமேயன்‌ றி, அறிவு அன்று. மனத்‌ 
தூய்மை அழியாதும்‌ மாறாதும்‌ இருக்கவேண்டும்‌ நிலைப்‌ 
பொருள்‌. அறிவோ எனின்‌, ‘அறிதோறு அறியாமை 
கண்டற்றால்‌' (1110) என்றபடி, அழிந்து மாறிச்‌ செல்லும்‌ 
வளர்ச்சிப்‌ பொருள்‌. யாரும்‌ முழுத்தூய்மை பெறமுடியும்‌; 
முற்றறிவு உடையராதல்‌ இல்லை. அறியாமையன்‌ பேதை 
எனப்படுவானேயன்‌ றிப்‌ பொய்யன்‌ எனப்படான்‌; மனமாசு 


வாய்மை நெஞ்சம்‌ 367 


அடையவன்போல, ஒமுக்கமிலான்‌ எனப்படான்‌. அறியா 
அதை அறிந்தாக, அறிந்ததை அறியாததாகத்‌ தரித்து 
மொழியும்‌ மனநிலையிற்றான்‌ பொய்ப்‌ பெயர்‌ சுட்டப்‌ 
படுவான்‌. (*கற்றனைத்து ஊறும்‌ அறிவு” (396) 
என்பராதலின்‌, சாகுர்‌ துணையும்‌ கல்வியால்‌ வளர்ந்து மாறிச்‌ 
செல்லும்‌ அறிவு வரய்மைக்குத்‌ துணையாகுமன்றித்‌ 
தாயாகாது. மனத்தூய்மை வாய்மைக்குப்‌ பிறப்பிடன்‌; 
வாய்மை அறிவு நல்வளர்ச்சிக்குப்‌ பிறப்பிடன்‌. உள்ளொளி 
யிலிருந்து பிறக்கும்‌ வாய்மை அறியா இருளை ஓட்டவல்லது 
என்ற கருத்தானன்றே, “சான்றோர்க்குப்‌ பொய்யா விளக்கே 
விளக்கு” (299) என்று உருவகஞ்‌ செய்தார்‌. 


“எனேத்‌ தொன்றும்‌ வாய்மையின்‌ நல்ல பிற இல்லை' 
(300) என்ற பொய்யாப்‌ பெருமகன்‌ திருமொழி உயர்வு 
நவிற்சி யன்று; வலிந்துரை யன்று; மெய்யுரை யாகும்‌; 
உண்மை நடையாகும்‌. உலகம்‌ நடத்தற்கும்‌ ஒருவன்‌ வாழ்‌ 
தற்கும்‌ நாணயம்‌ இன்றியமையாதது. அரசு விதிகட்கு 
அஞ்சி நாணயமாக நடப்பார்‌ எள்ளத்தகும்‌ மிகச்சிலரே 
யாவர்‌. அரசுச்‌ சட்டங்கள்‌ உலகினைத்‌ தாங்கி நிற்கவில்லை, 
நம்பிக்கை கெடாவாறு ஒழுகும்‌ நாணயத்தார்‌ - மனச்‌ 
சான்றோர்‌, ஞாலத்திற்‌ பலராதலின்‌, உலகம்‌ நிலையாக 
இயங்குகின்றது. நாணயம்‌ குறைந்தார்‌ திலராக 
இருத்தலின்‌, இன்று அரசு விதிகள்‌ மதிப்புப்‌ பெறுகின்றன. 
.இக்குறையாளர்‌ தொகை பெருகிவீடின்‌, பண்டைச்சப்பான்‌ 
பணத்தாள்‌ போல, எனைப்பல அரசுவிதிகளும்‌ மதிப்பிழந்து 
தொலையுமன்றோ? உலகமெல்லாம்‌ தன்பால்‌ நாணயமாக 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று ஒருவன்‌ எதீர்பார்க்கிறான்‌. 
அவ்வொழுங்கை உலகமும்‌ தன்னிடமிருந்து எதிர்‌ நோக்கு 
கின்றது என்பதை மறந்துவீடுகன்றான்‌. குழந்தைகளைப்‌ 


368 வள்ளுவம்‌ 


பிறர்பால்‌ இடம்‌ பார்த்துப்‌ பொய்‌ சொல்லும்‌ அறிவுடை. 
யவராகவும்‌, தம்பால்‌ என்றும்‌ மெய்வழங்கும்‌ ஒழுக்கமுடை 
வராகவும்‌ பெற்றோர்‌ கற்பிப்ப. 


பொய்‌ என்பது உலக காணயப்‌ பெருமரத்‌ தின்‌ 
ஆணிவேரை அறுக்கும்‌ கூர்வாள்‌ என்றும்‌, பொய்க்கும்‌: 
தோறும்‌ அவ்வேரினை அறுக்கின்றோம்‌ என்றும்‌ நினைத்துப்‌ 
பார்க்க மக்கட்கு நெஞ்சில்லை. வாய்மைப்‌ பேருழவன்‌ காணய: 
வேருக்கு உரம்‌ கட்டுகின்றான்‌; கீரூற்றுகன்றான்‌; உலகத்‌. 
தனி மரத்தைக்‌ காக்கின்றான்‌. எத்துறைக்‌ கண்ணும்‌ நெஞ்சு 
கரியாக ஓழுகுபவன்‌, தன்‌ ஓரற வினையால்‌ ஆற்றும்‌ பரந்த: 
ஞாலக்‌ காப்பை மனமார நினைந்தன்றே, “அறம்‌ பிறு 
செய்யாமை செய்யாமை நன்று” (297) எனப்‌ பாராட்டினர்‌... 
எனினும்‌, மெய்யாகப்‌ பொய்யாதான்‌ எல்லா: அறமும்‌: 
செய்வான்‌ என்பது ஆசான்‌ உட்டை. “வாய்மை என்‌: 
செயற்கோள்‌' என்று நாம்‌ வாழ்க்கைக்‌ குறிக்கோள்‌ கடைப்‌ 
பீடிக்க வேண்டும்‌. பிடித்தபின்‌, உலகப்‌ பலசிக்கல்‌ 
களிலிருந்து காம்‌ விடுதலை அடைகின்றோம்‌. நம்மைப்‌ பற்றிய: 
சிக்கலுக்கு இடமின்றி, நம்மொடு பழகுவார்க்கும்‌ உலகத்‌ 
துக்கும்‌ விடுதலை வழங்குகின்றோம்‌. இங்ஙன்‌ உலகப்‌ புற: 
நாணயத்தையும்‌ ஒருத்தன்‌ ௮௧ நாணயத்தையும்‌, சூல்‌ 
கொண்ட பெண்ணின்‌ உணவுபோல, ஒருங்கு வளர்த்துக்‌ 
கரக்கும்‌ தனியாற்றல்‌ பொய்யில்‌ சொல்லுக்கு அன்றிப்‌ பிற: 
எவ்வறத்திற்கும்‌ வாய்க்கவில்லை யாதலின்‌, 

யாமெய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை; எனைத்தொன்றும்‌ 

வாய்மையின்‌ நல்ல பிற (300): 
என்ற வள்ளுவப்‌ பெருநெறி வகுத்தார்‌. 

பல்வேறு உலகச்‌ சூழ்நிலையால்‌ கொடிகள்போல்‌: 


சிக்கல்கள்‌ இயற்கையாகவே மாட்டிக்‌ கொள்கின்றன- 


ச 


வாய்மை நெஞ்சம்‌ 369 


மெய்‌ வழிச்செல்லீன்‌ அவைகள்‌ தாமாகவே பீரிந்து நீங்கிப்‌ 
போம்‌. அங்ஙன்‌ செல்லாது மக்களினம்‌ பொய்‌ 
வழிப்புகுந்து, இயற்கைச்‌ சிக்குக்களை அவிழ்க்க வாராச்‌ 
செயற்கை முடிச்சுக்களாக - கொலைவாள்‌ கொண்டு அறுக்க 
வேண்டும்‌ படுமுடிச்சுக்களாக - போட்டுக்கொள்கின்‌ றது. 
வாய்மையைப்‌ பலபடியால்‌ விளங்க விரிக்கும்‌ இவ்‌ 
வமையத்து, நம்‌ காலப்‌ போக்கைச்‌ சிறிது உடன்‌ 
எண்ணுமின்‌! இந்‌ நூற்றாண்டு செய்திப்‌ பரவல்‌ 
மிக்குடையது. செய்தி வெளியீடுகள்‌ நிீரம்பப்பெற்றது. 
ஒருவர்‌ சொற்பொழிவில்‌ தமக்கு ஏற்ற பகுதியை மட்டும்‌ 
வெளியிட்டுக்‌ கொள்வதும்‌, ம அப்பு எழுத விரும்பும்போது 
ஓவ்வாப்‌ பகுதியை மட்டும்‌ போட்டுக்கொள்வதும்‌, இடை 
ப யிடையே பிரித்துக்‌ கலைத்து வெளியிடலும்‌, சொல்லிய 
சொற்களைத்‌ தரித்து வெளியிடலும்‌, சொல்லியிருப்பர்‌ 
என்று தம்‌ எண்ணத்தை வெளியிடலும்‌, செய்திகளை 
முந்தித்‌ தருன்றோம்‌ என்று பெயர்‌ வாங்க, ஊர்ப்‌ 
பேச்சுக்களை ஒருவர்‌ பேச்சாக வெளியிடலும்‌ எனவாங்கு 
செய்தித்‌ தாள்கள்‌ பல செய்யும்‌ கொடுங்கோன்மைகள்‌ 
எண்ணிறந்தன. அதனாலன்றோ, யான்‌ அங்ஙன்‌ 
கூறிற்றிலேன்‌. யான்‌ கூறிய கருத்து இது' என்றவாறு 
மறுப்பு அறிக்கைகளும்‌ நாள்தொறும்‌ வருகின்றன. 


முன்‌ சொல்லியபடி, இன்றியமையாச்‌ செய்தித்தாள்‌ 
நிலை பொய்க்குப்‌ பெரும்புகலீடமாயின. உடன்பட்டோ 
மறுத்தோ, தம்‌ கருத்தை: வரை தற்கென ஆசிரியப்‌ பகுதி 
ஒன்று இருத்தலால்‌, தாளாசிரியர்கள்‌ என்‌ செயல்‌ தகும்‌? 
செய்தித்‌ தலைப்புக்களைச்‌ செய்திச்‌ சொற்களிலிருந்தே 
எடுத்‌ தாளவேண்டும்‌.' இக்சன்முறை தழுவாது, என்‌ செய்ப, 
தம்‌ கருத்துக்கு ஏற்பத்‌ தலைப்புக்‌ கொடுத்துக்கொண்டு? 
இதழ்‌ கற்பவர்‌ மனத்தைத்‌ தொடக்க முதலே திறித்துச்‌ 
செய்திகளைப்‌ படிக்க விடுப்ப; “இவ்வெல்லாம்‌ உண்மை 

வ-24 


370 வள்ளுவம்‌ 


நிகழ்ச்சிகள்‌ பரவல்‌ வேண்டும்‌ என்ற செம்மை இல்லாமல்‌, 
தம்‌ கருத்தே பரவல்‌ வேண்டும்‌ என்னும்‌ அவாவால்‌ விளையும்‌ 
முறைக்கேடுகள்‌. பல்வேறு நுண்கருவிகளால்‌ ஞால 
மெல்லாம்‌ செய்திகள்‌ விரைந்து பரவும்‌ இக்காலத்து, 
அரசியல்‌ எழுச்சி காரணமாய்‌ யாரும்‌ விரும்பியாங்கு 
எழுதவும்‌ பேசவும்‌ உரிமைகள்‌ வழங்கப்பெற்ற இக்காலத்து, 
கொள்கைத்‌ துடிப்பு முதிர்ந்தோங்கும்‌ இக்காலத்து, சொல்‌ 
லாகுக; எழுத்தாகுக; வினைத்துறையாதாகுக; தன்‌ நெஞ்சு 
அறியப்‌ பொய்யா வாய்மைப்‌ பெருமகனே உலகத்‌ 
தொண்டன்‌ ஆவான்‌ என்பது என்‌ பாராட்டுரை 
வாய்மையின்‌ நலங்கள்‌ இனையவென அளக்க லாகாமை 
யானும்‌, பொய்யா வொழுக்கம்‌ மக்களாய்ப்‌ பிறந்த மன 
மூடையார்‌ ஓவ்வொருவர்க்கும்‌ இன்றியமையாமையானும்‌, 
திருக்குறளாசான்‌ இறைகெறியைப்‌ “பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறி” (6) யாகக்‌ கண்டு காட்டினார்‌. 


மெய்மைச்‌ செல்வர்களே! வள்ளுவர்‌ கண்ட வாய்மை 
யிலக்கணம்‌ இதுகாறும்‌ செய்த விளக்கத்தால்‌ முற்றுப்‌ 
பெறவில்லை. இனி விளக்க எஞ்சிறிற்கும்‌ சிறந்த பகுதி 
ஓன்று உண்டு வாய்மைக்‌ குறள்‌ பத்துள்‌ இதுவரை எட்டுக்‌ 
குறள்களே எடுத்தாளப்பட்டன. இனி ஆளவேண்டும்‌ 
திறந்த குறள்கள்‌ இரண்டு உள. அவையாவன: 


வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
தீமை யிலாத சொலல்‌ (291) 


பொய்ம்மையும்‌ வாய்மை இடத்த; புரை தீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌ (292) 


இவற்றுள்‌ பொதிந்து கடக்கும்‌ வள்ளுவ நெஞ்சங்கள்‌ பல“ 
ஓவ்வொன்றாகக்‌ காண்போம்‌. 


வாய்மை நெஞ்சம்‌ 371 


மக்கள்‌ தம்முள்‌ உறவுநிலை ஓரே அளவினதாக இல்லை. 
ஈட்பு எனினும்‌ நொதுமல்‌ எனி னும்‌ பகை எனினும்‌ 
அவற்றுள்‌ எண்ணிறந்த ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ உள. இற்றை 
நட்பினர்‌ காளைப்‌ பகையாகுவர்‌. பகையினர்‌ கானை 
ஈட்பாகுவர்‌. ஒருவன்‌ தன்‌ ௨ றவுநிலைக்கு ஏற்பப்‌ 
பழகுவாரிடம்‌ நெஞ்சு திறந்து சொல்கின்றான்‌. இருவர்‌ 
கூடுங்கால்‌, மூன்றாமவரைப்பற்றிக்‌ குற்ற ஈ.ற்றம்‌ பேசுவதே 
பெரிய உலகியல்பாகக்‌ காண்கின்றோம்‌. நீவிர்‌ இருவீரும்‌ 
உரையாடிய கருத்து என்ன? அவன்‌ என்னைப்பற்றி 
உன்பால்‌ யாது கூறினான்‌? என்று மூன்றாமவன்‌ 
வினவுவதும்‌ நாள்‌ வழக்காகக்‌ காண்கின்றோம்‌. இந்நிலையில்‌ 
உரையாடலை எங்ஙன்‌ வெளியிடுவது? நம்பா ற்‌ கொண்ட 
நம்பிக்கை காரணமாக, ஒருவன்‌ தனக்குப்‌ பிடியாப்‌ பி றனைப்‌ 
பற்றி இழித்தும்‌ வைதும்‌ நம்மிடத்துப்‌ பகர்கன்றான்‌; 
உணர்ச்சியால்‌ உந்தப்பட்டுக்‌ கண்டவாறு பெருமொழி 
அரற்றுனெறான்‌. நம்பி ஒருவன்‌ சொல்லிவைத்த மறை 
பொருள்களைப்‌ பிறர்‌ அறியச்‌ செய்வது கயமை யாதல்போல, 
பழக்கவயத்தால்‌ நம்மை நம்பி ஒருவன்‌ பலவாறு கொட்டிய 
சொற்களை அப்படியே ஏனையோர்க்கு எடுத்துரைப்பதும்‌ 
கயமையரகும்‌. 


சொன்னதனைச்‌ சொல்லியாங்கு மற்றோர்க்குச்‌ 
'சொல்லுதல்‌ நிகழ்ந்தது கூறும்‌ உண்மையாயினும்‌, ஒரு 
சொல்‌ காலம்‌, இடம்‌, ஆள்‌ மாறும்போது பொருளால்‌ 
பெரும்பாலும்‌ திரிவுபடும்‌. நிகழ்ந்தது என்ற ஒன்றை 
மட்டும்‌ வாய்மையின்‌ முடிந்த இலக்கணமாகக்‌ கொள்ளாமல்‌, 
வேர்‌ கெடாவாறு நாற்றுப்‌ பறித்து கடுவதுபோல 
'சொல்லியவன்‌ நெஞ்சக்‌ கருத்து மாறாவாறு அவன்‌ 
சொற்களைப்‌ பிறர்க்குக்‌ காட்டுவது வாய்மையின்‌ முதல்‌ 
இலக்கணமாகும்‌. சொல்லியவற்றை அச்சுபோல்‌ நிகழ்ந்‌ 
தாங்கு விளம்புவதால்‌, அவன்‌ உள்ளக்‌ கருத்து மயங்கித்‌ 


372 வள்ளுவம்‌ 


தோன்றுமெனின்‌, சொல்பெயர்த்து உரைப்பது தா ன்‌ 
பெய்யாதான்‌ கடன்‌. மொழி பெயர்ப்புப்‌ போலக்‌ கருத்துப்‌: 
பெயராச்‌ சொ ற்பெயர்ப்பும்‌ ஒழுக்கமே யாகும்‌. தன்‌ 
கெஞ்சை மறைப்பதுடே ல்‌ பிறர்‌ நெஞ்சை மறைத்துக்‌ 
காட்டலும்‌ பொய்யன்றோ? வாய்மை எனப்படுவது. கேவலம்‌ 
இதழ்‌ விரித்துச்‌ சொல்லும்‌ வாய்ச்சொல்‌ அன்று. 
மனங்கலத்து வரும்‌ அகச்சொல்‌; ஆதலின்‌, நடந்த நிகழ்ச்சி 
களாயிறும்‌, பிறர்‌ சொல்லீய கிளவிகளாயிலும்‌, உட்பண்பு 
அழியாதபடி வெளிப்படுத்தல்‌ வேண்டும்‌ என்ற கருத்தால்‌, 
யாதொன்றும்‌ இமையிலாத சொல்‌' (291) என்றார்‌. 


“இமை யிலாத சொலல்‌ என்ற வள்ளுவத்தின்கண்‌ 
லட குறிப்பும்‌ உண்டு. உண்மையையும்‌ பொய்யையும்‌ 

ண்டுழி வேண்டுழித்‌ தேர்ந்துகொள்ளும்‌ நிலையிலிகளே 
மக்களூட்‌ பலராவர்‌. தமக்கு கன்மை வருமெனின்‌, பொய்யும்‌ 
படைத்து மொழிவர்‌; பகைவனுக்குத்‌ திதுவரும்‌ எனின்‌, 
மெய்யும்‌, பேச முற்படுவர்‌. இன்னோர்க்கு நோக்கம்‌ உண்மை. 
மேலதன்று. மெய்யாக நிகழ்ந்தது என்பதனை அறச்சான்றாகக்‌. 
கொண்டு மாற்றானுக்குத்‌ தீமை விளைப்பதே நோக்கம்‌... 
இங்ஙன்‌ ஓரொருகால்‌ உண்மை நிகழ்ச்சிக்குள்‌ புகுந்து 
ல்‌ பஸ்‌ வஞ்சனை செய்வதைத்‌ தடுக்கத்‌ துணிந்த ஆசான்‌ 

மையிலாத சொல்லுதலே வாய்மை” என்று இலக்கணம்‌ 
க “தன்‌ நெஞ்சு அறிவது பொய்யற்க” (293) 
என்றும்‌ வாய்மைக்‌ கூறு பற்றிப்‌ பிறர்க்குக்‌ கேடு செய்யும்‌ 
உண்மைக்‌ கள்வர்கட்கு, “தீமை யிலாத சொலல்‌' 
(291) என்னும்‌ வாய்மையின்‌ பிறிதொரு கூறினையும்‌ 
அறிவுறுத்தினார்‌. இதனால்‌ தன்‌ கெஞ்சு அ.றிந்தவற்றுள்‌ 
பிறர்க்குக்‌ கேடில்லா மொழியே வாய்மை வள்ளுவம்‌ ஆகும்‌ 
என்பது தனிய. அன்பற்ற சொல்லினிமை இன்சொல்‌: 


வாய்மை நெஞ்சம்‌ 978 


ஆகாதவாறு, மனக்கோட்டங்‌ கொண்ட சொற்றூய்மை 
வாய்மை ஆகாது என அறிக, 


நிகழ்ந்தவற்றுள்‌ தன்‌ நெஞ்சு அறிந்ததும்‌, பிறர்க்குத்‌ 
தீமை அற்றதுமாய சொல்‌ வாய்மையரம்‌ என வரையறுத்த 
பொய்யில்‌ புலவர்‌, நூலோர்‌ ௮ திரும்படி, நிகழாத 
கற்பொய்யும்‌ வாய்மைப்‌ பாலது என்று உலகம்‌ வாழப்‌ 
புரட்சிப்‌ புத்தறம்‌ நாட்டுவர்‌. திருக்குறளகத்துத்‌ தனிய 
த்துக்கு முரண்போலத்‌ தோன்றும்‌ இடமெல்லாம்‌, மக்கட்‌ 
பொதுஈலம்‌ உட்கொண்டு எழுந்த உலகவறங்கள்‌ என்று 
முன்னைச்‌ சொற்பொழிவில்‌ எண்பித்தேன்‌. அதனை ஈண்டு 
நினைவு கொள்க. 'தீமையிலாத சொலல்‌' என வாய்மைக்குக்‌ 
கீழெல்லைப்‌ பயன்‌ மொழியும்‌ ஆசான்‌, புரை தீர்ந்த நன்மை 
பயக்கும்‌ எனின்‌” என்று வாய்மைப்‌ போலிக்கு மேலெல்லைப்‌ 
பயன்‌ வேண்டுவதும்‌ நினையத்தகும்‌. பொய்யால்‌ தனக்கு 
வரும்‌ ஈன்மை குற்றப்பட்டது; ஆதலின்‌, தன்னின்‌ நீங்கிய 
உலகப்‌ பிறகலமே புரைதீர்ந்த நன்மையாம்‌ என்பது வெளிப்‌ 
(படை. வளர்ப்பு மகன்‌ வயிற்று மகன்‌ ஆய்வீடான்‌ என்பது 
போல, ஈன்மை தரும்‌ பொய்யேயாயினும்‌, வாய்மைப்‌ பெயர்‌ 
அதற்கு இல்லை என்று அறிவிப்பான்‌, *பொய்ம்மையும்‌ 
வாய்மையிடத்த' எனச்‌ செயற்கை யுரிமை சுட்டினார்‌. 
“வாய்மையிடத்த' என்ற அயன்மைச்‌ சொற்குறிப்பால்‌, இப்‌ 
பொய்யும்‌ மெய்யாக நீடித்திராது, உரிய பொய்யேயாய்ப்‌ 
பின்னொரு ஞான்று விளங்கித்‌ தோன்றும்‌ என்பது 
கருத்தாயிற்று. மேலும்‌ “இடத்த” என்ற பன்மை முடிபால்‌, 
மாசற்ற பிற நலம்‌ நோக்கிக்‌ கொள்ளக்‌ கிடக்கும்‌ புறப்‌ 
பொய்ம்மைகள்‌ பலவுள என்பதும்‌ குறிப்பாயிற்று. "கடிது 
ஓச்சி மெல்ல எறிக' (562), “கடாஅ உருவொடு கண்‌ 
அஞ்சாது” (585), “துறந்தார்‌ படிவத்த ரா (587), தானை 
வடைத்தகையால்‌ பாடு பெறும்‌' (768) என்பன திருக்குறள்‌ 


374 வள்ளுவம்‌ 


காட்டும்‌ தூய பொய்யிடங்கள்‌. இப்பொது நலப்‌ 
பொய்ம்மை இன்றியமையாதது என்பது நடைமுறைக்‌ 
கண்ணாளர்க்குப்‌ புலனாகும்‌. 

காந்தப்‌ பெருமகனாரை மாலை ஐந்து மணிக்கு ஒருவன்‌ 
சுட்டுக்‌ கொன்றான்‌. பிரிவினையால்‌ இந்து முசுலீம்‌ வெறி 
பெருகியிருந்த காலத்து, இப்பெரு நிகழ்ச்சி நடந்தது. 
கொன்றவன்‌ மகமதியனோ என்று இந்துக்கள்‌ சினந்தனர்‌. 
கம்மயனோ என்று மகமதியர்கள்‌ உயிர்‌ கலங்கினர்‌; 
ஓடி. மறைந்து கொண்டனர்‌. இக்குழப்ப நிலையில்‌, 
கொன்றவன்‌ இந்து என்றும்‌, அவன்‌ பெயர்‌ கொடுசேய்‌. 
என்றும்‌ வானொலி விரைந்தோடிப்‌ பரக்க அறிவித்தது. 
அதனால்‌, இந்திய நாடு பேரழிவு எய்தாது கொலைப்பெருக்கம்‌ 
இன்றி அமைதியடைந்தது. கற்பனைக்‌ கண்ணால்‌ சிறிது 
சோக்குமின்‌! கொன்றவன்‌ மகமதியனாக இருந்தானேல்‌,. 
அச்செய்தி உடனே வெளியிடற்கு உரியதா? ஐயமாகவேனும்‌ 
அறிவித்தற்கு உரியதா? மதம்‌ டக்க, அவன்‌ பெயர்‌ 
தானும்‌ கூறற்கு உரியதா? மகமதியனாக இருந்தானேல்‌: 
உண்மை சொல்லாது, மக்கள்‌ கம்புமாறு, அரசு தன்‌ நெஞ்சு 
அறியப்‌ பொய்‌ சொல்லுமேல்‌, அது நாட்டன்பினரால்‌ 
வரவேற்கத்‌ தக்கது அன்றோ? காந்தியடிகள்‌ மாய்ந்த கவலை 
தணிந்து, திங்கள்‌ பலவாகியபின்‌, கொலையாளி இவன்‌ என 
உண்மை வெளியிடுவது பொதுப்‌ பேர றம்‌ அன்றோ? 


'திசையிலாத சொலல்‌” (291), புரைதீர்ந்த ஈன்மை 
பயக்கும்‌ எனின்‌ பொய்ம்மையும்‌ வாய்மையிடத்த' (2927 
என்ற இருகுறட்‌ கண்ணும்‌ மறைந்து இடக்கும்‌ ஆசான்‌ 
கெஞ்சங்களைப்‌ பிறழாது உணர்தல்‌ ஈம்‌ ஒழுக்கமாகும்‌... 
மயங்கிப்‌ பிறழ்வோமேல்‌, வள்ளுவக்‌ கொலை செய்த பெருங்‌ 
குற்றப்படுவோம்‌. எடுத்ததற்கெல்லாம்‌ பொய்‌ பகரலாம்‌ 


வாய்மை நெஞ்சம்‌ 375 


என்று இழுக்குப்பட்டு, ஆசான்‌ தாம்‌ மெய்யாக்கண்ட 
உலகத்‌ தனிப்பெரு நெறியை இகழ்ந்தவராவோம்‌. ஈண்டு 
*இமை' “நன்மை! என்பவை "பிறர்க்குத்‌ தீமை', “பிறர்க்கு 
நன்மை' என்ற பொருளன. *பிறர்‌ தீமை சொல்லா 
நலத்தது சால்பு' (984) என்பது காண்க. தன்‌ தீது 
மறைத்துச்‌ சொல்லலும்‌, தன்‌ நன்மைக்கு இல்லது கூறலும்‌ 
எக்காரணத்தானும்‌ வாய்மையாகா. ஒருவன்‌ தனக்கு 
அக்கம்‌ கெடினும்‌, அழிவு தலைவரினும்‌, கலங்காத்‌ 
இண்மையால்‌ ஒழுக்கம்‌ காக்கவேண்டும்‌ என்பது வள்ளுவம்‌. 
உயிர்‌. நீப்பர்‌ மானம்‌ வரின்‌” (969), *தன்னுயிர்‌ நீப்பினும்‌ 
செய்யற்க' (327), 'புறங்கூறிப்‌ பொய்த்து உயிர்‌ வாழ்தலின்‌ 
(183), 'உற்றநோய்‌ கோன்றல்‌' (261), 'ஒப்புரவினால்‌ 
வருங்கேடு எனின்‌' (220) என்ற பகுதிகளால்‌ எனைப்‌ 
புறப்பலி செய்தும்‌, ஒருவன்‌ தற்பண்பு ஓம்புவானாக என்று 
தனியறம்‌ கரைவர்‌. ஆதலின்‌, இங்குச்‌ சொல்லப்படும்‌ 
இமையும்‌ நன்மையும்‌ பிறரைச்‌ சார்ந்தன என்பது 
வெள்ளிடைமலை. 


ஒன்றாக ௩ல்லது கொல்லாமை; மற்றதன்‌ 
பின்சாரப்‌ பொய்யாமை ஈன்று (323) 


இக்குறளால்‌ தலைசிறந்த ஈரறங்கட்கும்‌ உரிய தொடர்பு 
விளக்குவர்‌. கொல்லாமை திரிபற்ற அறம்‌ என்றும்‌: 
வாய்மை மெய்யும்‌ பொய்யும்‌ ஆகிய திரிபுடையது என்றும்‌ 
ஒருசாரார்‌ கருத்து விளக்கிக்‌ கொல்லா அறத்துக்கு 
முதலிடம்‌ நிறுவுவர்‌. “கொலையிற்‌ கொடியாரை வேந்து 
ஓறுத்தல்‌' (550) என்ற குறட்‌ பகுதியானும்‌, படைமாட்சி 
அதிகாரத்தானும்‌ கொல்லாமையும்‌ திரிபுடையது என்று 
அறிகின்றோம்‌. 'கோறலும்‌ அரசற்குச்‌ சாதி தருமம்‌” என்பர்‌ 
பரிமேலழகர்‌. ஆகலான்‌, புரைதீர்ந்த நன்மை பயக்குங்‌ 


376 வள்ளுவம 


காலைப்‌ பொய்‌ வாய்மையாதல்போலக்‌ கொலையும்‌ கொல்லா 
அறப்பாற்படும்‌: ஒறுத்தல்‌ என்ற பெயர்‌ பெறும்‌. 


கொல்லாமை முதலறம்‌: வாய்மை இரண்டாம்‌ தரத்தது 
என்‌ மேல்கீழ்‌ தெரிந்தோதுதல்‌ இக்குறட்‌ கருத்தன்று. 
வாய்மையால்‌ கொலை நிகழும்‌ எனின்‌, எங்ஙன்‌ நடந்‌ து 
கொள்வது? என கடைமுை றச்‌ சிக்கலை அறுக்க வந்தது இக்‌ 
குறள்‌. முன்‌ விளக்கியாங்கு, வாய்மைக்குச்‌ செவ்விய தன்‌ 
செஞ்சு நிலைக்களம்‌ ஆவதன்றி செவ்விய முற்றறிவு நிலைக்‌ 
களம்‌ ஆவதில்லை. ஆதலின்‌, மனம்‌ அறிந்த ஒன்று பின்னொரு 
கால்‌ பொய்யாதலும்‌ உண்டன்றோ? அறிவுத்‌ அரய்மையொடு 
பொருந்தா வாய்மையால்‌ ஒருவன்‌ கொல்லுண்ட வழி, 
பின்னர்‌ அவ்வாய்மை அறியாமை என்‌ அ காணின்‌, சென்ற 
உயிர்‌ மீண்டு வருங்கொல்‌? பொற்கொல்லன்‌ சொல்லை நம்பிச்‌ 
செங்கோற்‌ பாண்டியன்‌ கள்ளாச்‌ கோவலனைக்‌ கொன்றான்‌. 
அவன்‌ சொல்‌ பொய்யென உணர்ந்த பின்றை, “யானோ 
அரசன்‌ யானே கள்வன்‌” என மானத்தால்‌ தன்னுயிர்‌ வழங்க 
முடிந்ததேயன்றி, வாங்கிய கண்ணகி தன்‌ கொழுநன்‌ 
உயிரைக்‌ கொடுக்க முடிந்தது கொல்‌? 


தீன்‌ நெஞ்சு அறிந்த வாய்மையால்‌ ஒரோவழி விளையும்‌ 
பிற கெடுதல்களை யெல்லாம்‌ மக்கள்‌ நிரவல்‌ செய்து 
கொள்வர்‌; உயர்‌ நீக்கத்திற்கு என்‌ செய்வர்‌? ஆதலானன்றேோ, 
பிறர்‌ சான்றுகளை நம்பி உயிர்த்‌ தீர்ப்புக்‌ கூறாது, அறக்‌ 
களத்து ஈடுவர்கள்‌, பெருங்‌ குற்றத்தானுக்கும்‌ ஆயுட்‌ 
சிறைத்‌ தீர்ப்பு வழங்குப. “அதன்‌ பின்சாரப்‌ பொய்யாமை 
ஈன்று! (323) என்பதன்‌ கருத்து, *கொலைக்கு ஏதுவாகு 
மெனின்‌, தன்‌ செஞ்ச றிந்த வாய்மையையும்‌ தூயது என்று 
ஈம்பற்க. கொல்லா அறத்துக்குச்‌ சார்புடைய பொய்யா 
மையே காண்‌, யாம்‌ மெய்யாக்‌ கண்டவ ற்றுள்‌ நல்லது' 


வாய்மை நெஞ்சம்‌ 377 


அன்ற வாறும்‌. இவ்விளக்கத்தால்‌, “புரைதீர்ந்த நன்மை” 
(292) என்றவிடத்து, அந்நன்மையாவது “பிற வுயிர்க்கொலை 
யின்மை' என்பது சிறந்த குறிப்பாயிற்று. கொலை நேரும்‌ 
எனின்‌, நிகழ்ந்த வாய்மையையும்‌ விட்டொழிக்க; நிகழாப்‌ 
பொய்ம்மையையும்‌ பற்றிக்கொள்க என்பது பொய்யா 
வள்ளுவம்‌. நரலறம்‌ கூறாது, வாழ்வறம்‌ கூறுவது ஆசான்‌ 
நெஞ்சம்‌ என்பது இதனானும்‌ வலியுறும்‌. 
கொல்லாமை சால்பறமே யன்றிச்‌ செயலறம்‌ அன்று. 
நடவாதபடி  நினையத்தகும்‌ தலையறமேயன்‌ றி, நாள்‌ 
வாழ்க்கையில்‌ வினைதோறும்‌ யாரும்‌ கடைப்பிடிக்கத்தக்க 
தாகும்‌ நடப்பறம்‌ அன்று. கொலைக்‌ குற்றம்‌ பெரிதேனும்‌ 
அதனைச்‌ செய்வார்‌ வீரல்‌ எண்ணிக்கைக்கு அடங்கும்‌ 
சிலரேயாவர்‌. தன்னைப்‌ பற்றிய உயீரச்சத்தால்‌, எல்லா 
மக்கள்‌ பாலும்‌ கொல்லாவறம்‌ இயல்பாக அமைந்து 
கிடப்பது பொய்க்‌ குற்றமோ எனின்‌, குழவி முதல்‌ கிழவர்‌ 
வரை ஓழுக்கமில்லா யார்‌ பாலும்‌, எத்துறைக்கண்ணும்‌ 
்‌ பரந்து காணப்படுவது; மேலும்‌ நினைப்பளவில்‌ நிகழ்தற்கு 
இடமாவது. சிலரே செய்தலின்‌, கொல்யும்‌ அடியும்‌ 
களவும்‌ மன்றேறும்‌ குற்றங்களாக உள்ளன. பொய்‌ 
. எல்லார்‌ தம்‌ பாலும்‌ காணப்படுதலின்‌, பொய்யாளன்‌ என்று 
வழக்காடுவார்‌ இலர்‌. யான்‌ கல்லாதவன்‌' என இந்நாட்டில்‌ 
சொல்ல காணுவார்‌ ஒருவர்‌ உண்டோ? கல்லாதார்‌ தொகை 
நிரம்பி யிருப்பதே  இந்காணின்மைக்குக்‌ காரணம்‌. 
பெருவாரியான மக்கள்‌ இழைக்கும்‌ பொதுக்‌ குற்றத்துக்குப்‌ 
பழியும்‌ இல்லை; நாணத்‌ துடிப்பும்‌ இல்லை. பொய்ம்மை 
இங்ஙன்‌ ஐயகோ! உலக வழக்கு ஆயிற்று. 
தன்நெஞ்சு அறிவது பொய்யற்க; பொய்த்தபின்‌ 
தன்நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌ (923) 
என்றபடி, உள்ளத்துக்கு உணர்ச்சிப்பதம்‌ வேண்டுவது 
வள்ளுவம்‌. நெருப்புச்‌ சூட்டினைப்‌ பொருட்படுத்தாச்‌ 


378 வள்ளுவம்‌ 


சமையலாளி கைத்திறம்‌ நிகர்ப்ப, பொய்‌ சொல்லிச்‌ சொல்லீ! 
கம்‌ மெல்லிய நெஞ்ச காய்த்துக்‌ கன்றி விட்டது. நீர்மறை, 

செருப்புமறை, பருவமை றப்‌ பொருள்கள்‌ போல, ஈம்‌ 

உள்ளம்‌ உணர்ச்‌? மறையாயிற்று. தீக்கொழுந்து படாமுன்‌-' 
செந்தளீர்‌ சுருங்குமாப்‌ போலே, மக்கள்‌ மனம்‌ பொய்க்கு. 
மூன்‌ நரணிச்‌ சுருளவில்லை. வழக்கிற்‌ சொல்லுமாங்கு,- 
சூடு சுரணை நமக்குப்‌ பிறக்கவில்லை. அங்கன்‌ நெஞ்சு செத்து 

விட்டது. “பொய்த்த பின்‌ தன்‌ நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌” 

என்ற பொய்யில்‌ மொழியையும்‌ நாணிலிகளாயெ நாம்‌ 

பொய்யாக்க விட்டோம்‌. உலகமெங்கும்‌ அறம்‌ போலப்‌: 

பொய்‌ பெருக நிற்றலானும்‌, நாமும்‌ பொய்த்துப்‌. 

பொய்த்துப்‌ பல்கால்‌ பயின்று விட்டமையானும்‌, வாய்‌: 
மையின்‌ இன்றியமையாமையைப்‌ புறக்கணித்து விட்டோம்‌;. 
மறந்தொழிந்தோம்‌. பொய்ப்‌ புற்றுநோயால்‌ ஞாலமும்‌ 

மக்களும்‌ உள்ளழியும்‌ தீமைக்கு ஓரளவில்லை. எண்ணிக்கைப்‌” 
பெருக்கத்தால்‌ பொய்‌ அறமாகிவிடாது; உண்மையாகாது. 

இன்ன உலக நிலயில்‌, நாமெல்லாம்‌ மீண்டும்‌ வாய்மைப்‌' 
பெருமையை உணரவேண்டியும்‌, குட்டுணர்ச்சி போற்றல்‌ 

வேண்டியும்‌, பொய்யா வாழ்க்கை ஒழுகல்‌ வேண்டியும்‌,.. 
“யாம்‌ மெய்யாக கண்டவற்றுள்‌ எனைத்தொன்றும்‌ வாய்‌: 
மையின்‌ நல்ல பிற இல்லை! என்று தற்சான்று ஈடையில்‌ 

காளறம்‌ யாப்புறுத்‌ இனர்‌ வள்ளுவர்‌ எனத்‌ துணிக. 


உடன்‌ பிறந்தர்‌! நம்‌ : வாழ்க்கைநிலை யாது? நாம்‌: 
முழுதும்‌ கெட்டவர்களோ எனின்‌, இல்லை; முழு நல்ல 
வர்களோ எனின்‌, அதுவும்‌ இல்லை. அன்பு, அருள்‌, ஈகை, 
செய்ர்கன்‌ றி யறிவு, அடக்கம்‌, : இன்சொல்‌ முதலாய 
குணங்களும்‌ உடையோர்‌. புறங்கூறல்‌, பயனில சொல்லல்‌, 
பொய்த்தல்‌, சினத்தல்‌, வெஃகல்‌ மூதலாய குற்றங்களும்‌ 
உடையோம்‌. மக்களுள்‌ ஒருத்தரைக்கூட முழுத்தியர்‌ என்று: 


வாய்மை நெஞ்சம்‌ 379- 


காட்ட ஒல்லுங்‌ கொல்‌? நம்புமின்‌! மெய்யாகத்‌ துணியின்‌! 
நரம்‌ அனைத்துப்‌ பண்புக்‌ கருவும்‌ பெற்றுளோம்‌.. 
நல்லறத்தின்‌ வித்தெல்லாம்‌ நம்‌ கெஞ்சக்களத்து உள. இச்‌ 
சால்புகள்‌ ஈம்‌ வாழ்வில்‌ அடிக்கடி. புலனாகின்றன; ஆனால்‌ 
என்றும்‌ நிலையாகக்‌ காணோம்‌. 


நன்றும்‌ தீதும்‌ இயைந்த கலப்பொழுக்கம்‌ நடத்து. 
கின்றோமே யன்றி, பண்பே சான்ற தனி நல்லொழுக்கம்‌ 
மேற்கொண்டோம்‌ அல்லோம்‌. வேண்டுங்கால்‌ குணமோ 
குற்றமோ தழுவும்‌ நிலையீலிகள்‌ ஆய்விட்டோமே யன்றி,. 
குணமே பற்றி ஒழுகும்‌ குறிக்கோளிகள்‌ ஆனோமல்லோம்‌. 
சுருங்கச்சொலின்‌, ஈமக்கு வேண்டுவது ஒழுக்கம்‌ - இடையறா 
நற்செயல்‌ - என்பது வள்ளுவம்‌. 


ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌ (131): 


என்ற குறட்‌ குறிப்பு யாது? இடையிடையே ஓரொரு கால்‌ 

கொள்ளும்‌ எனைப்‌ பண்பும்‌, குற்றுயிர்‌ போலக்‌ குற்றொமுக்கு . 
ஆவதன்‌ றி முற்றொமுக்கு ஆகா. வாழ்வுக்கு இடையறவுபடா 

உயர்நிலை ஒப்ப, அற்றற்றுப்போகா நீடிய ஒழுக்கறிலை 

இன்றியமையாதது எனச்‌ சுட்டுவர்‌. 


ஊழ்‌ அதிகாரத்து ஒழுக்கம்‌ பற்றி ஆசிரியர்‌ யாதும்‌: 
கூறினாரல்லர்‌. புறச்‌ சூழ்நிலை ஆகூழ்‌ ஆகுக; போகூழ்‌ ஆகுக. 
அவை ஒருவன்‌ புறவாழ்க்கைக்குக்‌ காரணம்‌ ஆவதன்றி, 
அகப்‌ பண்புக்குப்‌ பற்றாகா' அகம்‌ ஒருவன்‌ தன்னுடைமை; 
ஒழுக்கம்‌ ஓருவன்‌ தற்பண்பு. உள்ளம்‌ கெடினும்‌, ஒழுக்கம்‌ 
இழுக்கினும்‌, அவ்விழுக்கக்கேடு அவன்‌ தானே ஆக்கிக்‌ 
கொண்டது என்பதன்‌ றிப்‌ புறவூழ்‌ அங்ஙன்‌ செய்துவிட்டது 
என்பது ஏமாற்றுரை. செல்வத்துக்கும்‌ ஊழுக்கும்‌ தொடர்பு ' 


380 வள்ளுவம்‌ 


உண்டு; அறிவுக்கும்‌ ஊழுக்கும்‌ ஓரளவு தொடர்பு உண்டு: 
ஒழுக்கத்துச்கும்‌ ஊழுக்குமோ எனின்‌, நேரடி இயற்கைத்‌ 
தொடர்பு இல்லை. அகமுடையான்‌ உரமின்றி அறிவின்றி 
ஊக்கமின்றி ஊழுக்கு வழிமொழிந்து இடங்கொடுப்பானா 
யின்‌, அவ்வழி இயூழ்‌ ஒழுக்கத்தைக்‌ கெடுக்கவற்றாகும்‌. 
அங்ஙன்‌ கெடுக்க வளைந்து கொடாவாறு, “பரிந்து ஓம்பிக்‌ 
காக்க ஒழுக்கம்‌ (132) என்று தன்னுரிமைக்‌ காப்பு 
வேண்டுவர்‌. 


“இதுகாறும்‌ காம்‌ ஒழுக்கம்‌ பிழைத்திருந்தோமாயினும்‌ 
கழிந்த நிலை குறித்து இரங்கிக்‌ கொண்டிருக்க வேண்டா. 
இதுகாறும்‌ இய துறைகளில்‌ கன்றிய பழக்கமுடையோம்‌ 
ஆயினும்‌, அப்பழக்கத்தை விடமுடியாப்‌ பற்றாகக்‌ காமுற 
வேண்டா. 3 

எற்றென்று இரங்குவ செய்யற்க; செய்வானேல்‌ 

மற்றன்ன செய்யாமை ஈன்று (655) 


என்பது ஆசான்‌ வேண்டுகோள்‌. அறிவு திடீரெனப்‌ 
பெறுதற்கு இயலா வளர்ச்சிப்‌ பொருள்‌. அதனைக்‌ கல்வி 
யாலும்‌ பயிற்சியாலும்‌ சிறுகச்‌ சறுகவே பெருக்கிக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. ஒழுக்கப்‌ பேறு அறிவுப்‌ பேறு 
போல்வதன்று. எண்ணம்‌ ஒன்று நமக்குத்‌ தண்ணிதாகி 
விடுமேல்‌ ஒரு நொடிப்பொழுதில்‌ எனைத்‌ தீய மனமும்‌ மாறி, 
ஒழுக்கச்‌ சான்றோர்‌ ஆகப்‌ பெறுவோம்‌. எண்ண மாற்றத்‌ 
தால்‌ ஒருத்தன்‌ வாழ்க்கையிலும்‌ உலக நடப்பிலும்‌ நிகமும்‌ 
செயல்‌ மாற்றங்கள்‌ பலப்பல. மடியன்‌ செல்வன்‌ ஆதலும்‌, 
ஈயாதான்‌ வள்ளல்‌ ஆதலும்‌, கல்லாதான்‌ அறிஞன்‌ ஆதலும்‌, 
பகைவன்‌ உயிர்‌ நண்பன்‌ ஆதலும்‌, கொலைஞன்‌ பேரன்பன்‌ 
ஆதலும்‌, ஒரு சல்‌ எண்ணப்‌ புரட்சியால்‌ எழும்‌ இயற்கை 
வினைகள்‌ அல்லவா? *இன்று முதல்‌ எதற்கும்‌ பொய்யேன்‌" 
என்ற ஒரு சிவ்‌! நெஞ்சுள்‌ விழுந்து ஆழப்‌ பதிந்து 


வாய்மை நெஞ்சம்‌ 991 


படுப்பான்‌. உயிர்‌ இழப்பதாயினும்‌ காதல்‌ போல வாய்மை: 
காப்போம்‌ அன்றோ? எண்ணமட்டும்‌ இருந்துவிட்டால்‌... 
நீடிய ஒழுக்கம்‌ யாரும்‌ கொள்ளற்கு உரியது; எளியது; 
அகததது; அரிய விழுப்பம்‌ தருவது. 


வாழ்க்கைத்‌ தோழர்களே! இறுதியாக, ஒரு வள்ளுவம்‌ 
கேண்மின்‌/ மக்கள்பால்‌ ஆசான்‌ கண்ட றிந்த பெருங்‌ குறை 
ஒனறு உளது. அக்குறை தீர்ந்தாலல்லது வாழ்வுக்கு. 
முன்னேற்றம்‌ இல்லை. கல்வி அறிவு செல்வங்கள்‌ வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ நமக்கு உண்டு. ஊக்கம்‌ முயற்சி மடியாமை 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ நமக்கு உண்டு. தூய்மை,. 
வாய்மை, சால்புகள்‌ வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ நமக்கு 
உண்டு, நல்லவையெல்லாம்‌ வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
நமக்கு உண்டு. எண்ணிய எண்ணியாங்கு எய்தல்‌ வேணடும்‌ 
என்ற பேரெண்ணம்‌ நமக்கு உண்டு. இவ்வெண்ண 
மெல்லாம்‌ நிரம்பி வழியும்‌ நமக்கு, ஈன்கு ஊன்றிக்‌ 
கொள்மின்‌! எண்ணத்‌ திட்பம்‌ இல்லை, இல்லை, இல்லை.. 
எண்ணியதை மீண்டும்‌ மீண்டும்‌ பெருக்கல்‌ வாய்பாடு போல 
நினைவுக்குக்‌ கொண்டு வரும்‌ எண்ணப்‌ பயிற்சி இல்லை, 
உள்ளத்தால்‌ உள்ளிய. எனைச்‌ சிறுபெருஞ்‌ செயலையும்‌ 
இரும்பத்‌ திரும்ப உள்ளிக்கொள்ளும்‌ உறைப்பு இல்லை. 
விரும்பிய ஒரு குணத்தைக்‌ குறிக்கோளாகக்‌ தேர்ந்து 
வைத்துக்கொண்டு, அதனைப்‌ பல்காலும்‌ பயிலும்‌ செயற்‌ 
கோள்‌ இல்லை. கோளற்ற, செயலற்ற, முறையற்ற 
வாழ்க்கையாகத்‌ தள்ளிக்கொண்டு, இறப்பு நோக்கிச்‌ 
செல்கின்றோம்‌. உரம்போடா ஈல்வித்து வீளையாமை பப 
திட்பம்‌ இல்லா எண்ணம்‌ செயலாதல்‌ இன்று. கெஞ்சுரம்‌ 
அற்ற மகன்‌ நினையும்‌ எண்ணம்‌ பேடிகை வாள்‌ ஓக்கும்‌, 
திண்மை பெறு எண்ணாளன்‌ வாழ்வு விரியாது சருங்கும்‌;. 
ஆதலின்‌ 'வினைத்திட்பம்‌ என்பது ஒருவன்‌ மனத்திட்பம்‌ 


382 வள்ளுவம்‌ 


(661) என்பர்‌. இத்திட்ப வள்ளுவத்தை நினைக! நினைக] 
என்று நும்மைப்‌ பன்மாணும்‌ இரப்பன்‌. 


இனிய ஈண்பர்களே! வணக்கம்‌. ஆறிரண்டு நாட்‌ 
களாகப்‌ பன்னிரண்டு வள்ளுவப்‌ பொழிவுகளை மனம்‌ 
திறந்து கேட்டீர்கள்‌. செயலுக்கு வரும்‌ அறங்கரைவது 
திருக்குறள்‌; மக்கள்‌ வாழ வழி வகுப்பது திருக்குறள்‌; 
பல நிலையறம்‌ தழுவியது திருக்குறள்‌; எக்நிலைய 
மாந்தரையும்‌ முன்னேற்றுவது திருக்குறள்‌; உலகு 
ஒட்டும்‌ நெறி காட்டுவது திருக்குறள்‌; ஒருவன்‌ வாழ்க்கை 
அவனைப்‌ பொறுத்தது என்ற உண்மை அறைவசு 
திருக்குறள்‌. இளைய வள்ளுவ அடிப்படைகளையெல்லாம்‌ 
அறிந்தீர்கள்‌. மனத்தூய்மை, அயரா முயற்சி, அறிவாட்‌9, 
பொய்யா வாய்மை, எண்ணத்‌ திண்மை, குறிக்கோள்‌ 
வாழ்க்கை, இடையறா ஒழுக்கச்‌ செயல்‌ எனவாங்கு 
பல்வேறு வள்ளுவங்களைத்‌ தெளிந்தீர்கள்‌. இனி, “கற்றபின்‌ 
நிற்க! (391) என்ற உலகத்‌ தமிழாசான்‌ நெஞ்சம்‌ ௩ம்‌ 
கெஞ்சம்‌ ஆகுக! “புகழ்ந்தவை போற்றிச்‌ செயல்‌ வேண்டும்‌, 
(538) என்ற மக்கட்‌ பெருமகனார்‌ நெஞ்சம்‌ ௩ம்‌ நெஞ்சம்‌ 
ஆகுக! “துளங்காது தூக்கங்‌ கடிந்து செயல்‌' (368) என்ற 
_திருவள்ளுவர்‌ நெஞ்சம்‌ ஈம்‌ நெஞ்சம்‌ ஆகுக! 


k 


